சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


சைவ எல்லப்ப நாவலரவர்கள் 


இயற்றிய 


திரிசிராமலைப் புராணமாகிய 
செவ்வந்திப் புராணம் 


திரிசிரபுரம் மகாவித்வான் 


சோமசுந்தர முதலியாரவர்கள் 


இயற்றிய 


உரையுடன் 


R ராட்டம் 


டம் படம் 
மு . பி . இராஜா ஹரிஹரபுத்திர பிள்ளை - பதிப்பு. 

Compiled by : M. B. RAJAH , D.A. 
ஈடம் 

படம் டப்பட 


திரிசிரபுரம் 
ஜனானுகூல அச்சுக்கூடத்தில் 

பதிப்பிக்கப்பெற்றது . 


1927 


காக்கப்பெற்றுள்ளது ) 


( விலை : ருபாய் ஒன்று . 


அட்டவணை . 


பக்கம் 


பாயிரம் 


1 


க . திருமலைச் சருக்கம் 


6 


உ . பிரமதேவன் அசத்தியம் தீர்ந்த சருக்கம் 


25 


கூ . அகத்தியச் சருக்கம் 


39 


ச . இந்திரச் சருக்கம் 


52 


ரு . தீர்த்தச் சருக்கம் 


59 


சு . திருநகரச் சருக்கம் 


68 


OT . 


நினைத்தது கொடுத்த சருக்கம் 


74 


அ . சாரமாமுனிச் சருக்கம் 


80 


சூரவாதித்தச் சருக்கம் 


85 


ய . உறையூரழித்த சருக்கம் 


134 


யாக . தாயான சருக்கம் 


166 


3 


- 


This book belongs to 


. 


புஸ்தகம் . 


EE 


8 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் 


நன்றி கூறல் . 


" செம்மலர் நோன்றாள் சேர லொட்டா 
அம்மலங்கழீஇ யன்பரொடு மரீஇ 
மாலறநேய மலிந்தவர் வேடமும் 
ஆலயந் தானு மரனெனத் தொழுமே . 

-சிவஞான போதப் பத்திய சூத்திரம். 
பரமசிவனது அ நக்கிரகத்தால் ஞானம் பெற்று இவ்வுலகிலே 
சீவன் முத்தராய் வாழ்வோர் மலவாசனை தம்மைவந்து தாக்காமைப் 
பொருட்டுக் குருலிங்கசங்கம வழிபாடு செய்துகொண்டு ஆனந்த 
மாய் 

ஆடி ப்பாடித் திரிவர் . இலிங்க வழிபாடாவது தலங்கடோ 
றும் சென்று அங்கு ஆலயங்களில் எருந்தருளியிருக்கும் சிவபெரு 
மானை வழிபடு தலாம் . சிவபெருமான் சகளீகரித்துத் திருக்கோ 
யில் கொண்டுள்ள க்ஷேத்திரங்கள் பல . அவைகளுட் சிறந்தவை ,, 
சிவானந்தத்தை அநுபவித்து அந்த ஆனந்தமிகுதியினாலே , பரம 
சிவன் தமக்கு அநுக்கிரகித்த முறையினையும் அதனால் அப்பரம 
சிவனது திருவருள் தம்மோடு கூட நின்று தமக்குச் செய்யும் உப 
காரங்களையும் , அவ்வருளுபகாரத்தால் , வெளிப்பட்டுத் தரிசனமான 

னது விசேடத்தையும் , அச்சிவத்தோடு தாம் பொருந்தி 
அனுபவிக்கும் ஆனந்தத்தையும் பாடல்களாகப் பாடிய பாடல்களைப் 
பெற்றவை சிறந்தவை . அவைகளுள் மேம்பட்டது 

பகுதி தகுதி விகுதி யெனும் பாட்டில் 
இகலி லிடையை யிரட்டித் - தகவின் 
அருச்சித்தால் முன்னாமது கடையாங் கண்டீர் 

திருச்சிராக் குன்றானைத் தேர்ந்து . 
என்னும் வாக்கமைந்த திரிச் சிராப் பள்ளியாகும் 
பகுதி தகுதி , விகுதி- இம்மூன்று மொழிகளின் இடையெழுத்தா 
இரட்டித்தால் குகு , குகு , குகு . அறுகு . ( அறுகம்புல் ) , முதலெழுத்துக்க 
ளைக் கூட்டில் ப , த , வி - பதவி (பதமுத்தி ) கடையெழுத்துக்களைக் 
கூட்டின் , தி - தி -தி- முத்தி . அருகம்புல்லால் அருச்சித்தால் பதமுத்திய 
உ ண்மைமுத்தியும் சித்திக்கும் . 


பாகிய , கு , 


. 


இத்தலத்துப் பெருமையை விளக்குவன சைவ - எல்லப்ப 
நாவலர் பாடிய செவ்வந்திப்புராணமும் , மகா வித்வான் மீனாக்ஷி 
சுந்தரம் பிள்ளையவர்கள் பாடிய உறையூர்ப்புராணமுமாம் . தமிழிலக் 
கண இலக்கியப் புலமையையும் , சைவசித்தாந்த ஆராய்ச்சி நுட்பத் 
தையும் , சிவோத்கர்ஷ நீர்மையினையும் விளக்க சொற்சுவை பொ 
ருட்சுவை தேங்கப்பாச் செய்யுளாக அருளிச் செய்யப்பெற்றுள்ள 
திரிசிராமலைப்புராணம் என்னும் செவ்வந்திப்புராணம் , மூலமாத் 
திரம் அச்சிட்டுபகரிப்பதினும் உரையோடு வெளியிடுவது கற்ற 
வர்க்கும் மற்றவர்க்கும் பயன்படுமெனக் கருதி , திரிசிராமலை மான் 
மிய சங்கிரகம் வசனரூபமாய் இயற்றிய , ஸ்ரீ மலைக்கோவில் 
தேவஸ்தானம் ஆனரெரி பேஷ்கார் தி . வீ . ஷண்முகம்பிள்ளையவர் 
கள் உதவிய, திரிசிரபுரம் மகா வித்வான் சோமசுந்தர முதலியா 
ரவர்கள் இயற்றிய பொழிப்புரையை , செவந்தாம் பட்டி வீர 
சைவம் குமரசாமி அய்யரென்கிற அப்பாவு அய்யர் 3-12-1881 - ல் 
எழுதிமுடித்த பொழிப்புரையையும் , மகா வித்வான் மீனாக்ஷிசுந் 
தரம்பிள்ளையவர்கள் மாணாக்கர் தி . கந்தசாமிபிள்ளையவர்கள் எழுதி 
வைத்திருந்த பொழிப்புரையையும் ஒத்திட்டு இப்பதிப்பில் மகா 
வித்வான் முதலியாரவர்கள் பொழிப்புரையுடன் 

பொழிப்புரையுடன் திரிசிரபுரம் 
தேவாரம் , பிறதோத்திரங்கள் முதலியவைகள் சேர்க்கப்பெற் 
றுள்ளன . 


பௌராணிகா தத்தைச் சேர்ந்தவர்கள் புராணக் கட்டுக்கதை 
என்று சொல்லக்கூடாமல் , இத்தலத்து மான்மிய சரித்திரங்கள் 
உண்மை என்று விளங்க , உத்தமிசேரி , திருத்தாந்தோணி என்னும் 
கிராமங்களும் சாரமாமுனிவர் நந்தனவனம் , நாகநாதசுவாமி கோ 
வில் , உறையூரில் புதிதாய் வீடு கட்டும் பொழுது அகப்படும் கட்டடங் 
கள் உபகரிக்கின்றன . ஆகையால் இது சிறந்த சரித்திர ஆராய்ச்சி 
நூலும் , உறையூரழித்த சருக்கம் 


ஏற்றவிவை யானருளின் றிருவிளையாட்டாக வியம்புவாக 
ளணுக்களிடாக் கடனின்று மெடுத்தே , யூற்றமிக வருள் புரித 
லேதுவர்க வுரைசெய்வ ரொடுக்க மிளைப் பொடித்தன் மற்றைத் 
தோற்றமல் பாகம் வாக்காத்தல் போகந் துய்ப்பித்த றிரோதாயி 
நிறுத்தலாகும் , போற்றலருமருளருளே யன்றி மற்றுப் புகன் த 
வையு மருளொழியப் புகலொணாதே 


1 


B 


என்னும் சித்தாந்த சுருதிக்கு இலக்கிய நூலும் , சிவபெருமானுக்கே 
உரித்தான பஞ்சகிர்த்தியத் தொழில்களை விளக்கவந்த நூலுமாகின் 


றது . 


நகரத்தார்களும் , திருச்சினாப்பள்ளி டவுன் ஆனரரி மாஜிஸ்டி 
போட்டும் , ஸ்ரீ மலைக்கோவில் பரிபாலகருமாகிய நாட்டரசன்கோட் 
டை அரு . சு . வே . காசிவிஸ்வநாத செட்டியாரும் , திரிசிரபுரம் 
மௌனமடம் கட்டளை விசாரணை மௌன சோமசுந்தரத்தம்பிரான் 
அவர்களும் , தேப்பெருமாநல்லூர் சிவன் ஸ்வாமிகளும் பிரபவ 
சித்திரைமீ 19s . யில் வெளியிட்ட கும்பாபிஷேக பத்திரிகையைக் 
கண்ணுற்று , எவ்வுயிர்க்குந் தந்தையாகும் சிவபரஞ்சுடர் தாமே 
தாயுமாயிருத்தலை விளக்கியருளுகின்ற ஸ்ரீமாத்ருபூதேஸ்வரஸ்வா 
மிக்கு 13-6-27 - ல் நடைபெறுகிற கும்பாபிஷேக தினத்திற்குள் 
இதனை வெளியிடுவதற்குக்காரண பூதரும் , அச்சுயந்திரத் தலைவரும் , 
தயவு தாட்சண்யம் அன்பு இரக்கம் முதலிய புண்ணிய குணங் 
கள் அமைந்த ஸ்ரீமான் T. K. ராஜகோபால் நாயுடுகாருக்கும், 
புரூப்பார்த்ததில் உதவி செய்த பால் பநண்பர் T.S. துரைசாமிபிள்ளை 
யவர்களுக்கும் மனப்பூர்வமாய் வந்தனம் செலுத்துகின்றேன் . 


என்று மின்பம் பெருகு மியல்பினோ 
டொன்று காதலித் துள்ளமு மோங்கிட 
மன்று ளாாடி யாரவர் வான்புகழ் 
நின்ற தெங்கு நிலவி யுலகெலாம் . 


திரிசிரபுரம் , 


இங்ஙனம் , 


ருதாயுமனசுவாமிகள் 

திருமடாலயம் , 
ராபவ - வைகாசி 


தாயான செல்வத்துக்குத் 

தொண்டுபூண்டொழுகும் 
மு . பி . இராஜா ஹரிஹரபுத்திரபிள்ளை . 


நூலாசிரியராகிய 
சைவ - எல்லப்ப நாவலர் 

சரித்திரக் குறிப்பு . 


இனிய சொற்சுவை, பொருட்சுவை கூடிய தமிழ்ச் செய்யுள் வடிவமாய் 
இந்நூலை இயற்றியவர் சைவ- எல்லப்ப நாவலரென்னும் பெரியோராவர் . இவர் 
சோழவள நாட்டில் திருவெண்காடு என்னுங் கிராமத்திலே , கார்காத்த வேளா 
ளர் குலத்திலே காளிங்கராய கோத்திரத்தில் பிறந்தவர் . சிறு வயதிலே தாய் 
கந்தையரால் எல்லப்பன் எனப் பெயரிடப்பெற்று நல்லாசிரியர் பால் வரன் 
முறையாகச் சிறு நூல் பயின்று , பின்னர்த் தருமபுர ஆதீனத்தை யடைந்து 
பண்டைத் தமிழ் இலக்கண விலக்கியங்களையும் , சைவசித்தாந்த நூல்களையும் 
கற்றுப் பெரும்புலவராய் விளங்கியிருந்தனர் . பின்னர் அருந்ததியொக்க 
கற்பும் , ஒளவையை ஒத்த கல்லியும் , இலக்குமியை பொத்த அழகும் வாய்ந்த 
ஓர் பெண்ணை மணந்து , ஒரு சிறிதுந் தவறாது இல்லறம் நடத்திவந்தனர் . 
அதன்பின் , அக்காலத்திலே அல்லாதீனத்தி லெழுந்தருளியிருந்த பண்டாரச் 
சந்நிதிகள் பால் , சமய விசேட நிர்வாண தீட்சையும் , திவ்யகவி சைவ எல்லப்ப 
நாவலர் என்னும் பட்டமும் பெற்று விளங்கியிருந்தனர் . இந்நாவலர் இயற் 
றிய நூல்கள் :-- அருணாசலப் புராணம் , திருவெண்காட்டுப் புராணம் , செவ்வந் 
திப் புராணம் , திரு விரிஞ்சைப் புராணம் , தீர்த்தகிரிப் புராணம் 
திருச்செங்காட்டங்குடிப் புராணம் , திருவாரூர்க்கோவை , திருஉருணை அந் 
தாதி , சௌந்தரிய லகரி உரை . இவர் மேற்சொல்லிய ஆதீனத்து மடால 
யத்தில் பல புலவர்களோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் , அங்கு வந்தி 
ருந்த ஓர் வைணவப்புலவர் திருவரங்கக் கலம்பகத்திலுள்ள சில செய்யுட்க 
ளைச் சொல்லிப் பொருள் விரித்து இத்தகைய செய்யுட்களைச் செய்வார் , இக் 
காலத்திலொருவருமிலர் என்று கூறினர் . அதனைக்கேட்ட இந் நாவலர் அன் 
றிரவே 

சைவத்தின் மேற்சம யம்வே றிலையதிற் சார்சிவமாந் 
தெய்வத்தின் மேற்றெய்வ மில்லெனு நான்மறைச் செம்பொருள்வாய் 
மைவைத்த சீர்த்திருத் தேவாரமுந்திரு வாசகமும் 

உய்வைத் தரச்செய்த நால்வர்பொற் றாளெம் முயிர்த்துணையே . 
என்னும் கட்டளைக் கலித்துறையையுடைய திருவருணைக் கலம்பகத்தைப் 
பாடி முடித்து மறுநாள் காலையில் பலருக்கும்படித்துக்காட்டிப் பொருள் கூறி 
னர் . அதனைக் கேட்ட எல்லோரும் ஆச்சரியமுற்று நாவலாது - கல்வித் 
திரத்தை மெய்ச்சிப்புகழ்ந்தனர் . 


1 


உ 


ருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் 

அருளிச்செய்த 
திருச்சிராப்பள்ளி - பண் - குறிஞ்சி 


திருச்சிற்றம்பலம் . 


al 


கூ 


நன்றுடையானைத் தீயதில்லானை நரைவெள்ளேறு 

ஒன்றுடையானை யுமையொருபாக முடையானைச் 
சென்றடையாத திருவுடையானைச் சிராப்பள்ளிக் 

குன்றுடையானைக் கூறவென் னுள்ளங் குளிரும்மே . 
கைம்மகவேந்திக் கடுவனோடூடிக் கழைபாய்வான் 

செம்முகமந்தி கருவரையேறுஞ் சிராப்பள்ளி 
வெம்முகவேழத் தீருரிபோர்த்த விகிர்தாநீ 

பைம்முகநாகம் மதியுடன்வைத்தல் பழியன்றே . 
மந்தம்முழவம் மழலைத்தும்ப வரை நீழற் 

செந்தண்புனமுஞ் சுனையுஞ்சூழ்ந்த சிராப்பள்ளிச் 
சந்தம்மலர்கள் சடைமேலுடையார் விடையூரும் 

எந்தம்மடிக ளடியார்க்கல்ல லில்லையே . 
துறைமல்குசாரற் சுனைமல்குநீலத் திடைவைகிச் 

சிறைமல்குவண்டுந் தும்பியும்பாடுஞ் சிராப்பள்ளிக் 
கறைமல்குகண்டன் கனலெரியாடுங் கடவுள்ளெம் 

பிறைமல்கு சென்னி யுடையவனெங்கள் பெருமானே . 
கொலைவரையாத கொள்கையர்தங்கண் மதின்முன்றுஞ் 

சிலைவரையாகச் செற்றனரேனுஞ் சிராப்பள்ளித் 
தலைவரைநாளுந் தலைவால்லாமை யுரைப்பீர்காள் 

நிலவரைநீல முண்டதும் வெள்ளை நிறமாமே . 
வெய்ய தண்சாரல் விரிநிறவேங்கைத் தண்போது 

செய்யபொன் சேருஞ் சிராப்பள்ளி மேவிய செல்வனார் 
தையலோர்பாக மகிழ்வர் நஞ்சுண்பர் தலையோட்டில் 

ஐயமுங்கொள்வ ராரிவர்செய்கை யறிவாரே . 


8 


அ 


வேயுயர் சாரற் கருவிரலூகம் விளையாடும் 

சேயுயர்கோயிற் சிராப்பள்ளிமேவிய செல்வனார் 
பேயுயர்கொள்ளி கைவிளக்காகப் பெருமானார் 

தீயுகந்தாட றிருக்குறிப்பாயிற் றாகாதே . 
மலைமல்குதோளான் வலிகெடவூன்றி மலரோன்றன் . 

தலைகலனாகப் பலி திரிந்துண்பர் பழியோரார் 
சொலவலவேதஞ் சொலவலகீதஞ் சொல்லுங்கால் 

சிலவல போலுஞ்சிராப்பள்ளிச்சேடர் செய்கையே . 
அரப்பள்ளியானு மலருறைவானு மறியாமைக் 

கரப்புள்ளி நாடிக் கண்டிலரேனுங் கல்சூழ்ந்த 
சிரப்பள்ளி மேய வார்சடைச்செல்வர் மனைதோறும் 

இரப்புள்ளீரும்மை யேதிலர்கண்டா லிகழாரே. 
நாணாதுடை நீத் தோர்களுங்கஞ்சி நாட்காலே 

ஊணாப்பகலுண் டோதுவோர்களு முரைக்குஞ்சொல் 
பேணாதுறுசீர் பெறுதுமென்பீரெம் பெருமானார் 

சேணார்கோயில் சிராப்பள்ளிசென்று சேர்மினே .. 
தேனயம்பாடுஞ் சிராப்பள்ளியானைத் திரைசூழ்ந்த 

கானல்சங்கேறுங் கழுமலவூரிற் கவுணியன் 
ஞானசம்பந்த னலமிகுபாட லிவைவல்லார் 
வானசம்பந்தத் தவரொடுமன்னி வாழ்வாரே. 

திருச்சிற்றம்பலம் . 


கூ 


யா 


யாக 


திருநாவுக்கரசு சுவாமிகள் 

அருளிச்செய்த 
திருச்சிராப்பள்ளி - திருக்குறுந்தொகை 


திருச்சிற்றம்பலம் . 
மட்டுவார்குழ லாளொடுமால்விடை 

இட்டமாவுகந் தேறுமிறைவனார் 
கட்டு நீத்தவர்க் கின்னருளே செயும் 

சிட்டர் போலுஞ்சிராப்பள்ளிச் செல்வரே . 


9 


உ 


அரியயன்றலை வெட்டிவட்டாடினார் 

அரியயன்றொழு தேத்துமரும்பொருள் 
பெரியவன் சிராப்பள்ளியைப் பேணுவார் 

அரியயன்றொழ வங்கிருப்பார்களே . 
அரிச்சிராப்பக லைவராலாட்டுண்டு 

சுரிச்சிராது நெஞ்சேயொன்று சொல்லக்கேள் 
திருச்சிராப்பள்ளி யென்றலுந்தீவினை 

நரிச்சிராது நடக்கு நடக்குமே. 
தாயுமாயெனக் கேதலைகண்ணுமாய்ப் 

பேயனேனையு மாண்ட பெருந்தகை 
தயநாதன் சிராப்பள்ளி மேவிய 
நாயனாரென நம்வினை நாசமே .. 


நட 


ே 


திருச்சிற்றம்பலம் . 


க்ஷேத்ரத் திரு வெண்பா 


கழிந்தது நன்னெற்றுக் கட்டுவிட்டு நாறி 
ஒழிந்த துடலிரா வண்ணம் - அழிந்தது 
இராமலையா கொண்டுபோ என்னாமுன் னெஞ்சே 
சிராமலையான் பாதமே சேர் . 

- ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் . 


ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் பாடல் . 

எடுத்த தேகம் . 
எடுத்த தேகம் பொருளாவி மூன்று நீ 

யெனக்கொன் றில்லையென மோன நன்னெறி 
கொடுத்தபோது கொடுத்தன்றோ பினும் 

குளறி நானென்று கூத்தாட மாயையை 
விடுத்தவாறுங்கண் ணீரொடு கம்பலை 

விலகுமாறுமென் வேட்கை ப்ரவாகத்தைத் 
தடுத்தவாறும் புகலாய் சிரகிரித் 

தாயுமான தயாபர மூர்த்தியே . 


2 


10 


நோயும் வெங்கலிப் பேயுந் தொடாநின் 

நூலிற் சொன்ன முறையிய மாதிநான் 
தோயும் வண்ண மெனைக்காக்குங் காவலும் 

தொழும்பு கொள்ளுஞ் சுவாமியு நீ கண்டாய் 
ஓயுஞ்சன்ம மினியஞ்ச லஞ்சலென்று 

உலகங்கண்டு தொழவோ ருருவிலே 
தாயுந்தந்தையு மானோய் சிரகிரித் 

தாயுமான தயாபர மூர்த்தியே . 


ஆசையெனும் . 


தந்தை தாயு நீ யென்னுயிர்த் துணையு நீ 

சஞ்சல மது தீர்க்க 
வந்த தேசிக வடிவு நீ யுனையலால் 

மற்றொரு துணைகாணேன் 
அந்த மாதியு மளப்பருஞ் சோதியே 

ஆதியே யடியார்தம் 
சிந்தை மேவிய தாயுமா னவனெனும் 

சிரகிரிப் பெருமானே . 


ழவரம்மானை . 


திரிசிரபுரமாவீசன் செட்டிமகட்கா வேடம் 
தரித்து மருத்துவஞ்செய் தாயான ரம்மானை 
தரித்து மருத்துவஞ்செய் தாயானா ராமாயின் 
மருத்தெண்ணெய்ச் சிக்கன்றி மணமிவர்க்கே தம்மானை 
மட்டுவார் குழலிருக்க மணமரிதோ வம்மானை . 

. 


திருச்சிற்றம்பலம் . 


11 


சிவமயம் . 

திருச்சிற்றம்பலம் . 
இந்நூல் உரையாசிரியர் இயற்றிய 

சிராமலை நாதர் 
அடைக்கலப் பதிகம் . 


விநாயகர் முதலிய கடவுள் வணக்கமுஞ் 
சமயக்குரவர் , சந்தானக்குரவர் வணக்கமுங்கூறுதல் 

விருத்தம் . 
கரிமுகனைக் கைதொழுது செவ்வந்தி நாயகனைக் 

கருத்தில் வைத்தே 
அரியமட்டு வார்குழனல் லம்பாளை யுன்னியறு 

முகவற் போற்றித் 
தெரிவரிய குருவாவோ ரெண்மர்களைச் சிந்தையினில் 

வைத்துத் தேர்ந்து 
பெரியசிரா மலையினடைக் கலப்பதிகந் தனையன்பாற் 

பேசு வாமால் . 
பதார்த்தத்திரயம் . 

விருத்தம் . 
சத்தும சத்துஞ் சதசத்து மெனவே சாற்று முப்பொருளிற் 
சத்தே சித்தா மசத்துமே சடமாஞ் சதச ர்தா வதுதான் 
சித்தாலுணர்த்தும் பொருளாகு மெனவே யென்னைத் தெளிவித்த 
அத்தா திரிசிரா மலைவா ழமலாவுன்ற னடைக்கலமே . ( 1 ) 

அவஸ்தாத் திரம் - வேறு 
கருவிக ளெல்லா முடுக்களே யாகக் கங்குலின் மதியதாஞ் சகலம் 
மருவியவதனை யிருளதாய் நின்று மறைத்தலே கேவலமாகுந் 
திருவருளான விரவியாலவைக டிருக்கற நீங்கலே சுத்தம் 
பெருமையா மதுவென் றருள்சிரா மலைவாழ் பிஞ்ஞகா வுனதடைக்கலமே ( 2 ) 
கேவல மென்பதாணவ மறைப்பாங் கிளர் தரு சகல மாயையுமாம் 
மேவுமவ்விரண்டு மறைப்பொடு நினைப்பாய் மேவிடும் வினைகளைப்புரி 
ஆவலா லந்தம லங்களை யகற்றி யருணெறி நிற்றலேசுத்தங் [ யும் 
காவல்சேர் நிலையென் றருள்சிரா மலைவாழ் கடவுளே யுன தடைக்கலமே ( 3 ) 


12 


அருணெறி பதற்குச் சாதன மாவ தற்பமாம் போதநீக் குதலொன் 
றிருணெறி யான தற்செய லகற்ற லென்னுமிவ் விரண்டினை நீக்கிக் 
குருவினா லருளு ஞானமு முடன்சேர் கோதிலாப் பத்தியுங் கொள்ள 
விருமையா மவையென் றருள் சிரா மலைவா ழிறைவனே யுன தடைக்கலமே ( 4 ) 
அச்சிவ ஞான பத்தி வந்தடைய வ மலமாம் பூதி கண் டிகையை 
இச்சையாலணித லைந்தெழுத்தோதலென்னுமிம் மூன்றையும் பற்றிச் 
சச்சிதானந்த வுருகுரு வாதி மூன்றையுந் தாழ்ந்துமே யிறைஞ்சல் 
நிச்சய மென்ற சிராமலை யரசே நிமலனே யுன தடைக் கலமே ( 5 ) 
குருவுரு வாவோரெண்மரேயாகுங் கோதிலா வவர்கள் பாவனையான் 
மருவிய விலிங்கந் திருத்தலமாகு மன்னுமவ் வெண்மர் நூல் வழியே 
பெருமையாய் நிற்போர் சங்கமமாகப் பிறங்கியசைவரென்றுரைத்த 
அருளுருவான திரிசிராமலைவா ழண்ணலே யுன தடைக் கலமே . ( 6 ) 


வேறு . 
சைவர்க் குரிய செந்தமிழ்வே தத்தை யென்றுஞ் சாற்றியே 
மெய்வைத் தருளு மம்மறையை விதித்த கருமங் களிலோதுந் 
தெய்வத் திருமந் திரமாகத் தெளிந்தே கருமங்களை முடித்தல் 
உய்யத் தக்கதென்ற சிராமலையா யுன்றனடைக் கலமே . (7 ) 

தவத்திரயம் - வேறு 
சுத்தமு மசுத்த முட னுப டமுமாய்ச் தோன்று பாதானங்கண் மூன்றிற் 
றத்துவ முப்பத்தாறுமே யுதிக்குஞ் சார்ந்திடுஞ்சுத்தமோரைந்தாஞ் 
சுத்தமி லசுத்த மிருபத்து நான்காஞ் சொல்லிய உபயமோ ரேழாம் 
இத்திற முறைத்த சிராமலைநாதா விறைவனேயுன தடைக்கலமே .(8 ) 

தற்றரிசனம் . 
பூதமும் புலனும் பொறியொடுமந்தக் கரணமாம்புணர்ப்புமற்றுள்ள 
பேதமுமான தத்துவமெல்லாம் பிழையறத் தேடியுமென்னைத் 
தீதறக்காணேன் சிராமலையிறையே திகழ்தரவென்னையெற்கருள்வாய் 
மாதவர்வணங்கும் மாமலைக்கொழுந்தே வரதனே யுன தடைக்கலமே 

சமயநிலை . 
முத்தியும் பெரிய பந்தமு மாக மொழியுநல் லிலக்கணங் களையே 
வைத்திடுஞ் சமயகோடிகண் முன்பின் மலைவுற மொழியுமஃதின்றிச் 
சுத்தமாநிலையைத்தோன்றவே விளக்கல்சோதிசேர்சைவமேயென்ற 
சத்தியப்பொருளே சிரகிரி வாழ்வே தனியனே னுன தடைக் கலமே 


18 


முத்திநிலை - வேறு . 


பந்தமதனி லிரண்டடங்கிப் பாசமொன்றே தோன்றியிடும் 
அந்தமுள்ள முத்தியினி லந்தவிரண்டும் பதிதனிலே 
சந்தமுடனே யடங்குகிலை சாற்றற்கரிய விரற்குறியாம் 
இந்தமுத்தி யென்றசிரா மலைவாழிறையே யடைக்கலமே . 

சிராமலைநாதர் அடைக்கலப்பதிகம் 

முற்றிற்று . 


[ 11 ] 


உ 


ஸ்ரீ மட்டுவார் குழலம்பாள் 

சிந்தனைப்பதிகம் . 


விநாயகர் முதலிய கடவுள் வணக்கம் . 


கொச்சகக்கலிப்பா . 
செவ்வந்தி விநாயகரைச் சிந்தைதனி லேவைத்துச் 
செவ்வந்தி நாயகர்தந் திருவடியைத் தொழுதேத்திக் 
குவ்வந்தி மட்டுவார் குழலம்பாடிருவடியை 
யெவ்வமறச் சிந்தனைசெய் திருப்பதிக மெடுத்துரைப்பாம் . 


( 1 ) 


- ம் . 


மட்டு லாமலர் வாவியு மாமலர்த் திருவும் 
மட்டி லாதுறை வளங்களும் மன்னிய மனத்தின் 
மட்டு லாவிய குணத்தரும் வாழ்சிரா மலையின் 
மட்டு வார்குழல் வல்லியைச் சிந்தையுள் வைப்பாம் . ( 2 ) 
திருவருட்பரா சாத்திகளைந்தெனத் திகழ்ந்து 
மருவு மைந்தொழில் வித்துமாய் மன்னுபூ ரணமாய்க் 
கருவு மாகிய மட்டுவார் குழலம்பாள் கமலத் 
திருவு லாவிய மலர்ப்பதங் களைச் சிந்தை செய்வாம் . 

( 3 ) 
வேறு . 
உருவா யுருவ மொருநான்கா யுருவங் கடந்தே யெங் குநிறை 
யருவா யருவ மொருநான்கா யந்த விரண்டு வடிவமுமாய்க் 
கருவாய் முளைத்த காரணமாய்க் காணுந்திரிசி ராமலைவாழ் 
தெருள்சேர் மட்டுவார்குழலம் பாளைத்தினமுஞ் சிந்தை செய்வாம் ) 


14 


மண்ணீர் கனல்கால் வானமுடன் மருவுஞ் சுடர்க ளிரண்டாகித் 
திண்ணா ருயிரோ டெண்வகையாய்த் திகழு மிறைவன் றனையாட்டுந் 
தண்ணா ரருள்சேர் மட்டுவார் குழலம் பாளின் றாண்மலரை 
யெண்ணா நீசர் களைப்போல விராமலென்றுஞ் சிந்திப்பாம் 


( 
5 
) 


வேறு , 


மண்ணினி லைந்தாய்ப் புனலினி னான்காய் மருவிய கனலினின் மூன்றாய்த் 
திண்ணிய காலி னிரண்டதாய் வானி லொன்ற தாய்த் திகழ்தரநின்று 
நண்ணுமோர் மட்டுவார் குழலம்பா ளாகிய நாயகீ 

யுனது 
புண்ணிய வடிவை யிடைவிடா தென்றும் போற்றியே சிந்தனை செய்வாம் . ( 6 ) 
சகல கே வலமா மவத்தைக ளுடனே சார்ந்தமுக் குற்றமு மருவி 
இகலுறுங் காம மாதியாலியற்றி யிருள்புரி சமய நூற் கெட்டா 
தகலுமோர் மட்டு வார்குழ லம்பா ளாகிய வன்னையே யனமே 
திகழ்சிரா மலைவாழ்தேவியே யுன்னை யென்றுமே சிந்தனைசெய்வாம் 


வேறு . 


ஒன்றாய்ப் பலவா யொளியுருவா யுயிரா யுயிர்க்கோ ருணர்வுமாய் 
நன்றாய்த் தீதா யாண்பெண்ணாய் நானா விதமாம் பொருளாகி 
யன்றாய் நிற்கு மட்டுவார் குழலா மனையே யுனக்கன்பு 
வொன்றாதறிவா ருண்டுகொலோ வுன தின்னருளாற்சிந்திப்பாம் ( 8 ) 


வெறு 


அழியா ப்பொருளு மழிபொருளு மான விரண்டு நன்குணர்ந்து 
வொழியாப் பற்றுக்களையொழித்து வுழலும் வினைக டமை நீத்தோர் 
விழியாற் காணு மட்டுவார் குழனல் லம்பாள் விரிமலர்த்தாள் 
கழியா வன்பு மிகவளரக் கனிந்தெந் நாளுஞ் சிந்திப்பாம் . ( 9 ) 
மனமேயுனையான் வேண்டுகின்றேன் மன்னாப்புலன்க ணெறிசெல்லா 
தினமா மன்பர் பாலினிற்சென் றினிதா யிறைவி பணியியற்றிக் 
கனமார் திரிசி ராமலையிற் கருணைக் கடலாய் வீற்றிருக்குந் 
தனமார் மட்டு வார்குழனற் றாயின் மலர்த்தாட் சிந்திப்பாம் . ( 10 ) 


ஸ்ரீமட்டு வார் குழலம்பாள் சிந்தனைப்பதிகம் 


முற்றிற்று. 


15 


உ 


அருணகிரிநாதர் அருளிச்செய்த 

திருப்புகழ் . 


தறையின் மானுட ராசையி னால்மட 

லெழுது மாலருள் மாதர்கள் தோதக 
சரசர் மாமல ரோதிபி னாலிரு 

கொங்கையாலும் - 
தளர்மி னேரிடை யாலுடை யால்நடை 

யழகி னால்மொழி யால்விழி யால்மருள் 
சவலை நாயடி யேன்மிக வாடிம் 

யங்கலாமோ : 
பறவை யானமெய்ஞ் ஞானிகள் மே 

ளணுகொ ணாவகை நீடுமி ராசிய 
பவன பூரக வேகிக மாகிய 

விந்துநாதம் 
பகரொ ணாதது 

சேரவொ 

ணாதது 
நினையொ ணாதது வானதயாபர 

பதிய தானச மாதிம னோலயம் வந்து தாராய் ; 
சிறைவி டாதநி சாசரர் சேனைகள் 

மடிய நீலக லாபம் தேறிய 
திறல்வி நோத ச மேளத யாபர அம்புராசித் - 
திரைகள் போலலை மோதிய சீதள 

குடக காவிரி நீளலை சூடிய 

திரிசி ராமலை மேலுறை வீரகு றிஞ்சிவாழும் ; 
மறவர் நாயக ஆதிவி நாயக 

ரிளைய நாயக காவிரி நாயக 
வடிவி னாயக ஆனைத் னாயக 

எங்கள் மானின் 
மகிழு நாயக தேவர்கள் நாயக 

கவுரி நாயக னார்குரு நாயக 
வடிவ தாமலை யாவையு மேவிய 

தம்பிரானே 
இராசியம் = இரகசியம் . - சமேளம் = சமேளனம் : கலப்பு . 

அருணகிரிநாதர் அருளிச்செய்த இது முதல்வரும் குன்றுதோறாடல் 
(திரிசிராப்பள்ளி) திருப்புகழ்கள் அச்சிடும் செலவை திரிசிரபுரம் செங்குந்தர் 
மரபு கு . சுப்ரமணிய முதலியார் அன்புடன் ஒப்புக்கொண்டார் . 


* 


16 


அங்கை நீட்டிய ழைத்துப் பாரிய 

கொங்கை காட்டிம றைத்துச் சீரிய 
அன்பு போற்பொய்க டித்துக் காசள 

வுறவாடி 
அம்பு தோற்றக ணிட்டுத் தோதக 

இன்ப சாஸ்த்ரமு ரைத்துக் கோகிலம் 

அன்றில் போற்குர லிட்டுக் கூரிய . நகரேகை ; 
பங்க மாக்கிய லைத்துத் தாடனை 

கொண்டு வேட்கையெ ழுப்பிக் காமுகர் 
பண்பில் வாய்க்கம யக்கிக் கூடுத 

லியல்பாகப் 
பண்டி ராப்பகல் சுற்றுச் சூளைகள் 

தங்கள் மேற்ப்ரமை விட்டுப் பார்வதி 

பங்கர் போற்றிய பத்மத் தாள்தொழ அருள்வாயே ; 
எங்கு மாய்க்குறை வற்றுச் சேதன 

அங்க மாய்ப்பரி சுத்தத் தோர்பெறும் 
இன்ப மாய்ப்புகழ் முப்பத் தாறினின் முடிவேறாய் 
இந்த்ர கோட்டிம யக்கத் தான் மிக 

மந்த்ர மூர்த்தமெடுத்துத் தாமத 

மின்றி வாழ்த்திய சொர்க்கக் காவல வயலூரா ) 
செங்கை வேற்கொடு துட்டச் சூரனை 

வென்று தோற்பறை கொட்டக் கூளிகள் 
தின்று கூத்துந டிக்கத் தோகையில் வரும்வீரர் 
செம்பொ னாற்றிகழ் சித்ரக் கோபுர 

மஞ்சி ராப்பகல் மெத்தச் சூழ்தரு 
தென்சி ராப்பளி வெற்பிற் றேவர்கள் பெருமாளே . 


இனிமேல் நாம் . 


அந்தோமன மேநம தாக்கையை 

நம்பாதெயி தாகிய சூத்திர 
மம்போருக னாடிய பூட்டிது 
அஞ்சா தமை யாகிரி யாக்கையை 

பஞ்சாடிய வேலவ னார்க்கிய 

லங்காகுவம் வா இனி தாக்கையை 
வந்தோமிது வேகதி யாட்சியு 

மிந்தாமயில் வாகனர் சீட்டிது 
வந்தாளுவம் நாமென வீக்கிய 


ஒழியாமல் ; 


சிவாறும் 


17 


வந்தேவெகு வாநமை யாட்கொளு 

வந்தார்மத மேதினி மேற்கொள 

மைந்தாகும் ராவெனு மார்ப்புய மற்வாதே ; 
திந்தோதிமி தீதத மாத்துடி 

தந்தாதன னாதன தாத்தன 
செம்பூரிகை பேரிகை பார்த்தெழ மறையோதச் 
செங்காடென வேவரு மூர்க்கரை 

சங்காரசி காமணி வேற்கொடு 

திண்டாடிம காமயில் மேற்கொளு முருகோனே ; 
இந்தோடிதழ் நாகம காக்கடல் 
கங்காளமி 

களமி னார்சடை சூட்டிய 
என் தாதைச தாசிவ கோத்திர 

னருள்பாலா 
என்கூடரு ளால் நௌவி நோக்கியை 

நன்பூமண மேவிசி ராப்பளி 

யென்பார்மன மேதினி நோக்கிய பெருமாளே. 
அரிவையர் நெஞ்சுரு காப்புணர் 

தருவிர கங்களி னாற்பெரி 
தவசம்விளைந்துவி டாய்த்தடர் முலைமேல்வீழ்ந். 
தகிலொடு சந்தன சேற்றினில் 

முழுகியெ முந்தெதிர் கூப்புகை 
யடியின கமபிறை போற்பட 

விளையாடிப் ; 
பரிமளம விஞ்சிய பூக்குழல் 

சரியம ருங்குடை போய்ச்சில 
பமவைகளின்குர லாய்க்கயல் விழிசோரப் 
பனிமுக முங்குறு வேர்ப்பெழ 
இதழமு துண்டிர வாய்ப்பகல் 
பகடியி டும்படி தூர்த்தனை 

விடலாமோ ; 
சரியையு டன்க்ரியை போற்றிய 

பரமப தம்பெறு வாக்கருள் 
தருகணன் ரங்கபு ரோச்சிதன் மருகோனே 
சயிலவம றிந்தகை வேற்கொடு 
மயிலினில் வந்தெனை யாட்கொளல் 
சம்மறி யும்படி காட்டிய 

குருநாதா, 
மகாக் கடல் = பெருங் கடல்போலப் பெருகிவந்த கங்கை . 


3 


18 


மலைமீதே 


திரிபுவனந்தொழு பார்த்திபன் 

மருவிய மண்டவ கோட்டிகள் 
தெருவில்வி ளங்குசி ராப்பள்ளி 
திரியஇ ருந்தப ராக்ரம 

உருவளர் குன்றுடை யார்க்கொரு 
திலதமெ னும்படி தோற்றிய 


பெருமாளே . 


. 


அழுதழு தாசார நேசமு 
முடையவர் போலேடுபாய் சூழ்வுறும் 
அசடிகள் மாலான காமுகர் டுபான்கொடாநாள் . 
அவருடன் வாய் பேசி டாமையு 
முனிகலு மாறாத தோஷிகள் 

அறுதியில் காசாசை வேசைகள் நஞ்சுதோயும் ; 
விழிகளி னால்மாட வீதியில் 

முலைகளை யோராம லாரோடும் 
விலையிடு மாமாய ரூபிகள் 

பண்பிலாத - 
விரகிகள் வேதாள மோவென 
முறையிடு கோமாள மூளிகள் 
வினைசெய லாலேயெ னாவியு 

யங்கலாமோ ; 
வழியினில் வாழ்ஞான போதக 

பரமசு வாமீவ ரோதய 
வயலியில் வேலாயு தாவரை யெங்குமானாய் 

- 
மதுரையின் மீதால வாயினில் 
எதிரம் ணாரோரே ணாயிரா 
மறிகழு மீதேற நீறுப 

ரந்துலாவச் ; 
செழியனு மாளாக வாது செய் 

கவிமத சீகாழு மாமுனி 
சிவசிவ மாதேவ காவென 

வந்துபாடும் 
திருவுடை யாய்தீதி லாதவர் 
உமையொரு பாலான மேனியர் 
சிரகிரி வாள்வான தேவர்கள் 

தம்பிரானே . 


6 


இளையவர் நெஞ்சத் நளைய மெனுஞ்சிற் 
றிடைகொடு வஞ்சிக் 

கொடிபோல்வார். 
முனிக் யானைக்கன்று . 

தளையம் - விலங்கு . 


19 


தனியாரக் 


திடைமூழ்கும் - 


தருவாயே ; 


இணையடி கும்பிட் டணியல்குல் பம்பித் 

திதழமு துந்துய்த் 
களபசு கந்தப் புளகித இன்பக் 

கனதன கும்பத் 
கலவியை நிந்தித் திலகிய நின்பொற் 

கழல்தொழு மன்பைத் 
தளர்வரு மன்பர்க் குளமெனு மன்றிற் 

சதுமறை சந்தத் 
தரிகிட தந்தத் திரிகிட திந்தித் 

தகுர்தியெ னுங்கொட் 
தெளிவுற வந்துற் றொளிராசிவ னன்பிற் 

சிறுவ அ லங்கற் 
செழுமறை யஞ்சொற் பரிபுர சண்டத் 

திரிசிர குன்றப் 


தொடுபாடத் 


டெனாடித் ; 


றிருமார்பா - 


பெருமாளே ; 


திரமாகப் 


பணவாசை ; 


குணவினன் . 


றருள்வாயே ; 


பகலவ னொக்குங் கனவிய ரத்தம் 

பவளவெண் முத்தந் 
பயிலமுலைக்குன் றுடைவர் சுற்றம் 

பரிவென வைக்கும் 
அகமகிழ் துட்டன் பகிடிம ருட்கொண் 

டழியும் வத்தன் 
அறிவிலி சற்றும் பொறையிலி பெற்றுண் 

டலை தலொழித்தென் 
சகலரு மெச்சும் பரிமள பத்மந் 

தருணப தத்திண் 
தலைவர்ம கட்குங் குறவர்ம கட்குந் 

தழுவ அ 
செகதல மெச்சும் புகழ்வய லிக்குந் 

திகுதிகெ னப்பொங் 
திமிலைத விற்றுந் துமிகள்மு ழக்குஞ் 

சிரகிரி யிற்கும் 


சுரலோகத் . 


ணைக்குந் 


திருமார்பா ; 


சியவோசை 


பெருமாளே . 


ஒருவரொடு கண்கள். ஒருவரொடு கொங்கை 

ஒருவரொடு செங்கை 


யுறவாடி 


20 


வயலூரா ; 


ஒருவரொடு சிந்தை ஒருவரொடு நிந்தை 
ஒருவரொடி . ரண்டு 

முரையாரை ; 
மருவமிக அன்பு பெருகவுள தென்று 
மனநினையு மிந்த 

மருள்தீர - 
வனசமென வண்டு தன தனன வென்று 
மருவுசர ணங்க 

ளருளாயோ ; 
அரவமெதிர் கண்டு நடுநடுநடுங்க 
அடலிடுப்ர சண்ட 

மயில்வீரா 
அமரர்முத லன்பர் முனிவர்கள்வ ணங்கி 

அடிதொழவி ளங்கு 
திருவையொரு பங்கர் கமலமலர் வந்த 
திசைமுகன்ம கிழ்ந்த 

பெருமானார் 
திகுதகுதி யென்று நடமிட முழங்கு 
த்ரிசிரகிரி வந்த 

பெருமாளே . 
குமுத வாய்க்கனி யமுத வாக்கினர் 
கோலே வேலே சேலே போலே 

அழகான 
குழைகள் தாக்கிய விழிக ளாற்களி 
கூரா வீறா தீரா மாலா 

யவரோடே ; 
உமது தோட்பரி லெமது வேட்கையை 
ஓரீர் பாரீர் வாரீர் சேரீர் 

எனவேநின் - 
றுடைதொ டாப்பண மிடைபொ றாத்தன 

மூடே வீழ்வே னீடே றாரே யுழல்வேனோ; 
தமர வாக்கிய அமரர் வாழ்த்திய 
தாதா வேமா ஞாதா வேதோ 

கையிலேறீ - 
சயில நாட்டிறை வயலி நாட்டிறை 
சாவா மூவா மேவா நீவா 

இளையோனே ; 
திமிர ராக்கதர் சமர வேற்கா 

தீரா 
பா வீரா நேரா தோரா 
திரிசி ராப்பளி மலையின் மேற்றிகழ் 

தேவே கோவே வேளே வானோர் பெருமாளே . 
குவளை பூசல்வி ளைத்திடு மங்கயல் 

கடுவ தாமெனு மைக்கண் மடந்தையர் 
குமுத வாயமு தத்தை நுகர்ந்திசை 

பொருகாடை - 


உமைபாலா 


21 


மதநூலின் . 


குயில்பு றாமயில் * குக்கில் சுரும்பினம் 

வனப தாயுத மொக்கு மெனும்படி 

குரல்வி டாஇரு பொற்குட மும்புள கிதமாகப் ; 
பவள ரேகைப டைத்தத ரங்குறி 

யுறவி யாளப் டத்தை யணைந்துகை 
பரிச தாடன மெய்க்கர ணங்களின் 
படியி லேசெய்து ருக்கிமு யங்கியெ 

அவச மாய்வட பத்ர நெடுஞ்சுழி 

படியு மோகச முத்ர மழுந்து லொழிவேனே ; 
தவள ரூப ச ரச்சுதி யிந்திரை 

ரதிபு லோமசை க்ருத்திகை ரம்பையர் 
சமுக சேவித துர்க்கை பயங்கரி 

புவனேசை - 
சகல காரணி சத்தி பாம்பரி 

யிமய பார்வதி ருத்ரி நிரஞ்சனி 
சமய நாயகி நிஷ்களி குண்டலி 

யெமதாயி ; 
சிவைம நோமணி சிற்சுக சுந்தரி 

கௌரி வேதவி தக்ஷணி யம்பிகை 
திரிபுரை யாமளை யற்பொடு தந்தருள் முருகோனே 
சிகர கோபுர சித்திர மண்டப 

மகர தோரண ரத்த அலங்க்ருத 
திரிசி ராமலை அப்பர் வணங்கிய பெருமாளே . 


அவ 


விந்துநாத 


சத்தி பாணீ நமோநம முத்தி ஞானீ நமோநம 

தத்வ வாதீ நமோநம 
சத்து 
து ரூபா நமோநம ரத்த தீபா நமோநம 
தற்ப்ர தாபா நமோநம 

என்று பாடும் ; 
பத்தி பூணா மலேயுல கத்தின் மானார் சவாதகில் 
பச்சை பாடீர பூஷித 

கொங்கைமேல்வீழ் 
பட்டி மாடான நானுனை விட்டிராமோயுலோகித 
பத்ம சீர்பாத நீயினி 

வந்து தாராய் ; 
அத்ர தேவா யுதாசுர ருக்ர் சேனா பதீசு 
யர்க்ய சோமாசி யாகுரு 

சம்ப்ரதாயா 
சூக்கில் = செம்போத்து . | பதாயுதம் = கோழி : * சரச்சுதி - சரஸ்வதி 
- உலோகிதம் = செம்மைநிறம் . 1 சோமாசி - யாக கர்த்தா . 


A 


29 


அர்ச்சனாவாக னாவய லிக்குள் வாழ்நாய காபுய 
அக்ஷ மாலா தாராகுற 

மங்கை கோவே ; 
சித்ர கோலா கலாவிர லக்ஷ்மி சாதார தாபல 
திக்கு பாலா சிவாகம் 

தந்த்ரபோதா 
சிட்ட நாதா சிராமலை யப்பர் ஸ்வாமீ மகாவ்ருத 
தெர்ப்பை யாசார வேதியர் 

- தம்பிரானே 


பகலிரவினிற் 
ரகசியமுரைத் 
இகபரமதற் 
சகசிரகிரிப் 


நடுமாறு பதிகுருவெனத் தெளிபோத 

தநுபூதி - ரதநிலை தனைத் தருவாயே ; 
கிறையோனே - இயலிசையின்முத் தமிழோனே ; 
பதிவேளே - சரவணபவப் பெருமாளே . 


பொருளின் மேற்பரிய காமா காரிகள் 

பரிவு போற்புணர் க்ரீடா பீடிகள் 
புருஷர் கோட்டியில் நாணா மோடிகள் கொங்கைமேலே 
புடைவை போட்டிடு மாயா ரூபிகள் 

மிடிய ராக்குபொ லாமு தேவிகள் 

புலையர் மாட்டும் றாதே கூடிகள் நெஞ்சமாயம் ; 
கருதொ ணாப்பல கோடா கோடிகள் 

விரகி னாற்பலர் மேல்வீழ் வீணிகள் 
கலவி சாத்திர நூலே யோதிகள் தங்களாசைக் 
கவிகள் கூப்பிடு மோயா மாரிகள் 

அவச மாக்கிடு பேய் நீ ரூணிகள் 
கருணை நோக்கமி லாமா பாவிக 

ளின்பமாமே ; 
லாவே தாகம் 
குருக டாக்ஷக 

பரம வாக்கிய ஞானா சாரிய 
குறைவு தீர்த்தருள் ஸ்வாமீ கார்முக 

வன்பரான 
கொடிய வேட்டுவர் கோகோ கோவென 

மடிய நீட்டிய கூர்வே லாயுத 
குருகு க்ஷேத்ரபு ரேசர் வாசுகி 

அஞ்சமாறும், 
செருப்ராக்ரம கேகே வாகன 
சாவணோற்பவ மாலா லாளித 
திரள்பு யாத்திரி யீரர றாகிய 

கந்தவேளே 
அவ மாலா - ருத்திரர் மாலை . * கேகயம் - மயில் , 


23 


தம்பிரானே 


பனிநீர்தோய் - 


லுடைசோர ; 


அநுராகத் 


புகழ்வேனோ 


தினைகாவல் - 


முருகோனே ; 


சிகா தீர்க்கம காசி கோபுர 

முகச டாக்கர சேணா டாக்ருத 

திரிசி ராப்பளி வாழ்வே தேவர்கள் 
பொருள்கவர் சிந்தை அறிவையர் தங்கள் 

புழுககில் சந்து 
புளகித கொங்கை யிளகவ டங்கள் 

புரள மருங்கி 
இருவளர் கொண்டை சரியஇ சைந்து 

இணை தரு பங்க 
திரிதலொ ழிந்து மனதுக சிந்து 

னிணையடி யென்று 
மருள்கொடு சென்று பரிவுட னன்று 

மலையில்விளைந்த 
மயிலை மணந்த அயிலவ எங்கள் 

வயலியில் வந்த 
தருளுறு மன்பர் பரவ விளங்கு 

திரிசிர குன்றில் 
தெரிய இருந்த பெரியவர் தந்த 

சிறியவ அண்டர் 
வாசித்துக் காணொ ணாதது 

பூசித்துக் கூடொ ணாதது 
வாய் விட்டுப் பேசொ ணாதது 
மாசர்க்குத் தோணொ ணாதது 

நேசர்க்குப் பேரொ ணாதது 

மாயைக்குச் சூழொ ணாதது 
ஓசைக்குத் தூர மானது 

மாகத்துக் கீற தானது 
லோக்த்துக் காதி யானது 
யோகத்தைச் சேரு மாறுமெய்ஞ் 

ஞானத்தைப் போதி யாயினி 

யூனத்தைப் போடி டாதும 
ஆசைப்பட் டேனல் காவல்செய் 

வேடிச்சிக் காக மாமய 
லாகிப்பொற் பாத மேயணி 


முதனாளில் 


பெருமாளே . 


நெஞ்சினாலே 


விந்து நாத ; 


கண்டு நாயேன் . 


யங்கலாமோ ; 


கந்தவேளே - 


24 


* ஆலித்துச் சேல்கள் பாய்வய 

லூரத்திற் காள மோட்ட 
ராரத்தைப் பூண்ம யூரது 

ரங்கவீரா ; 
காசிக்குட் ப்ராண வாயுவை 

ரேசித்தெட் டாத யோகிகள் 
நாடிற்றுக் காணொ ணாதென 

நின்றநாதா 
நர்கத்துச் சாகை போயுயர் 

மேகத்தைச் சேர்சி ராமலை 
நாதர்க்குச் சாமி யேசுரர் 

தம்பிரானே . 
வெருட்டி யாட்கொளும் விடமிகள் புடைவையை 

நெகிழ்த்த ணாப்பிகள் படிறிகள் சடுதியில் 
விருப்ப மாக்கிகள் விரவிய திரவிய மிலரானால் 
வெறுத்து நோக்கிகள் கபடிகள் நடமிடு 

பதத்தர் தூர்த்திகள் ம்ருகமத பரிமள 

விசித்ர மேற்படு முலையினு நிலையினு மெவரோடும் ; 
மருட்டி வேட்கை சொல் மொழியினும் விழியினு 

மவிழ்த்த பூக்கமழ் குழலினு நிழலினு 
மதிக்கொ ணாத்தள ரிடையினு நடையினு மவமேயான் - 
மயக்க மாய்ப்பொருள் வரும்வகை க்ருஷிபணு 

தடத்து மோக்ஷம தருளிய பலமலர் 

மணத்த வார்க்கழல் கனவிலு நனவிலு மறவேனே ; 
இருட்டி லாச்சுர ருலகினி லிலகிய 

சகஸ்த்ர நேத்திர முடையவன் மிடியற 
இரக்ஷை வாய்த்தருள் முருகப னிருகர ( சகவீரா 
இலக்ஷு மீச்சுர பசுபதி குருபர 

சமஸ்த ராச்சிய ந்ருப்புகழ் வயமியல் 

இலக்க ரேய்ப்படை முகடெழு ககபதி 
திருட்டு ராக்ஷதர் பொடிபட வெடிபட 

படுத்த வேற்கொடு கடுகிய முடுகிய 
செருக்கு வேட்டுவர் திறையிட முறையிட மயிலேறும் 
செருப்ப ராக்ரம நிதிசர வணபவ 

சிவத்த பாற்கர னிமகரன் வலம்வரு 
திரிச்சி ராப்பளி மலைமிசை நிலைபெறு பெருமாளே - 

ஆலித்து களித்து . 


களிகூரத் ; 


* 


T 


TH 


FE 


ம் 


ப 


ப ம் 

LLLL 
பப் 
E 
T 

1ப் 

11 
= 

=E 
திரிசிராமலையும் 
, 
ஸ்தல 
தீர்த்தங்களும் 
, 
( 
காவிரி 
, 
சிவகங்கை 
, 
நன்றுடையான் 
, 

தீயதில்லான் 
பிசம 
தீர்த்தம் 
. 
) 


LE 


உ 


சிவமயம் . 
திருச்சிற்றம்பலம் . 


திரிசிராமலைப் புராணமாகிய 
செவ்வந்திப் புராணம் . 

. 


= 


336 


பாயிரம் . 


கலிவிருத்தம் . 
அருளெனுங் கடன் முகந் தடியர் சிந்தையாம் 
பொருள் பெறு நிலஞ்சிவ போக முற்றிட 
வரமழை யுதவுசெவ் வந்தி யானையின் 

றிருவடி யிணைமலர் சென்னி சேர்த்துவாம். 
( இதன் பொருள் .) திருவருளென்னுஞ் சமுத்திர ஜலத்தை முகந்து 
கொண்டுவந்து அடியவருடைய சிந்தையாகிய ஞானப்பொருளைப்பெற்ற நிலத் 
தில் சிவபோகமானது முதிர்ந்து விளைந்தனுபவிக்கும்படியாக அனுக்கிரகமெ 
ன்னும் மழையை வருஷிக்கின்ற செவ்வந்தி விநாயகக்கடவுளின் றிருவடி 
யாகிய இரண்டு தாமரை மலர்களையுஞ் சிரசின் மேலணிந்து கொள்ளுவாம் 
இந்நூல் நிறைவேறற் பொருட்டு ( என்றவாறு ) யாம் - தோன்றா எழுவாய் 
சேர்த்துவாம் - பயனிலை , திருவடி - செயப்படுபொருள் . 

செவ்வந்தீஷ்வரர். 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
சொற்கொண்ட கிளியனையா ரனங்கனுக்குத்துணையாகத்துணைப்புரூச 
விற்கொண்டு விளையாடுந் திரிசிரா மலையிலுறை விமலன் றன்னைப் 
பொற்கொண்ட நிறத்தானுங் கரியமுகினிகர்வானும் புலரா வண்ண 
மற்கொண்ட மிடற்றானைச் செவ்வந்திப் பெருமானை யகத்திற் சேர்ப்பாம் ... 
( 

மன் ) கிளியின் மொழியைப் போலச் சொல்லினைக் கொண்டிரா 
பின்ற மாதர்கள் மன்மதனுக்குச் சகாயமாக அவனது கருப்புவில்லை யொத்த 
தலது இரண்டு புருவங்களாகிய வில்லை வளைத்துக்கொண்டு அவனது அம்பக 


செவ்வந்திப் புராணம் 


ளில் தாமரைப்பூவாரிய அம்பையொத்த கண்களைத் தத்தம் நாயகர்கள் பேரில் 
பிரயோகித்து ஐம்புல நுகர்ச்சியென்னும் இன்ப முண்டாகும்படி விளையாடா 
நின்ற திரிசிராமலையில் வீற்றிருக்கும் விமலனாகிய சிவபெருமானைப் 
பொன்போலு நிறமுள்ள பிரமனும் கரிய மேகம்போலு நிறமுடைய நாரண 
னும் உயிர்வாடாதபடி அநுக்கிரகஞ்செய்த ( கருநிறம் பெற்ற கண்டத்தை 
யுடையவருமாகிய ) செவ்வந்திப்பெருமானை மனத்தில் வைப்பாம் . ( எ - று ) யாம் 
தோன்றா எழுவாய் , வைப்பாம் பயனிலை , பெருமானை செயப்படுபொருள் 
இச் செய்யுளில் வேண்டிய சொற்கள் வருவிக்கப்பட்டன. 

[ க ] 


கலிநிலைத்துறை . 
துரிசி ராமலை யடைந்திட வேண்டியே துதிக்கும் 
பரிசி ராமலை வயற்கணே கயற்கணம் பாய 
மரிசி ராமலை மதனிரு கணைகளால் வயங்குந் 
திரிசி ராமலை யிறையவர் மலர்ப்பதஞ் சேர்மின் . 
( இ - ள் ) பாசமாகிய மும்மலங்களால் வருகின்ற துன்பங்களிராமல் பதிப் 
பொருளை யடைந்திட வேண்டியே துதிக்கின்ற அன்பென்னுங் குணத்தை 
யுடைய பசுவாகிய நீங்கள் அலைகள் பொருந்திய நீரையுடைய வயலினிடத்தே 
மீன்களின் கூட்டங்கள் பாயும்படியான நீர் நிலவளங்களும் மலையில் மிளகுக் 
கொடிகள் படர்கின்ற வரைவளமும் இராவினிடத்தே மாதரும் ஆடவரும் 
புணரும்படி போர் செய்கின்ற மன்மதனுடைய பெரிய மலர்களின் அம்புக் 
வாகிய பூஞ்சோலைகளும் புஷ்பத் தடாகங்களும் விளங்காநின்ற வளங்களு 
முடைய திரிசிராமலையி லெழுந்தருளி யிருக்கின்ற செவ்வந் தீச்சுரருடைய 
தாமரைமலர்போன்ற திருவடிகளைச் சேர்மின்கள் ( எ - று .) நீங்கள் தோன்றா 
எழுவாய் , சேர்மின் பானிலை , திருவடி செயப்படுபொருள் , இச் செய்யுளில் 
வேண்டிய சொற்கள் வருவிக்கப்பட்டன . 

[ உ] 
மட்டுவார் குழலம்மை . 

அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
பனிகொள் வரையிற் பிறந்தபிடி பானா ரிடத்திற் படர்ந்தகொடி 
முனிவ ரிமையோர் மகிழவற முப்பத் திரண்டும் வளர்த்தருளும் 
வனிதை வடிவே லனைப்பயந்த மடத்தை மட்டு வார்குழலா 
ளினிய பதமா மிருபோதுந் தலைமேற் றரிப்பா மிருபோதும். 

( இ - ள் .) பனிசன் பொருந்திய இமயமலையிற் பிறந்த பெண் , யானை 
போலவும் பாமசிவனாரிடத்திற படர்ந்த கொடிபோலவும் முனிவர்களுச் தேவர் 
களும் மகிழும்படியாக முப்பத்திரண்டு தருமங்களையும் வளர்த்தருளுகின்ற 


பாயிரம் 


வனிதையாகவும் கூர்மை பொருந்திய வேலாயுதத்தையுடைய சுப்பிரமணியக் 
கடவுளைப்பெற்ற மடந்தையாகியு மிராநின்ற மட்டுவார் குழலம்மையினுடைய 
இனிமையான இரண்டு திருவடித்தாமரை மலர்களையும் காலை மாலைகளாகிய 
இரண்டு பொழுதினும் எமது தலையின் மேலே தரித்துக்கொள்ளுவாம் ( எ- று ) 


தல விநாயகர் , 

. 


கலிநிலைத்துறை. 


மருப்ப தாமெழுத் தாணியா லாயிர மாற்றுப் 
பொருப்ப தாந்தனி யேட்டிலே பாரதப் பொருளை 
விருப்ப தாம்படி யெழுதிய கரிமுக விமலன் 
றிருப்ப தாம்புய மலரினை . யிறைஞ்சுவாஞ் சிரத்தால் . 


( இ . ள் . ) தமது கொம்பாகிய எழுத்தாணியால் ஆயிரமாற்று பொன் 
மலையாகிய மகாமேரு வென்னும் ஒப்பற்ற வேட்டிலே பாரதப்பொருள்களை 
விருப்பமுண்டாகும்படி யெழுதி யருளிய விமலனான யானை முகத்தையுடைய 
விநாயகக்கடவுளின் அழகிய பாதாரவிந்தமலரைச் சிரசினாலே வணங்குவரம் 
( எ - று ) 

( ச ) 


முருகக்கடவுள் . 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 


ஓகையாற் றிரைமுன் னாளி லுழக்குமா வினையும் வாட்டு 
மேகவெவ் வரையி னெல்லை யிடித்திடு மிமையோர் போற்றத் 
தோகைமே லுலவுங் கந்தன் சுடர்க்கரத் திருக்கும் வெற்றி 
வாகையே சுமக்கும் வேலை வணங்குவ தெமக்கு வேலை . 


( இ . ள் . ) அலைகளையுடைய கடலிலே முன்னாளில் ஒளித்து உழக்கும் 
படியான சூரபத்மாவென்னும் மாமரத்தையும் பிளந்து உவகையினாலே அச் 
சூரன் உயிரை வாட்டும்படியாகவும் , அகத்திய முனிவர் பொதியமலைக்குப் 
போகும் பொழுது மயக்கத்தைச் செய்த வெவ்விதான கிரவுஞ்சகிரியினது 
நான் கெல்லையையும் இடித்திடும்படியாகவும் தேவர்கள் வணங்கும்படி மயில் 
வாகனத்தின் மேல் உலாவுகின்ற சுப்பிரமனியக் கடவுளின் திருக்கரத்தில் 
விளங்கி இருக்கும்படியாகவும் வெற்றி மாலையையே தாங்கும்படியாகவும் இரா 
நின்ற வேலாயுதத்தை வணங்குவதே யெமக்குத் தொழிலாகும் ( எ - று ) [ ] 


செவ்வந்திப் யுராணம் 
ஆளுடைய பிள்ளையார் .. 

கலிநிலைத்துறை . 
வண்டகத்தே குடைந்துத முறுக்க துடைந்து வாய் திறந்து 
தண்டகத்தே மதுவொழுகி வழியுங்கமலத்தார்ப் புயத்தான் 
கண்டகர்க்கே விடமாகி யடியார்க் கமுதாங் கவுணியன்றன் 
முண்டகத்தாண் மலர் தலைமேன் முடித்தே னிந்நூன் முடித்தேனே 

( இ - ள் ) வண்டுகளானவை தேனையுண்ண விரும்பி யரும்பினுள்ளே 
மூக்கினாலே குடைந்து த அப்போது அவ்வருட்பின் கட்டுடைந்து மலர்ந்து 
தண்டுகளினிடமாகத் தேனானது பெருக்கெடுத்தொழுகி வழியும்படியான தா 
மரை மாலை யணிந்த புயத்தை யுடையவராகவும் , அன்னிய மதவாதிகளாகிய 
கீழ்மக்கட்கு விடமாகின்றவராகியும் அடியார்களுக்கு அமுதாகின்றவராகியும் 
இராநின்ற சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய பாதாரவிந்த மலர்களைத் தலை 
யின் மேலே முடித்து இந்நூலை முடித்தேன் ( எ - று ) முடித்தேன் என்பது 
தெளிவுபற்றி வந்த காலவழுவமைதி . 

[ கூ ] 
ஆளுடைய வரசு . 

அறுசீர்க்கழிநெடிலடிலாசிரிய விருத்தம் . 
புத்தியற் றிருக்கும் பொய்யர் புறச்சமயத்தை நீங்கிச் 
சத்தியப் பொருளை யோர்ந்து தலைவனை யறிந்து சைவ 
பத்தியிற் கனிந்த ஞானப் பழத்தினை யொருகற்றூணா 
லத்தியைக் கடந்த நாவுக் கரசினை வணங்கு வோமே . 

அறிவில்லாமலிருக்கின்ற பொய்யர்களாகிய புன்மையான 
சமணர் சமயத்தைவிட்டு நீங்கி உண்மையாகிய பொருளை யுணர்ந்து அவ்வுண் 
மையில் விளங்காகின்ற சகல தேவர்களுக்கு தலைவனான சிவபெருமானை 
யறிந்து அச்சிவபெருமானோர் சம்பந்தப்படிகின்ற சைவபத்தியிலே முதிர்ந்த 
சிவஞானப் பழத்தை அந்தச்சமணர்களாலே கட்டிவிடப்பட்ட ஒரு கல்லின் 
தூணினால் சமுத்திரத்தைக் கடந்த அப்பர்சுவாமிகளை வணங்குவாம் என்ற 

[ எ ] 
ஆளுடைய நம்பி . 

ஷ வேறு , 
தீங்கும் பெருமா நிலத்திடருந் தீரத் தீரத் திரைக்கடலிற் 
நூங்கும் பெருமாளுடன் வேதன் றுதிக்கும் படிக்குச் சுடர்க்கிரியா 
யோங்கும் பெருமாள் புகழ்பாவியேநரா யிரம்பொனொரு மொழிக்கு 
வாங்கும் பெருமாள் சவுந்தரியப் பெருமாள் பதத்தை வணங்கிடுவாய் 


பாயிரம் 
( இ - ள் . ) தீங்கு முதலிய பாவங்கள் பெருகும்படியான பெரிய பூமியி 
லுள்ளோருடைய துன்பங்களும் நீங்கும்படியாகவும் , கரையில் மோதா நின்ற 
அலைகளையுடைய பாற்கடலில் நித்திரை செய்கின்ற நாரணனும் , பிரமனும் 
துதி செய்யும்படிக்கு அக்கினி மலையாக உயர்ந்தோங்கிய சிலபெருமானுடைய 
புகழைப்பரவுதல் செய்து ஒரு சொல்லுக் கோராயிரம் பொன் வாங்குகின்ற 
பெருமாளாகிய சுந்திரமூர்த்தி சுவாமிகளின்றிருவடியை வணங்குவாம் ( எ - று ) 


ஆளுடைய வடிகள் . 


கொச்சகக்கலிப்பா 


தேனூறும் வாசகங்க ளறு நூறுந் திருக்கோவை 
நானூறு மமுதூற மொழிந்தருளு நாயகனை 
வானூறுங் கங்கைநிகர் மாணிக்க வாசகனை 
யானூறு படாதவகை யிருபோது மிறைஞ்சிடுவேன் . 

( இ - ள் ) சிவஞானத் தேனூறுகின்ற திருவாசகங்கள் அறுநூறு செய்யுள் 
களும் திருக்கோவையார் நானூறு செய்யுள்களும் சிவானந்தமாகிய அமு 
தானது பெருக்கெடுத்தூற மொழிந்தருளுகின்ற நாயகனானவரை ஆகாய 
கங்கையைப் போலுமிகுந்த பரிசுத்தமுள்ள மாணிக்கவாசகரையானிடையூறு 
படாதவகை இராப்பகலென்னும் இருபொழுதும் வணங்குவேன் ( எ - று ) ( கூ ) 


சேய்ஞலூர்ப் பிள்ளையார் . 


. 


அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 
மணத்தாது செறிமலருஞ் செழுங்கனியுங் கொணர்ந்துசிறு மணலைவாரி 
யணைத்தாதி சிவன்வடிவா யமைத்தருளி யவற்கினிதா வாட்ட வேண்டிக் 
கணத்தாவின் பால்கறந்து நிறைத்துவைத்த கலசமெலாங் கவிழ்த்ததாதை 
யிணைத்தாளைத்தடிந்திறைவர் துணைத்தாளை யடைந்தவர் தாளிறைஞ்சுவோமே 


இ - ள் ) வாசனை பொருந்திய பூந்தாதுக்கள் நிறைந்த மலர்களையும் 
செழுமையான கனிகளையும் கொண்டுவந்து சிறிய மணலை வாரிச்சேர்த்து எப் 
பொருட்குமாதியாயுள்ள சிவபெருமானுடைய வடிவமாகிய லிங்காகாரமாய் 
அமைத்தருளி அந்தச் சிவலிங்கப் பெருமானுக்கு இனிதாக அமிஷேகஞ் 
செய்யவிரும்பிக் கூட்டங்களாயுள்ள பசுக்களின் பாலைக்கறந்து நிறைத்து 
வைத்த கலசங்களை யெல்லாம் காலினாலே பூமியிற் கவிழ்த்த பிதாவினுடைய 

டு கால்களையும் வெட்டிச் சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகளை 
மண்டக்க பாண்டிச்க்குடைய பாதங்களை வணங்குவாம் (நம் ) ம் ] 


செவ்வந்திப் புராணம் 


அவையடக்கம் . 


ஷ வேறு 


நாவலந் தீவிற் கிட்டா நவமணி பொதிந்து வைத்த 
மேவருங் கிழியு மந்த மணியுடன் விரும்பு மாபோற் 
பாவருங் குற்ற மாமென் கவிதையின் பழுதும் பாரா 
தியாவருங் கொள்வ ரீசன் பெயாதி லிருக்கை யாலே . 

-ள் ) அழகிய ஜம்புத்தீவிலே அகப்படாத நவரெத்தினங்களை 
முடிந்துவைத்த துணியையும் பொருந்துதற்கரிய அந்த இரத்தினங்களுடனே 
விரும்புகின்ற விதத்தைப்போல் பாடல்களில் வருகின்ற குற்றங்களாமென்று 
எனது கவிதையினுள்ள பழுதையும் பாராமல் யாவரும் அங்கீகாரஞ் செய்து 
கொள்வார்கள் சிவபெருமானுடைய திருப்பெயரானது அக்கவிதையிலிருக் 
கின்ற பெருமையினாலே ( எ - று ) கிழிக்கப்படுத் துணியிலடங்கிய நவமணி 
களைப்போலச் சிவபெருமானுடைய திருநாமம் . அத்துணியைப் போல கவி 
தையென்பதாம் . கிழிக்கப்படுதலால் கிழியென்று துணிக்குப் பெயராயிற்று 
முடிந்து வைக்கப்படும் அரிய பொருளைக் கிழியென்றுங் கூறுவர் . [ யக ] 


இச்செய்யுள் உபமாலங்காரம் . 


பாயிரம் முற்றிற்று . ஆக திருவிருத்தம் கக 


முதலாவது 


திருமலைச் சருக்கம் . 


நைமிசாரணியச் சிறப்பு . 

கலிநிலைத்துறை. 
எலிக் கராவெயிற் கவிதையாப் படத்தினை யெடுக்கும் 
புலிக்க ராகமா யருளினாற் பசுவினம் பொருந்தும் 
வலிக்க ராசல மடங்கலுக் குணர்வினை வழங்கும் 
கலிக்க ராமுது கேறிமான் புனலினைக் கடக்கும் . 

( இ - ள் ) - மகாத்மாக்களாகிய பெரிய இருடிகள் வாசம் பண்ணுகின்ற 
லாயிசாண்யத்திலே ஒன்றுக்கொன்று பகையின்றிப் பாம்பானது எலிக்கு 
வெயிலுக்குக் குடையாகத் தனது படத்தை விரித்து யெடுக்கும் அடங்காத 
அருளினாலே பசுக்கூட்டங்கள் புலியினிடத்தே பொருத்தும் . வலிமையுள்ள 


திருமலைச் சருக்கம் 


* 


யானையானது சிங்கத்துக்குக் கொல்லாமை யென்னும் அறிவைப் போதிக்கும் 
பலம் பொருந்திய முதலையின் முதுகின் மேலேறி மானானது நீரினைக்கட 
க்கும் ( எ - று . ) 

[ க ] 
வன்ப தாகமுட் பிடித்திடுங் கவரியின் மயிரை 
யன்ப தாகவே விடுக்குமை வாய்விலங் கனைத்து 
மின்ப தாகவே புலிமுலைப் பாலுணு மிரலை 
புன்பு லாலுணா நகமுடை விலங்குடன் புட்கள் . 


( இ - ள் . ) வலிமையாக முள்ளுகள் பிடித்திடும்படியான சவரிமான் 
மயிரை யன்பாகச்சிங்க முதலிய விலங்குகளனைத்தும் அம்மயிர்ச்சிக்கலை , விடுவித் 
துறவுபாராட்டும் . இன்பமாகப் புலியின் முலைப்பாலை மானானது உண்ணும் .. 
நகங்களையுடைய விலங்குகளும் பறவைகளும் புல்லிய புலாலை யுண்ணாமலிருக் 
கும் ( எ - று ) 

[உ ] 
சலம ருந்தியும் வாயுவை யருந்தியுஞ் சருகிற் 
சிலவ ருந்தியும் பச்சிலை யருந்தியுந் திங்க 
ணிலவ ருந்திய மைங்கன லிடையிலே நின்றும் 

பலவ ருந்தியுந் தவம்புரிந் திடுமவர் பலரால் . 
( இ - ள் ) அந்த நைமிசாரணியத்திலே தவஞ் செய்கின்ற இருடிகளெல் 
லாம் தண்ணீரைத் தானே ஆகாரமாகப் புசித்தும் வாயுவை ஆகாரமாகவுண் 
டும் உலர்ந்த சருகுகளிலே சிலவற்றை யருந்தியும் பச்சிலைகளைச் சாப்பிட்டும் 
சந்திரகிரகணங்களைப் புசித்தும் பஞ்சாக்கினி மத்தியிலே நின்றும் பலவாறாக 
கனி முதலியவற்றைப் புசித்தும் ( சரீரத்தை வருத்தியும் ) தவஞ்செய்கின்றவர் 
கள் பலபேர்கள் ( எ - று . ) 

[ கூ ] 
காலெ லாமரா வடுத்தவன் மீகமேற் கமழ 
மாலை மார்பெலாங் குடலைபோல் வல்லரி மறைக்க 
வேல மார்தரு குஞ்சிமேற் குருவி கூ டெடுக்க 
பால லோசன னருள் பெறத் தவஞ்செய்வார் பலரால் . 

( இ - ள் ) நின்று கொண்டே தவஞ்செய்கின்ற முனிவர்களுடைய கால்க 
எரிலெல்லாம் பாம்புகள் பொருந்தப்பட்ட புற்றுகள் மேலாய் வளர்ந்திருக்கும் 
படியாகவும் ஒழுங்காயுள்ள மார்புகளிலெல்லாங் குடலையைப்போல் கொடிகள் 
மறைக்கும்படியாகவும் வாசனை பொருந்திய மயிர்களின் மேல் குருவிகள் கூடு 
கள் கட்டி வாழும்படியாகவும் நெற்றிக்கண்னையுடைய சிவபெருமானது திரு 
வருளைப் பெறத் தவஞ்செய்கின்றவர்கள் பலபேர்கள் ( எ - று .) [ ] 


| 


நாகும்படியாகவும் , முத்தாானமுனிவர்கள் உணங்கும்படியாகவும் , 
& 

செல்வந்திப் புலாலம் 
மேதை மேலருக் கீசன்மேல் விடகளை இந்த 
நீதியாகிய வருத்தசந் திரிகைமே னிசோதி 
நாத நாதமேல் சத்திக ணான்கின்மே னால்வர் 

பாத மேற்பரங் கண்டுவாழ்ந் திருப்பவர் பலரால் . 
( இ - ள் ) பிரகாசமாயிராநின்ற மேதையாகிய அறிவினிடத்தும் , சூரிய 
னிடத்திருந்து விளங்கிய ஈசனிடத்தும் , விடப்பட்ட கலையையுடைய விந்து 
தத்துவமென்னும் நீதியாகிய அர்த்தசந்திரிகா மிரகாசத்தினிடத்தும் , நிரோ 
பாதியாகிய நாதத்தின் மேற்பட்ட பரநாதத்தினிடத்தும் , பஞ்சசத்திகளில் 
நான்கு சத்திகளிடத்தும் , அச்சத்திகளுடைய நால்வர் பாதங்களினிடத்தும் , 
பாதத்துவ சொரூபத்தைப் பாவித்தறிந்து வாழ்ந்திருப்பவர்கள் பலபேர்கள் . 
( எ - று ) அருக்கனீசன் - என்பது அருக்கீசனெனக் கடைக்குறை விகாரமா 
யிற்று . நிரோபாதியென்பது நிரோதியென வடமொழி விகாரமாயிற்று . 
விரிக்கிற்பெருகும் . 

அத்த கைப்பெறு மாச்சிர மத்திலோ சருகி 
னித்திலப்புது மணலின் மேற் பெருந்தரு நிழலிற் 
பத்தி யிற்பொலி நவமணி வேதிகை பண்ணிச் 

சித்திரச்சிறு புலிய தண் மெல்விரி செறித்து . 
( இ - ள் ) அத்தன்மையைப் பெறுகின்ற நைமிசாரணியத்திலே யொப் 
பற்றவொரு ஆச்சிரமமுண்டு . அந்த ஆச்சிரமத்தினருகில் முத்தையொத்த புதிய 
மணலையுடைய பெரிய விருஷத்தின் நிழழில் வரிசையாக விளங்காநின்ற நவ 
மணிகளிழைத்த ஆசனஞ்செய்து அதின் மேல் அழகு பொருந்திய சிறிய 
புலித்தோலாசனத்தை விரித்து ( எ - று ) 

[ * ] 
வைத்த வாதனத் திருந்தனன் சடை முடி மார்பங் 
கைத்த லங்களங் காதினிற் கண்டிகை கமழ 
வுத்த ரீயம்வெண் ணிலவெழப் புரிமுந்நூ லொளி 

மத்த ரானவர் பணிந்திடக் கோதம முனிவன் . 
( இ - ள் ) அப்படி விரித்து வைத்த ஆதனத்திலே சடையையுடைய 
முடியிலும், மார்பிலும் கைகளிலுங் கழுத்திலுங் காதிலுங் கண்டிகையாகிய 
உருத்திராக்ஷம் விளக்கும்படியாகவும் , உத்திரியமாகிய மேல் வஸ்திரமானது 
மையான நிலவைப்போல ஒளிரும்படியாகவும், முப்புரி நூல் , மார்பில் 

கென 
( எ- று 


1 


பத்துமிலேச்சருக்கம் 

9 
இருந்த கோதம முனியுடன் மதங்கமா விருடி 
யருந்த வம்புரி கௌசிகன் பராசர னனந்தன் 
பொருந்து காசிப னுரோமசன் புலத்தியன் புலகன் 

பரிந்து மற்றுள விருடிக ளனைவரும் பகர்வார் . 
( இ - ள் ) இவ்வாறாக எழுந்தருளியிருந்த கௌதம முனிவருடனே 
மதங்கமஹாவிருடி , அரிய தவத்தைச் செய்யா நின்ற கௌசிக முனிவர் 
பராசர முனிவர் அனந்த இருடி தவத்திற் பொருந்துகின்ற காசிபமுனிவர் 
உரோமச முனிவர் , புலத்திய முனிவர் , புலக முனிவர் , முதலியமற்றுள்ள 
விருடிகளனைவரும் அன்புடன் சொல்லுகின்றார்கள் . ( எ - று ) 

[ அ ] 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
வேதநறுங்கொடிபடருங்கொழுகொம்பேயாகமத்தின் வேரேஞானப் 
பாதவமே பாபோக மதுநிறைந்த வானந்தப் பழமே யோக 
மாதவரெண் சதானந்த முனிவரெனு மணிபிறந்த வரையே தெய்வக் 
கோதமனே கோதமிலா வொருமுதலே நிறைந்த பெருங் குணத்தினானே . 

( இ - ள் ) வேதமாகிய நல்ல கொடியானது படருகின்ற கொழுகொம் 
பே சிவாகமத்தினுடைய வேரே ஞானமாகிய விருக்ஷமே பாபோகமாகிய தேன் 
நிறைந்த ஆனந்தப்பழமே அஷ்டாங்கயோக முதலிய சிவயோகத்தையுடைய 
மாதவர்களாலே யெண்ணத்தக்க சதானந்த முனிவரென்னும் பெயரையுடைய 
மாணிக்கமணியைப்பெற்ற மலையே தெய்வத்தன்மை பொருந்திய கௌதம 
முனிவரே குற்றமில்லாத வொப்பற்ற முதலே , நிறைந்திராநின்ற பெருமை 
பொருந்திய குணத்தையுடையவரே யென்று முனிவர்கள் துதித்தார்கள் . 
( எ - று . ) 

[ கூ ] 
கலிநி’லத் துறை . 
தொல்லை நூலுள கதையெலாம் விரித்து முன் சொன்னீர் 
வல்லி பாகனார் தெக்கண கயிலையின் வரவைச் 
சொல்ல வேண்டுமென் றுரைத்திரு மருங்கினுந் துதித்தார் 
நல்ல வாசக மிதுவென வவருட னவில்வான் . 

( இன் ) அப்படித் துதித்தபின்பு பழமையாகிய நூல்களிலுள்ள கதை 
களையெல்லாம் விரித்து முன்னேயெங்களுக்கு அருளிச்செய்தீர் . வல்லியாகிய 
உமாதேவியைப் பாகத்தில் வைத்தருளிய சிவபெருமானாருடைய தெட்சண 
கயிலையின் வாவை யிப்போது சொல்லியருள் வேண்டுமென்று கூறி யிருபக் 
கத்திலு நின்று முனிவர்கள் துதித்தார்கள் , அதைக்கேட்ட கோதம முனி 
வர் 1300 வாசமதுவென்று அந்த முனிவர்களுடனே சொல்லுகின்றார். 
(எ - று 

[ ய ] 


10 


செவ்வந்திப் புராணம் 


3 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
தெக்கண கயிலை யென்னுஞ் சிராமலைப் பெருமை யெல்லா 
நக்கனார் குமார ரந்தச் சனற்குமா ரர்க்கு நல்க 
வக்கணஞ் சனற்கு மார ரறைந்தன ரெமக்கு மக்கு 
முக்கண ரருளினாலே மொழிகுவாம் விரும்பிக் கேண்மின் . 

( இ - ள் ) தெட்சணக்கயிலை யென்கின்ற சிராமலையின் பெருமைகளை 
யெல்லாஞ் சிவபெருமானுடைய புத்திரரான சுப்பிரமணியக்கடவுள் சனற் 
குமார முனிவருக்கருளிச்செய்ய அந்தப் பொருளை யக்கணமே யந்தச்சனற் 
குமார முனிவர் எமக்குச் சொன்னார் . நாமும் உங்களுக்குச் சிவபெருமானு 
டைய வருளினாலே சொல்லுகிறோம் . நீங்கள் விருப்பத்துடனே கேளுங்கள் 
( எ.று ) 

[ யக ] 
எண்சீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
சூதமுனி முனிவார்க்குப் பரிவாற் சொன்ன 

தோற்றமிகு சிவபுரா ணத்திற் கண்டு 
கோதமனார் பலமுனிவர் விரும்பிக் கேட்பக் 

கூறியிடுஞ் சிராமலையின் புராணந் தன்னை 
யேதமற வடநூலைத் தமிழ் நூ லாக்கி 

யினியசருக் கங்களொரு பதினொன் றாகப் 
போதமிகு திருவிருத்த மைஞ்ஏற் றைம்பான் 

பொருந்திடவிக் கதை விரித்துப் புகல லுற்றேன் . 
( இ - ள் ) சூதமகாமுனிவர் மற்ற முனிவோர்களுக்கு அன்பாக வருளிச் 
செய்த வலி மிகுந்த சிவபுராணங்களிலே அறிந்து கௌதம முனிவர் பலமுனி 
வோர்கள் விருப்பத்துடனே கேட்க அவர்களுக்குக் கூறும்படியான சிராமலைப் 
புராணத்தைக் குற்றமற வட மொழியிலிருந்த நூலைத் தமிழ் நூலாகச் செய்து 
இனிமையான சருக்கங்கள் பதினொன்றாகவும் அறிவு மிகுந்த திரு விருத்தம் 
ஐஞ்ஜுற்றம்பானாகவும் பொருந்தும்படியாக இந்தத் தலபுராண கதையை 
விரித்துச் சொல்லத் தொடங்கினேன் . ( எ - று ) 

[ w உ ] 
அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருந்தம் . 
சிவவடி வாகு மிந்தத் திருக்கதை யறங்க ளாகு 
நவமிகு பொருளு மாகு நயந்தபேரின்ப மாகுந் 
தவமுயர் வீடு மாகுந் தவத்தினற் பயனு மாகு 
முவமையின் 

ஞான மாகு முண்மையி னுணர்ந்த பேர்க்கே . 
( இ - ள் ) சிவ சொரூபமாகின்ற இந்தப் புராணத்தின் சிறந்த கதையா 
னது சகல தர்மங்களுமாகும் . புதுமையாய் மிகுந்த பொருள்களுமாகும் . நயத் 


4 . 


திருமலைச்சருக்கம் 


11 


தையுடைய பேரின்பமாகும் , தவத்தாலுயர்ந்த வீடுமாகும் , அந்தத் தவத்தி 
னுடைய நல்ல பயனுமாகும் , உவமையில்லாத ஞானமுமாகும் . உண்மையா 
யுணர்ந்த பேர்க்கு . ( எ - று ) 

[ w ங ] 
வருமலைக் கொழுந்தாங் கங்கை மௌலிதென் கயிலை யென்னுந் 
திருமலைக் கொழுந்தாய் நின்ற சிவன்கதை சனனமென்னுங் 
கருமலைக் கொழுந்தை வாட்டுங் கதிர்கொடும் பாவப் பஞ்சாம் 
பெருமலைக் கொழுந்தி யென்றா லதனலம் பேச லாமோ . 

( இ - ள் ) வருகின்ற அலைகளின் கொழுந்தாகிய கங்கையை ஜடாமகுடத் 
திலணிந்த கடவுளான வரும் , தெக்ஷண கபிலை யென்னும் க்ஷேத்திரத்தில் தி 
மலைக்கொழுந்தரா யெழுந்தருளியிரா நின்றவருமான சிவபெருனுடைய இந் 
தப்புராண கதையானது ஜனன மென்கின்ற கருமையான அந்தகாரத்தினு 
டைய நுட்பமான கொழுந்தை வாட்டுகின்ற சூரியனாகவும் , கொடுமையான 
பாவமென்னும் பஞ்சாகிய பெரியமலைக்குச் செந்நிறம் பொருந்திய நெருப்பாக 
வும் இருக்குமென்றால் அப்பேர்ப்பட்ட கதையின் சலத்தை வாயினாற்பேசி 
முடியுமோ முடியாது . ( எ - று ) இதினால் வாசாமகோசா மாயிற்று .. ( w ச ] 

கலி விருத்தம் . 
துதித்திடுந் திரிசிரா சொல்லுஞ் சொல்லினான் 
மதிச்சடை முடியினான் வரங்கொ டுத்தலா 
லுதித்திடு மளகையே யொப்ப தாகுமப் 

பதிப்பெயர் திரிசிராப் பள்ளி யானதே . 
( இ - ள் ) அன்பினாலே துதிக்கின்ற பெரிய வரப்பிரசாதத்தையுடைய 
திரிசிராவென்னும் பக்தனானவன் சொல்லுகின்ற வாக்கியத்தினாலே சந்திர 
சேகரனான சிவபெருமான் வரத்தைக் கொடுத்ததினால் அழகிலும் , செல்வத்தி 
லும் , அன்பிலும் , தனக்கொன்று நிகரில்லாம லுதித்திடும்படியான அளகாபுரி 
யே யொப்பாகும் , அப் பதிப்பெயர் திரிசிராப்பள்ளியானது . ( எ - று ) . இதில் 
வேண்டிய சொற்கள் வருவிக்கப்பட்டன . 

[ w ரு ] 
அத்தலந் தனக்கிணை யமரர் நாட்டிலை 
யித்தலத் துளதென வியம்ப லாகுமோ 
வித்தக விலிங்கமந் தீர்த்த மேன்மையல் 

வுத்தம தலத்தலா லுலகில் வேறுண்டோ. 
இ - ள் ) 

) அந்தத் திரிச்சிராப்பள்ளி யென்னும் தலத்துக் கொப்பானது 
தெய்வலோகத்திலு மில்லையானால் இந்தப் பூலோகத்தில் உண்டென்று சொல் 
லக்கூடுமோ , கூடாது . ஞான சொரூபமாயிரா நின்ற சிவலிங்கப் பெருமானு 
டைய மேன்மையும் , தீர்த்தங்களின் மேன்மையும் , அந்த உத்தமமாகிய தலத் 
திலே யல்லாம லுலகிலுள்ள வேறு தலங்களிலுண்டோ இல்லை . ( எ-றுயசு ] 


*** 


செவ்வந்திப் புராணம் 

அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
அப்பதி நினைந்த பேருக் கமரர்தம் பதவி யுண்டா 
மப்பதி கண்ட பேருக் கயன்பதத் தடைய லாகு 
மப்பதி தனிலிருந்தா லரியமால் பதவி யுண்டா 
மப்பதி தனிற் பிறந்தா லானென விருக்கலாமே . 


( இ - ள் ) அந்தத் திரிசிராப்பள்ளி யென்னுந் திவ்யகலத்தை மனதி 
னாலே நினைந்தபேருக்குத் தெய்வலோகபதவியுண்டாம் . அந்தத்தலத்தைத் 
தரிசித்த பேர்களுக்குப்பிரமதே உருடைய பதத்தையடையலாகும் . அந்தத் 
தலத்தில் எப்பொழுதும் வசித்திருந்தால் அரிதாயுள்ள மஹாவிஷ்ணுவின் 
பதவியுண்டாகும் , அந்தப்பதியிலே பிறந்தால் உருத்திரமூர்த்தியைப்போ 
லிருக்கலாகும் . ( எ - று ) 

[ யஎ ] 
ஷ வேறு 


அன்ன தான மொருவர் தமக் கந்தப் பதியி னளிப்பவர்கள் 
கன்ன தானக் கரிமகவா னெனவே ழுலகுங் காத்தருள்வார் 
சொன்ன தான முதலாகச் சொன்ன தானங் கொடுப்பரென்றா 
லென்ன தானங் கரிய தவர்க்கெல்லாப்பொருளுமெளிதாமே . 


( இ - ள் ) அன்னதானத்தை யொரு சிவனடியாருக்கு அந்தப்பதியிலே 
கொடுப்பவர்கள் கன்னமதம் பொருந்தியவெள்ளையானையையுடைய இந்திரனைப் 
போல எழு லகங்களையுங்காத்தருளும்படியான மேன்மையையடைவார்கள் . 
சொர்னதான முதலாகச் சொல்லப்பட்ட தானங்களையந்தத்தலத்திலே கொடுப் 
பார்களென்றால் அவர்களுக்கரிதாயுள்ளனயாவை ? எல்லாப் பொருள்களு 
மெளிதாகும் . ( எ - று ) 

( யஅ ] 
ஷே வேறு , 


ஒருவருக் கிருக்கை யீந்தோ ரும்பராய் வாழ்வ ரன்றி 
யிருவருக் களித்தா லந்த விந்திர னாவ ரங்கே 
மருவுறப் பூசை பண்ண வந்திளைப் பாற வன்பாய்த் 
திருமடங் கண்டோ ரந்தச் சிவனவ ராவர் தாமே . 

இ - ள் ) அந்தப்பதியிலே யொரு சிவனடியாரிருக்கும்படி யிடத்தைக் 
கொடுத்தோர் தேவர்களாகி சொர்க்கலோகத்திலே வாழ்வார்கள் . அஃதன்றி 
இரண்டு பேர்களுக்குக் கொடுத்தால் தேவேந்திரனாக வாழ்ந்திருப்பார்கள். 
அடியார்கள் வசிக்கவும் , சிவபூஜை பண்ணவும் , அவர்கள் வந்து இளைப்பாற 
வும் , அன்பாய்த் திருமடஞ் செய்வித்தோர்கள் அந்தச் சிவசொரூபமாவார்கள் 


திருமலைச்சருக்கம் 


எண்சீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் . 
வேதமுங்கண் டிறைஞ்சுகிரா மலைப்புராணம் விளம்பிய 

சொற் பொருளுடனே விரிப்போர் கேட்போர் 
போதகஞ்சேர் புரந்தரன்போ லுலக மெல்லாம் 

புரந்திடுவர் வினை தவிர்வர் புகழுண்டாவ 
ரேதமுறு பிணிதீர்வர் பகையை வெல்வ 

ரெண்ணின்மைந்த ருண்டாவ ரிகத்தின் மேலு 
மாதவன் சந் திரன் முகுந்தன் பிரமன் றேவர்க் 

கரிதான பதத்தினையு மடைவர் தாமே . 
( இ - ள் ) வேதங்களாலுந் தரிசித்து வணங்குகின்ற திரிசிராமலைப்புரா 
ணத்தில் விளம்பப்பட்ட செய்யுள்களின் சொற்களைப்பொருள்களுடனே 
விரித்துச் சொல்வோர்களும் , அதைக் கேட்போர்களும் ஐராவதமென்னும் 
யானையை வாகனமாகவுடைய தேவேந்திரனைப்போல எல்லாவுலகங்களையு 
மரசாக்ஷி புரிவர் . வினைகளையும் நீங்குவர் . புகழுண்டாகும்படி சகல கீர்த்தி 
களையுமடைவர் துன்பம் பொருந்திய பிணிகளும் தீர்வர் . பகையையும் 
வெல்லுவர் , எண்ணிக்கையில்லாத நல்ல புத்திரர்களையும் பெறுவர் . இகத் 
திற்கு மேலாகிய பாத்திலும் சூரியன் , சந்திரன் விஷ்ணு பிரமன் முதலிய 
தேவர்களுக்கரிதான பதவியையும் அடைவர் . ( எ - று ) 

[ உ J ) 
கலிநிலைத் துறை . 
பருவ மேகலை யிரதிநா யகன்கிளிப் பரியு 
மருநி றைந்ததார் முறுகவே ணடாத்திடு மயிலுந் 
திரும ணந்தவன் கலுழனும் பதுமனோ திமமு 

மிரும ருங்கினுஞ் செறிந்தது கயிலையோ திமமே . 
( இ - ள் . ) எப்பொழுதும் மங்கைப்பருவம் நீங்காமல் மேகலாபாணத்தை 
யணிந்திராநின்ற இரதியுடைய நாயகனான மன்மதனது வாகனமாகிய குதி 
ரையான கிளியும் வாசனை நிறைந்த கடப்பமாலை . யணிந் திராநின்ற சுப்பிர 
மணியக் கடவுளின் வாகனமாகிய மயிலும் இலக்குமி நாயகனான விஷ்ணுவி 
னுடைய வாகனமாகிய கருடனும் பிரமனுடைய வாகனமாகிய அன்னமும் 
ஆகிய இவைகள் கயிலைமலையென்னுமோதிமமாகிய அன்னத்தினிருபக்கத்திலு 
நெருங்கி வணங்கியிருந்தன . ( எ - று ) கயிலை வெண்மையாதலால் அன்னத் 
தைப்போலுருவகஞ்செய்தார் . 

[ 25 ) 
அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
அளியார் கடுக்கை ஈறுமலரு மணியார் சுடிகை யாடாவும் 
பிளவார் மதியும் புனைந்தருளும் பெருமா னிருக்கும் வெள்ளியன் 


14 


செவ்வந்திப் புராணம் 


. 


வளமார் புவன மொரு நூறும் வளைக்கு மண்ட கடாகமெனு 
மிளவேர் திமத்தின் பேடைவயிற் றிருக்கு மண்ட மெனலாமே . 

( இ - ள் . ) வண்டுகள் நிறைந்திரா நின்ற வாசனை பொருந்திய கொன்றை 
மலரையும் , மணிகள் பொருந்திய உச்சியையுடைய ஆடா நின்ற சர்ப்பங்களை 
யும் பிளவு பொருந்திய அர்த்த சந்திரனையும் அணிந்தருளுகின்ற சிவ 
பெருமான் வீற்றிருக்கும் வெள்ளி மலையானது வளம் பொருந்திய வொப் 
பற்ற நூறு புவனங்களையும் விளைக்கும்படியான அண்டகடாக மென்கின்ற 
இளமையான பெண் அன்னத்தினுடைய வயிற்றிலிருக்கின்ற முட்டை 
யென்று சொல்லலாம் ( எ - று ) அண்டகடாகத்தைப் பெண் அன்னமாசவும் 
வெள்ளி மலையை அதன் வயிற்றிவிருக்கும் முட்டையாகவும் உருவகம் செய்த 
படியால் இது ரூபகாலங்காரம் . 

[ உஉ ) 
எண்சீர்க்கழிநெடிலாசிரியச் சந்த விருத்தம் .. 
சோதி மதியின் பாதி யரவஞ் சூடு சடையன் றோடு கமழுங் 
காதி லமிர்தம் போல வரசுங் காழி யிறையுங் கூறு தமிழின் 
பாத கமலம் பாடு மவர்தம் பாத கமலம் பாறி யகலும் 
போது செறியும் போது விரியும் பூவை மருவும் பூவை மருவும் . 

( இ - ள் ) பிரகாசம் பொருந்திய சந்திரனது பாதியுருவத்தையுஞ் சர்ப்பத் 
தையுஞ் சூடுகின்ற சடையை உடையவர் . தோடு விளங்கா நின்ற காதில் 
அமிர்தத்தைப் போல அப்பர் சுவாமிகளும் திருஞானசம்பந்தமூர்த்தி 
சுவாமிகளும் அருளிச் செய்த செந்தமிழ் வேதமாகிய தேவாரத்தையினிய 
திருவடித் தாமரையில் அன்பு வைத்துப் பாடுகின்றவர்களுடைய பாதகங் 
களான மலங்களை நீங்கியோடும்படியருளுகின்றவர் . மலருங் காலத்திலே 
நெருங்கும்படியான புஷ்பங்கள் விரிகின்ற பூங்காவிலுள்ள நாகணவாய்ப் 
புள்ளின் குரலோசைபோலப் பொருந்துகின்ற இனிய சொற்களையுடைய 
உமாதேவியாரை மருவுகின்றவர் . ( எ - று ) 

[ உங ] 
கோடு செறியும் பாணி யவனுங் கோக நகனுந் தேட வரியன் 
றேடு மவரன் பாக விழிமுன் பாக வருவன் றேவ ரிறைகொண் 
டாடு மயிலன் காள முகில்க்ண் டாடு மயிலன் றாதை சடிலஞ் 
சூடு மரவ னாடு மொருவன் சோதி மதியன் பாதி மதியன் . 

( இ - ள் , ) சங்கு நெருங்கிய கையையுடைய நாராயணனும் , பிரமனு 
மடியு முடியுந் தேடிக் காண்பதற்கரியவர் . அப்படித் தேடுகின்ற அவ்விரு 
வருமன்பாகத் துதிக்கும் பொழுது அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக 
வருகின்றவர், தேவேந்திரனாலே கொண்டாடும்படியான , வேலாயுதத்தை 
யுடையவரும் கரிய மேகத்தைக்கண்டு நடனஞ்செய்கின்ற மயிலை , வாதனமாக 


. 


திருமலைச்சருக்கம் 


15 


வுடையவரும் ஆகிய சுப்பிரமணியக் கடவுளுக்குப் பிதாவானவர் . சடையில் 
சர்பத்தைச் சூடுகின்றவர் . கனகசபையில் நடனஞ்செய்கின்ற ஒப்பற்றவர் . 
ஜோதிர்மயமான இயற்கை யறிவுடையவர் . பாதிமதியாகிய அர்த்தசந்திரனை 
யணிந்தவர் ( எ - று . ) 

( உச ) 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
வள்ள லணிந்த விளமதியி னிலவா லந்த வரைச்சுனையிற் 
கள்ளு நெகிழும் பொகுட்டு மலர்க் கமலம் விரியா காலையினும் 
புள்ளி யாவஞ் சொரியுமணி விரித்த வொளியாம் பொறிக்கனலின் 
வெள்ளி யுருகி விழுவதெனப் பெருகும் வெள்ள வெள்ளருவி . 

( இ - ள் . ) இத்தன்மையாயிராநின்ற வள்ளல் ஆகிய சிவபெருமானணிந்தி 
ருக்கின்ற இளமையாகிய சந்திரப்பிரகாசத்தினால் அந்தக் கயிலைமலையிலுள்ள 
சுனையிலிருக்கின்ற தேனொழுகும் பொகுட்டையுடைய தாமரை மலர்க 
ளானவை காலைப்பொழுதினும் இதழ்விரிந்து மலராவாம் . படத்திற் புள்ளி 
களையுடைய பாம்புகள் சொரிகின்ற மணிகளால் விரியப்பட்ட வொளியாகிய 
பொரியையுடைய நெருப்பினாலே மலையின் வெள்ளியான துருகிவிழுவதைப் 
போல வெள்ளிய வெள்ளம் போன்ற அருவிகள் பெருகும் . ( எ - று ) [ உரு ] 

கலிநிலைத்துறை . 
அந்த மால்வரைக் கொருபுடை யடைந்தன ரயன்மா 
லிந்தி ராதியர் மருத்துவர் வசுக்கணா லிருவர் 
ந்தி ராதியர் சித்தர்சா ரணர்கள்விஞ்சையர்க 
ணந்தி வாகனக் கடவுள ரிமையவர் நாகர் . 

( இ - ள் ) அப்பேர்ப்பட்ட பெருமை பொருந்திய கயிலைமலையினுடைய 
ஒருபக்கத்திலே , பிரமதேவனும் , விஷ்ணுவும் , இந்திராதிகளான அஷ்டதிக் 
குப் பாலகரும் மருத்துவர்களும் , அஷ்டவசுக்களும் , சந்திர சூரியாதி கிரகம் 
களும் , சித்தருஞ் சாரணர்களும் , வித்தியாதரர்களும் , ருத்திரர்களும் , தேவர் 
களும் , ஆதிசேஷன் முதலான பாதாளலோக வாசிகளும் தரிசனைக்கு அடை 
ந்தார்கள் . ( எ - று ) 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
துங்கமழு வுழைதிரித்துச் சரிகை திரு வரையார்த்துச் சோதியான 
செங்கையிலே பிரம்பேந்திக் கயிலைமலை காத்தருளுஞ் செய்யமூர்த்தி 
மங்கைபங்க ரவதாம்பார்த்தருள் புரிந்து விடுமளவும் வாயின் முன் 
யங்கொருதிக் கினிலிருந்தா வாவர்தா மிருக்குமிட மறிந்து தானே 


16 


செல்வத்திப் புராணம் 


( இ - ள் ) உயர்ச்சி பொருந்திய மழுவையும் , மானையுங்கையிலே தரித்து 
உடைவாளையழகிய யரையிலே கட்டி பிரகாசியாநின்ற சிவந்த கையிலே 
பிரம்பையேந்திக் கயிலைமலையைக் காத்தருளுகின்ற செவ்விதான மூர்த்தி 
யாகிய நந்திகேஸ்வரரானவர் சிவபெருமானுடைய சமயம் பார்த்து உள்ளே 
போகும்படி யருள் செய்து விடுகிறவரையிலும் கோபுரவாயிலின் முன்னே 
யவ்விடத்திலுள்ள ஒரு திசையில் அவரவர்களிருக்கின்ற விடங்களைத் தெரிந் 
துகொண்டு அந்தத் தேவர்களெல்லோர்களும் இருந்தார்கள் . ( எ - று ) ( உள ] 


ஷை வேறு . 


1 


ஆரா தனைகண் முடிவிடம்பார்த் திருக்கு மிமையோர்க் கருகாகப் 
பாரா மனைத்து மொருமலர்போன் முடிமேற் றரிக்கும் பணிவேந்த 
னோரா யிரஞ்செம் முடிமணிகள் கதிரா யிரம்போ லொளி பாப்ப 
வீரா யிரநற் பிறைபோற்பல் லிரண்டா யிரமு மிலங்கிடவே 

( இ - ள் ) அப்படியிருந்து திருவாராதனைகள் முடியுமிடத்தைப் பார்த் 
திருக்கின்ற தேவர்களுடைய சமீபமாகப் பூலோகமெல்லாவற்றையும் ஒரு 
புஷ்பத்தைப் போல் சிரசின் மேற்றரிக்கின்ற சர்ப்பவேந்தனான ஆதிசேடனான 
வன் தனது ஒப்பற்றவாயிரந்தலைகளிலே சிவந்தமணிகள் ஆயிரஞ் சூரியர்கள் 
போலக் கிரணங்களைப் பரப்பவும் நல்லவிரண்டாயிரம் பிறைகளைப்போல 
இரண்டாயிரம் பல்லுகள் விளங்கவும் , ( எ - று ) 

[ உஅ ] 
செய்ய கவர்நா விருபாலுஞ் செக்கர் வானச் செயல்காட்ட 
வெய்ய நெடிய வாளெயிற்றி னிருள்போற் சிறிது விடந்தோன்ற 
வைய னடிகண் டிறைஞ்சுமதற் கணைந்தா னவனை யமாரெலாங் 
கையி னிறைஞ்சியிருக்கையளித் திருந்து மகிழ்வாற் கட்டுரைப்பார் 

( இ - ள் ) சிவந்த பிளவோடுங்கூடிய நாவுகளிருபக்கங்களிலுஞ் செல்வா 
னத்தினது செயலைக் காட்டவும் வெவ்விதாய் நீண்டிராநின்ற கூர்மையான 
பல்லுகளிலேவிருவினைப்போல சிறிதுவிடமானது தோன்றவும் சிவ்பெருமா 
அடைய திருவடிகளைத் தரிசித்து வணங்குகிறதற்காக அந்த ஆதிசேயன் 
வந்தான் . அவனைத் தேவர்களெல்லாரும் ஒழுங்காய் வணங்கியிருப்பிடங் 
கொடுத்து மகிழ்ச்சியினாலே மனவுறுதியாயுறைக்கின்றார்கள் ( எ - று ) ( உக ) 
வாயுவான பஞ்சடைத்துத் திருமா றுயிலு மலானையே 
யாய கிடமாம் யாக்கையமைத் தானா ரணியு மரும்பணியே 
தாய ருதா, மெனவுலகைத் தலையீற் சுமையாத் தரிப்போனே 
தூய பொருளே யுனக்குங்க ருளரோ வுலகிற் சொல்லாயே 


1 


* 


திருமலைச் சருக்கம் 


1 


( இ - ள் ) வாயுவாகிய பஞ்சையடைத்து மகாவிஷ்ணு நித்திரை செய்யும் 
படியான புஷ்பசயனமே , பரவியவிடமான சரீரத்தையமைத்துச் சிவபெருகா 
காணிகின்ற அருமையான ஆபாணமே மாதாவானவள் தன்னுடைய வயிற் 
றிலிருக்கின்ற சிசுவைத் தாங்குவதுபோல உலகத்தைத் தலையினாலே அமை 
யாகத் தாங்கப்பட்டவனே , சுத்தமான பொருளே , உலகத்திலுனக்கு நிகருண் 
டோ இருந்தாற் சொல்வாய் . ( எ - று ) 

[ ய ] 


என்ன வுரைக்க மிகநாணி யொடுங்கு மனந்த னிமையோர்கள் 
சொன்ன மொழிக்குத் தாழ்ந்தவுரை பலவு முரைத்துச் சுடிகைமணி 
மின்ன நெடிய கயிலைமலை வேரோடியது போலொர் புடை 
மன்ன விருந்தான் சதாகதியு முரைத்தான் பொறாத வழுவுரையே . 

( இ - ள் ) இப்படியென்று தேவர்கள் ஆதிசேடனைப் புகழ்ந்து சொல்ல 
அதற்கு மிகவும் நாணியொடுங்கிய மனத்தினாலே தன்னைப்பற்றித் தேவர்கள் 
சொன்ன மொழிக்குத் தாழ்வான வார்த்தைகள் பலவுஞ் சொல்லித் தலையினுச் 
சியிலுள்ள மணிகள் விளங்கும்படி செடிதாகிய கயிலைமலையானது வேரோடி 
யதைப்போலவொருபக்கத்திலே நிலைபெற அந்த ஆதிசேடனிருந்தான் . அப் 
போது வாயுவானவன் பொறாமையோடுங்கூடிக் குற்றம் பொருந்திய வார்த் 
தைகளைச் சொல்லத் தொடங்கினான் . ( எ - று ) 

நக] 


ஷ வேறு 


கண்ணிலா தானைக் கஞ்சக் கண்ணனென் றுரைப்பார் போல 
நண்ணிய செவியிலானைக் காலிலா நடையி 
யெண்ணிய விருநா வானை விடஞ்செறி யெயிற்றினானை . 
புண்ணிய விமையோர் சொன்ன புகழ்ச்சிதான் பொய்மை போலும் 

( இள் ) இரண்டு கண்களுமில்லாத யொருவனைத் தாமரைமலர்போன்ற 
கண்களையுடையவனென்று சொல்லுகின்றவர்களைப்போல பொருந்தப்பட்ட 
காதுகளில்லாதவனை , கால்களில்லாத நடையையுடையவனை , 

நடையையுடையவனை , யெண்ணப் 
பட்ட இரண்டு நாவுகளுடையவனை , விடம் பொருந்திய பற்களையுடையவனை , 
புண்ணியபலத்தையுடைய தேவர்கள் சொல்லிய புகழ்ச்சியானது பொய்மை 
யைப்போலுமிருந்தது வென்று வாயுதேவனானவன் சொல்லிப் பின்னையுஞ் 
சொல்லுகிறான் . ( எ - று ) 

[ உ ] 
அமையயே யுலக மேழுந் தரித்திடு மரசே யென்றன் 
நியையயர் முனிவர் கூற விடும்பையா லகந்றை யுற்ற 
புடையவ ரேவலாலே யுலகெலாஞ் சுமந்தாய் கடலிச் 
சுமையவர் சமப்படுதல்லாம் புகழ்சியோ சொல்றுவாயே 


18 

செவ்வந்திப் புராணம் 
( இ - ள் ) பொருந்தும்படியாகவே யேழுலகங்களையுஞ் சிரசிலே தரித்தி 
டுகின்ற வாசேயென்று தேவர்களும் முனிவர்களும் அச்சத்தால் கூற , அதி 
னாலேயகந்தையடைந்தாய் . உமாதேவியைப் பாகத்திலேயுடைய சிவபெரு 
மானாரது ஏவலாலேயு லகங்களையெல்லாஞ் சுமந்தாய் , கூலிக்காகச் சுமை 
யெடுப்பவர்கள் சுமக்கின்றதெல்லாம் புகழ்ச்சியாகுமோ நீயே சொல்லுவாய் 
( எ - று ) இடும்பையென்பது அச்சம் . அகந்தையென்பது நான் பெரியவ 
னென்று அகங்கரித்தல் . 

(நந ] 


படுத்திடும் பாயுந் தாங்கும் பணியுமான துவோ மேன்மை 
விடுத்திடுன் வலியை யெல்லா வுயிரினும் விரைவி நானே 
யடுத்திடா திருக்கி லிந்த வுலகெலா மமைவ தெங்கே 
கடுத்தனை யிறைக்கு நீயோ காப்பவ னெனவுஞ் சொன்னான் . 

( இ - ள் ) அப்படிச் சொல்லிய வாயுதேவன் பின்னையுஞ் சொல்லுகிறான் . 
நித்திரை செய்கின்ற பேருக்குப் படுக்கையாகவும் , தாங்குகின்ற ஆபணரமாக 
வுமான துவோ மேன்மையாகும் . ஆதலாலுனது வலிமையை . விடுத்திடுவாய் 
எல்லாவுயிர்களிடத்துங் கலந்து நானே யடுத் திடாமலிருப்பேனாகில் இந்த 
வலகங்களெல்லாம் பொருந்தியிருப்பதெங்கே விஷத்தையிறைக்கின்ற நீயோ 
காக்கப்பட்டவனென்று சொன்னான் . ( எ - று ) 

( ங ச ] 
என்றலு மனந்தன் கூறு மிமையவர் முனிவர் முன்னே 
வென்றிக ளுரைத்தா யுன்னை விழுங்கினாற் கதி வேறுண்டோ 
பொன்றுவை விடுத்தேன் யானீ திருக்கவிப் பொருப்பைச் சுற்றி 
நின்றுடன் மறைப் பேனுன்றன் வலியினானெகிழ்க்க வென்றான் . 

( இ - ள் ) இப்படியென்று வாயுவானவன் சொல்லுமளவில் ஆதிசேடன் 
கூறுவான் . தேவர்களுக்கு முனிவர்களுக்கு முன்னே உன்னுடைய வெற்றி 
களைச் சொன்னாய் . உன்னை விழுங்கினால் உனக்குப் பிழைக்கும் வழி வேறு 
ண்டோ . இறந்துவிடுவாயென்று உன்னையான் விடுத்தேன் இது இருக்கட் 
டும் . இந்தக் கயிலைமலையைச் சுற்றி நின்று வுடலினால் மறைப்பேன் . உன் 
னுடைய வலிமையினாலே அக்கட்டு நெகிழும்படி செய்வாயென்று ஆதிசே 
டன் சொன்னான் ( எ.று ) 

( உரு]] 
கலிநிலைத் துறை 
தேவ ரேபகுத் தறிகவென் சிறப்பு முன் சிறப்பு 
மேவு கென்றெழுந் தனந்தனு மறைத்தனன் வெற்பைக் 
ஈகோவு மின்பமுங் கொழுானென் றிறைஞ்சுநற் குலத்துப் 

வு மங்கையர் மனமெனப் புரையறும் படியே 


தனது 


திருமலைச் சருக்கம் 

19 
( இ - ள் ) அப்படி ஆதிசேடன் சொல்லியந்த வாயுதேவனைப் பார்த்து 
எனது மேன்மையையும் உனது மேன்மையையும் தேவர்களே பகுத்தறியக் 
கடவதென்று சொல்லி விருப்பத்துடனே எழுந்து ஆதிசேடனுங் கயிலைமலை 
யை அணுவளவு துவாரமுள்ள வெளியுமில்லா திருக்கும்படியாயுந் தெய்வ 
மும் அத்தெய்வத்தாலாகுமின்பமும் 

புருஷனேயென்றெண்ணி 
வணங்குகின்ற நல்லகுலத்தில் பிறந்த அன்புள்ள கற்பினையுடைய மடந்தை 
யர் மனதைப்போல ஒருமைப்பாடாயும் மறைத்தான் . ( எ - று ) [ ங கூ ] 

அரன மர்ந்தநா ளளவிடப் படாதநா ளதனாற் 
பரவு வெள்ளியங் கயிலையும் பழகிய படிக்கோ 
விருப தங்கையா னெடுத்தநா ணெகிழ்ந்துள தென்றோ 
புரையறும்பெரும் புரியினால் வளைத்தது போலும் . 
( இ - ள் ) சிவபெருமானெழுந்தருளிய காலமானது அளவிடப்படாத 
காலமாய்விட்டபடியினாலே யாவராலும் வணங்கத்தக்க அழகிய வெள்ளிமய 
மான கயிலைமலையும் , பழமையாகியபடியென்றோ இருபது கைகளையுடைய 
இராவணனெடுத்த காலத்தில் நெகிழ்ந்தசைந்த துவென்றோ குற்றமற்ற பெ 
ரிய கயிறாகிய அரணாலே வளைத்ததுபோலுமிருந்தது ஆதிஷேடன் அக்கயிலை 
மலையை மறைத்தது . ( எ - று ) 

( ங எ ] 


பங்கமின்றியே கற்பகத் தருவின் மேற் படர்ந்திட் 
டெங்கு மாய்வளைத் தழுத்திய பெருங்கொடி யெனவு 
மங்க மெங்கணு முருகவே கொழுநரை யணைக்கு 
மங்கை மாரிரு கரங்களா மென்னவும் வளைத்தான் . 

( இ - ள் ) குற்றமில்லாமற் கற்பகவிருக்ஷத்தின் மேலே படர்ந்து அதி 
னுருவமெங்கும் வளைத்து அழுத்திய ஒரு பெரிய கொடியைப்போலவும் 
சரீரமெங்கும் உருகும்படித் தமது நாயகரைத் தழுவுகின்ற மங்கையருடைய 
பெருமை பொருந்திய கைகளைப்போலவும் ஆதிசேடன் அந்தக் கயிலைமலையை 
வளைத்தான் . ( எ - று ) 

[ ங. அ ] 
வந்து கால்புகா விடங்களிற் றலைகளை மடுத்துச் 
சிந்தை யானதும் புகாவகை மறைத்தனன் சேட 
னந்தவேலையி லமலனை யிமையவு ரடைந்தார் 
கந்த மார்தரு சதாகதி யவையெலாங் கண்டான் . 

( இ - ள் ) காற்றானது வந்து நுழையப்பட்ட விடங்களிலே . தலைகளை 
வைத்து அக்காற்றைப் புசித்து யுண்டு மனமானதும் நுழையாதபடி , ஆதிசே 
டன் அக்கயிலைமலையை மறைத்தான் . அந்தக் காலத்திற் சிவபெருமானைத் 


2 

செல்வந்திப் பராணம் 
தரிசிக்கத் தேவர்களடைந்தார்கள் . நிறைந்த வாசனையைக் கொடுக்கின்ற வாயு 
வானவன் அவைகளெல்லாவற்றையும் பார்த்தான் . ( எ - று ) ங கூ ] 

வெற்பெ லாஞ்சிறை யுடைமைபோற் பறந்திட விசும்பிற் 
கற்ப கங்கள் போ னிலத்துள தருக்கண்மேற் காணச் 
சர்ப்ப ராசனுக் கிறுதியென் றனைவருந் தளர 
வற்பு தத்தினா லறைந்தனன் வளைத்தன னட 
டர்த்தான் . 

( இ - ள் ) மலைகளெல்லாஞ் சிறைகளையுடைய தன்மைபோற் பறந்திடும் 
படியாகவும் , ஆகாயத்திலுள்ள கற்பக விருக்ஷத்தைப்போலப் பூமியிலுள்ள 
விருக்ஷங்கள் மேலே காணும்படியாகவும் , ஆதிசேடனுக்கு முடிவுகாலமென்று 
யாவருந் தளரும்படியாகவும் ஆச்சரியத்தினாலே மோதியறைந்து வளைத்து 
வாயுவானவன் சண்டை செய்தான் . ( எ - று ) 

[ சய ] 


கலி விருத்தம் . 


எட்டா விளைத்தன விளைத்தகளி றெட்டு 
மட்ட திசை சுற்றின வமைந்தவரை யெட்டு 
"மிட்டமுறு தண்கடல்க ளேழுமுகி லேழு 
மட்டற வளைந்தபுனல் வற்றியொழி வுற்ற . 

( இ - ள் ) பூமியைத் தாங்குகின்ற அஷ்டமா நாகங்களும் அஷ்ட திக் 
கெஜங்களும் வலிகுன்றி யிளைத்தன . அஷ்ட குல பர்வதங்களும் அஷ்ட 
திக்குகளிலும் பெயர்ந்து போய்ச்சுற்றின . ஆசை பொருந்திய குளிர்ச்சியான 
சப்த சாகரங்களும் சப்த மேகங்களும் அளவில்லாமல் வளைந்து இராநின்ற 
பெரும்புறங்கடலினுள்ள நீரானதும் வற்றி யொழிந்து போயின. ( எ - று ) சக ] 

அடுக்கழிவு பட்ட புவ னத்திர ளனைத்து 
முடுக்கள் சித றிப்போரி யிறைத்ததனை யொத்த 
கொடுக்குமமிர் தத்தினை யிறைத்துமதி குன்றித் 
தடுத்து நெய் வடித்து தறு தட்டினை கர்த்தான் . 

( இ - ள் ) புவனங்களின் கூட்டங்களாகிய அறிக்குகளெல்லாம் அழிவு 
பட்டுப்போயின . நக்ஷத்திரங்கள் சிதறிப் பொரியிறைத்ததைப் போலாயின . 
கொடுக்கும்படியான அமிர்தத்தை யிறைத்து வருகின்ற சந்திரனானவன் 
குறைந்து நெய்யைத்தடுத்து வடித்துக்கொண்டு வுதறுகின்ற வெறுந்தட்டினை 
யொத்தான் , ( எ - று ) 

[ Pe ] 
ஆதவன் வருந்திசை யகன்று தடு மாறிக் 
கோதியு மகன்றது துளங்கவொரு பூதம் 


t 


21 


பூதமொரு நாலுநிலை போய்ாடு நடுங்கிப் 
பேதமுறு கின்ற துயர் பேசவெளி தாமோ. 


( இ - ள் ) சூரியனானவன் உதயமாகின்ற திசையை நீங்கித் தருமாறிப் 
பிரகாசமுமில்லாமற்போயிற்று . இப்படிக்கெல்லாம் அஞ்சத்தக்கதாகவொரு 
பூகமாகிய காற்றானது செய்ததினாலே மற்ற நான்கு பூதங்களும் நிலைகுலைந்து 
நடுக்கமுற்றுப் பேசுங்களையடைந்திருக்கின்ற துயரத்தைச் சொல்லவெளிதா 
குமோ. மகாலரிதாயிருக்கும் ( எ - று ) இச்செய்யுளில் வேண்டுஞ் சொற்கள் 
உருவிக்கப்பட்டன . ( எ - று ) 

( சு 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 


தக்க பவன னறைந்தீர்த்துச் சுழன்று நடுக்கிச் சலித்திட 
மிக்க நகமும் பன்னகமு மசையா திருந்த மேதினியி 
னக்க னமலன் றிருப்பாத மறவா துரைக்கு நான் மறையீர் 
பைக்கு ளடைத்த கனகமொரு காலா லவிழ்க்கப் படுங்கொல்லோ 

( இ - ள் ) தகுந்த வாயுவானவன் எல்லா மலைகள் முதலிய பொருள்களை 
யும் அறைந்திழுத்து நடுங்கிச் சுழன்று சலிக்கும்படி செய்து தானுஞ் சலித் 
தடங்கவும் அப்போது மேலாகிய கைலைமலையும் ஆதிசேடனும் அசையாமலி 
ருந்தன . உலகத்தில் மலமில்லாத நக்கனாகிய சிவபெருமானுடைய திருவடி 
யை மறவாமற்று திக்கின்ற நான்கு வேதங்களையுமுணர்ந்த முனிவர்களே 
பையினுள்ளே யடைத்த பொன்னை யொருகாலினாலே யவிழ்க்கப்படுமோ 
படாது . ) 

( எ - று ) பையாகிய படங்களால் மறைக்கப்பட்ட பொன்னாகிய 
மலையை ஒரு காற்றினாலே நீங்கப்படுமோ என்பதாம் . 

( சச ] 
வெற்றியனந்தன் படைத்ததுகண் டயர்ந்து பவனன் மிகநாணிப் 
பற்றி யுயிரின் பரப்பையெலாங் கொடுபோய்ப் புகுந்தான் பாதலத்தி 
னுற்ற வுலகத் துயிர்களெலா மசையா திருந்த வோவியம் போ 
லற்ற மதுகண் டருள்புரிந்தா னடியார்க் கெளிய வற்புதனே . 

( இ - ள் ) - ஆதிசேடன் வெற்றியடைந்ததைப் பார்த்து வாயுவானவன் 
அயர்ச்சியடைந்து மிகவும் நாணமுற்று உயிர்ப்பாப்புகளையெல்லாம் பிடித்துக் 
கொண்டுபோய்ப் பாதாளலோகத்திலே புகுந்து கொண்டான் . அப்பொழுது 
உலகத்திற் பொருந்திய உயிர்களெல்லாம் சித்திரத்தைப்போலசையாதிரூர் 
தன . அந்தச் சமயத்தைப் பார்த்து அடியார்க்கெளிய வற்புதனாகிய சிவபெ 
ருமான் றிருவருள் புரியத் தொடங்கினார் . ( எ - று ) அயர்ந்து என்பது தளர்ச் 
சியடைந்து என்பதாம் . 

ஈரு ] 


22 


செவ்வந்திப் புராணம் 


ஷவேறு . 


நிரைத்திடு நன்மை கூறி நிமலனும் பணியே நீயா 
முரைத்திடும் பணிகே ளென்றான் வினவினா னுரக் வேந்தன் 
வரைத்தடம் படத்தினாலே , மறைத்தது சிறிது வாங்கித் 
திரைத்திட வேண்டு மென்றா னனந்தனத் திறமே செய்தான் : 

( இ - ள் ) சிவபெருமானும் முறைமைப்படி நன்மைகளைச் சொல்லிப் பாம்பு 
வடிவமாகிய சேடனே நாம் சொல்லுகின்ற உத்திரவை நீ கேட்பாயென்று 
ஆதிசேடனோடு வினவிக் கபில லைபை விசாலம் பொருந்திய படத்தினாலே 
மறைத்திருப்பதைச் சிறிது வாங்கி அசைத்திடும்படியாகச் செய்ய வேண்டு 
மென்றார் . ஆதிசேடனுமப்படிச் செய்தான் ( எ - று ) 

( சகா ) 


கலிநிலைத் துறை . 


வந்து வாயுவும் வந்து வந் தறைந்தனன் வரையை 
முந்தி வோறப் பறித்தனன் கொடுமுடி மூன்றை 
யந்த மூன்றையுங் கொடுநமன் றிசையினி லடைவே 
சிந்தி னான்றல மூன்றிலே விழுந்தன சிகரம் . 

( இ - ள் ) அப்பொழுது வாயுதேவனும் .வந்து வந்து மகிழ்ந்து கயிலைமலை 
யையறைந்து முற்பட்டு வேரானது அறும்படி மூன்று கொடுமுடிகளைப் 
பறித்து அம்மூன்றையுந் தக்கண திசையிலே கொண்டு போய் அடைவாகவே 
சிதறினான் . அப்படிச் சிந்திய மூன்று சிகரங்களும் மூன்று கலங்களிலே 
விழுந்தன ( எ- று அறைதல்- அடித்தல் அல்லது வீசுதலாகும் வந்து வந்து 
என்பது மகிழ்ச்சி பயக்கு .. 

( சஎ ) 
முன்னர் வீழ்ந்திடு சிகரி கா ளத்தியா மொழிவர் 
பின்னர் வீழ்ந்தது திரிசிரா மலையெனும் பிறங்க 
லன்ன தின்பிற கமைந்தது கோணமா வசல 
மின்ன மூன்றையுந் தெக்கண கயிலையென் றிசைப்பார் . 

( இ - ள் ) அந்த மூன்று சிகரங்களிலே முதலில் விழுந்த சிகரத்தைத் 
திருக்காளத்தி மலையென்று சொல்லுவார்கள் . அதன்பின் விழுந்த சிகாத் 
தைத் திரிசிராமலையென்று மொழிவார்கள் , அதின் பிறகு விழுந்த சிகரத் 
தைத் திருக்கோணமாமலை யென்று கூறுவர் . இப்படிப்பட்ட மூன்று தலங் 
களையும் தக்கண் கயிலை யென்று மேலோர் சொல்லுவர் ( எ - று ) ( சஅ ] 

வெள்ளி மால்வரை தனினுமன் றிமையவர் விடைகொண் 
படுள்ள மானது மகிழ்ந்துதம் முறையுளிற் புகுந்தா 


திருமலைச் சருக்கம் 

23 
ரெள்ளு றாததென் கயிலையா, மூவகை யிடத்தும் 
வள்ள லார்மலைக் கொழுந்தராய் வடிவமாய் வளர்ந்தார் 

( இ - ள் ) பெருமை பொருந்திய வெள்ளிமலையாகிய கயிலையில் நின்றும் 
அப்பொழுது தேவர்கள் விடை பெற்றுக் கொண்டு மனமானது மகிழ்ச்சி 
யடைந்து தமதிருப்பிடங்களாகிய உலகங்களுக்குப் போய்விட்டார்கள். துதி 
பொருந்திய தெக்ஷண கபிலையாகிய மூன்றுவகைப்பட்ட விடங்களிலும் சிவ 
பெருமானார் திருமலைக்கொழுந்தராகிய வடிவமாய் வளர்ந்தருளினார் . [ கூ ] 

பக்க நாயகம் போன்றன வவையிரு பாலு 
மிக்க நாயக மானது திரிசிரா விலங்க 
றக்க வானவர் தானவர் மானவர் தமக்கு 
நக்க னாரதி லிருந்து நல் வரங்களை நயந்தார் 

( இ - ள் ) அந்தத் திருக்காளத்தி மலையும் , திருக்கோண மாமலையும் பக்கங் 
களிலுள்ள நாயகமணிகள் போலிருந்தன . அவைகளுடைய இரண்டு பக்கங் 
களிலும் அல்லது இரண்டு தலங்களிலும் மேலாகிய நடு நாயகமானது திரி 
சிராமலையாகும் தகுதியான தேவர்களுக்கும் , அசுரர்களுக்கும் , மனிதர்களுக் 
கும் சிவபெருமானார் அதிலெழுந்தருளியிருந்து நல்லவரங்களைக் கொடுத் 
தருனினா ( எ - று ) 

( ருய ) 
மந்த ராசலங் கடலிலே சுழன்றது மறுகி 
விந்த மானது புதைந்தது புவியிலே மிகவு 
மந்த மேருவும் வளைந்துவில் லுருவமே யான 
தெந்த மால்வரை யிதற்கிணை யாவதென் றிசைத்தான் 

( இ - ள் , மந்தரகிரியானது பாற்கடலிலே மத்தாகித் துன்பத்தோடு சுழன் 
றது . விந்தகிரியானது பூமியினுள்ளே ( மிகவும் ) புதைந்தது . உலகத்திலே 
மேலாகிய அந்த மகம் மேருவும் விளைந்து வில்லின் வடிவாயிற்று . ஆதலால் 
எந்தப் பெருமை பொருந்திய மலைகளிந்தத் திரிசிராமலைக் கொப்பாகு 
தென்று கௌதம முனிவர் சொன்னார் ( எ - று ) 

[ ருக ] 
இம்பர் வாழ்வெனுந் தெக்கண கயிலையா மிடத்தி 
லம்பு பாசன னசத்திய வினையகன் றதுவுங் 
கும்ப மாமுனி நினைத்தது கொடுத்ததுங் குலிசன் 
செம்ப் னால்வரு தீவினை யகற்றிய திறமும். 

( இ - ள் ) இவ்வுலகத்தில் மெய்வாழ்க்கை யென்னுர் தெட்சண கயிலாச 
மாகிய இந்தத்தலத்திலே பதுமாசனனாகிய பிர்மாவின் சத்தியமான தீவினை 
நீக்கியதும் , அகத்தியமாமுனிவருக்கு நினைத்தது கொடுத்தருளியதும் , 


| 


2 


செவ்வந்திப் புராணம் 


தேவேந்திரனுக்குச் செம்பொன்ன்னு சொனால் வரப்பட்ட பாலத்தை நீக்கிய 
தன்மையும் ( எ - று ) இம்பர் வாழ்வென்பது இந்த வுலகமாகிய இவ்விடத்தில் 
தேவர்கள் முதலான அன்புடைய எல்லோர்களுக்கும் . அரிதாய வாழ்வாகிய 
வாம்மாசாதங்களைக் கொடுத்தருளுகின்ற தெக்கண கைலை என்பதாம் .( உ ]) 

அந்த லத்திலே யுமைசிவ தடமமைத் ததுவுஞ் 
த்த மாதரே ழிருடிகள் கழுருசஞ் சரிக்குஞ் 
சித்தர் சாரணர் திரிசிரா தயரதன் சிறுவன் 
பத்தி செய்தது மருச்சுனன் வணங்கிய பலவும் . 


( இ.ள் ) அந்தத் தெட்சிண கயிலையென்னுர் தலத்திலேயுமாதேவியார் 
சிவகெங்கையுண்டாக்கியதும் , சப்த மாதர்கள் , சத்தவிருடிகள் , கழுகென் 
னுஞ்சடாயு . எங்குஞ்சஞ்சரிக்கின்ற சித்தர்கள் , சாரணர்கள் , திரிசிரா , தயரதன் 
புத்திரனாகிய ஸ்ரீராமன் ஆகிய இவர்களெல்லாம் பத்திசெய்து வாங்களைப் 
பெற்றதும் , அருச்சுனன் வணங்கியதுமான பலவரலாறுகளும் ( எ - று ) ( ருகூ 

அனும் முத்திரை வந்தது சூரனா மருக்கன் 
பனிம லர்க்கொடு பணிந்ததும் பாதலத் துறையும் 
வனிதை மாதர்கள் வணங்கிய மகிழ்ச்சியுஞ் சார 
முனிவன் முத்தியுந் தாயராங் கருணையு மொழிவாம் 


கலி நிலைத்துறை 


( இன் ) அறும் முத்திரையானது இந்தத்தலத்திலே இந்த தன்மையும் , 
சூரவாதித்த சோழராசன் குளிர்ந்த புஷ்பங்களைக்கொண்டு சுவாமியைப்பணிந் 
தவாலாறும் , பாதாளலோகத்திலிராநின்ற நாககன்னியர்கள் மகிழ்ச்சியாய் 

ணங்கியதுவும் , சாரமாமுனிவர் பூசித்து முத்தி பெற்றதுவும் செட்டிப்பெண் 
ணுக்காகப் பாமசிவம் தாயாராகி வந்த கருணையும் ஆகிய இவைகளெல்லாம் 
சொல்றுவாம் ( எ - று ) 

கிருச ] 


திருமலைச் சருக்கம் 

றது. 
பாயிரமூர்ப்ட ஆன் திருவிருத்தம் ( சுடு ) 


இரண்டாவது 
பிரமதேவன் அசத்தியந் தீர்ந்த 

சருக்கம் . 


கலிநிலைத்துறை 


கோதை நாரியைச் சிலைவடி வாக்கிய குரிசில் 
பூத ராதிகட் காசெனப் பொருப்பினைப் புகல 
வேத னாதிற் றவஞ்செயுங் கதையினை விரித்திங் 
கோது விரெனக் கோதம முனிவனு முரைப்பான் . 
- ( இ - ள் ) பூமாலை யணிந்திரா நின்ற தனது மனைவியாகிய அசலியை 
யென்னும் பெண்னைக் கல்லுருவமாக்கிய குரிசிலாகிய கௌதம முனிவர் 
மகம்மேரு முதலான மலைகளுச்செல்லாந் திரிசிராமலையானது அரசனைப் 
போலச்சிறந்ததென்று சொல்லக்கேட்ட முனிவர்கள் எல்லோரும் பிரமதேவ 
னார் அந்தத் திரிசிராமலையிலே தவத்தைச் செய்யுங் கதையை விரித்து இவ் 
விடத்திற் சொல்லவேண்டுமென்று கேட்கக் கௌதம முனிவர் சொல்லு 
கிறார் . (எ - று ) குரிசிலென்பது - பெருமையிற் சிறந்தோன் . [ க ] 

முன்ன மேயொரு காரணத் தாலான் முகுந்த 
னன்ன : வாகனன் மூவரு மொருதலத் தடைந்தார் 
மன்னு மேழிசை நாரத னவ்வயின் வந்தான் 
ன்னி பாகனை மாயனைப் பதுமனைக் கண்டான் . 
(இன் ) முன்னாளிலே யொருகாரணத்தினால் ருத்திரமூர்த்தியும் , நார 
கணனும் , பிரமனும் ஆகிய மூவருமொருதலத்திலே கூடியிருந்தார்கள் . அப் 
பொழுது நிலைபெற்ற வேழிசையையுடைய நாரதமுனிவன் அவ்விடத்திலே 
வந்து அம்மூவனாயும் பார்த்தான் ( எ - று ) கன்னிபாகனென்பது உமாதே 
வியைப் பாகத்தில் வைத்தருளிய கடவுள் . மாயனென்பது - மயக்கத்தக்க 
வன் . பதுமனென்பது - தாமரையிலுதித்தவன் . 

[ உ ] 
அன்று மூவரைப் பொதுவிலே யிறைஞ்சிநின் றவது 
மின்று நானிறைஞ் சியதிதிற் பெறியவற் சென்று 
சென்று போயினான் றெளிவிலா மொழியினாற் றிகைத்தார் 
அ வானவ ரானவ ரிருடிக டொகையாய் . 

. 


தாமரை மலரிலிருந்து 
26 

செவ்வந்திப் புராணம் 
( இ - ள் ) அப்பொழுது அம்மூவரையும் பொதுவிலே வணங்கி நின்ற 
நாரதமுனிவனும் இப்பொழுது நான் வணங்கியது இந்த மும்மூர்த்திகளில் 
பெரியவர்களுக்கே என்று சொல்லியவ்விடம் விட்டு அப்பாற் போயினான் . 
தேவர்களின் கூட்டங்களும் , இருடிகளின் கூட்டங்களும் அந்த நாரத 
முனிவன் சொல்லிய தெளிவில்லாத மொழியினாலே திகைத்தார்கள் ( எ - று ) 
திகைத்தல்- மயங்கல் . 

( ங ] 
கலக நாரதன் வழங்கிய மொழியினைக் கமலத் 
திலகு வேதியன் றனதென வரிதன தென்றான் 
மலைவு கொண்டன ரெழுந்தனர் பொருதனர் வலிய 
லுலக மெங்கணு நடுங்கின விமையவ ரொளித்தார் . 

இ - ள் ) கலகப்பிரியனாகிய நாரதமுனிவன் சொன்ன சொல்லினைத் 
டையதென்றும் , விஷ்ணு தன்னுடையதென்றும் சொல்லி நான் பெரியவ 
னென்று பிரமனும் , தான் பெரியவனென்று விஷ்ணுவும் , ஒருவரோடொரு 
வர் எதிர்த்து மயக்கங்கொண்டு மாறுபட்டு ) வலிமையினாலே யெழுந்து அவ் 
விருவரும் போர் செய்தார்கள் . அதினால் உலகமெங்கும் நடுங்கித் தேவர்களும் 
ஒளித்தார்கள் . ( எ - று ) 

( ச ) 


சோதி யவ்விடத் தேசுட ரிலிங்கமாத் தோன்ற 
வேத நாரணர் பயந்தது வேதென வியந்தார் 
பாத மீதிதற் களவுதா னிலையெனப் பகர்ந்தா 
பாதி யந்தமீ தறிந்தவர் பெரியரென் றறைந்தார் .. 

( இ - ள் ) அவ்விருவருடைய மயக்கத்தை நீக்கும்படியாகப் பாஞ்சோதி 
யாகிய சிவபெருமான் அந்தப் பிரமனும் நாரணனும் வேறுபட்டுப் போர் செய் 
கின்ற அந்தவிடத்திலே யாவராலும் , அடியையும் முடியையும் அறியக்கூடாத 
ஒரு அக்கினிவிலிங்கமாகத் தோன்றினதை யவ்விருவரும் பார்த்துப் பயந்து 
இதுவேதென்று வியந்து இச்சிவலிங்கத்துக்குப் பாத மீதென்று காண்பதற் 
களவில்லையென்று சொல்லியிதினுடைய அடியையும் முடியையுமறிந்தவர் 
களே பெரியோரென்று சொன்னார்கள் . ( எ - று ) 

பொருவி லாவரி யேனமாய்ப் பாதலம் புகுந்தான் 
விரைவி னாலடி தேடுவா னிசைந்திடும் விருப்பாற் 
பரவு மோதிம னோதிம மாகிமேற் பறந்தான் 
கருதி வானினுஞ் செம்பொனாட் டிடத்தினுங் காணான் . 
( இ - ள் ) சமானமில்லாத போர்செய்தலைவிட்டு விஷ்ணுவானவன் 


பிரமதேவன் அசத்தியந் தீர்ந்த சருக்கம் 27 
தச் சிவலிங்கத் தினடியை வேகமாய்த்தேடிக் காணும்படியான விருப்பினாலே 
பன்றியின் வடிவமாகிப் பாதாளலோகத்துக்குள்ளே புகுந்தான் பாவிய சிறகு 
பொருந்திய அன்னத்தை வாகனமாகவுடைய பிரமன் அன்னத்தின் வடிவமாகி 
மேலே பறந்து நினைக்கப்பட்ட ஆகாயத்தினிடத்துஞ் செம்பொன்னைப்போல் 
விளங்கிய நாடாகிய மேலுலகத்தினிடத்துங் காணாதவனாயினான் ( எ - று ] ( சு ) 


விர பத்திர புவனமுந் தேடினான் மிசையிற் 
பார வித்தியா கலைக்குள புவனமும் பார்த்தான் 
காரணத்தினா னழற் கொழுந் தெனுமுடி காணா 

ணத்தினான் சிறையெலா முதிர்ந்திளைத் தயர்ந்தான் 


ை 


( இ - ள் ) அந்த மேலுலகங்களுக்கப்பால் வீரபத்திர புவனத்தையும் பிர 
மன்தேடி அதற்கு மேலான வித்தியாதத்துவ புவனத்தைச் சேர்ந்த கலை 
யென்னுந் தத்துவத்திலுள்ள புவனத்தையுந்தேடிப் பார்த்தான் . பின்பு அப் 
படித் தேடிப் பார்க்கின்ற காரணத்தையுடைய பிரமன் அக்கினிக் கொழுந் 
தென்கின்ற சிவலிங்கத்தின் முடியைக்காணாதவனாகி அப்பிரமன் தனது . 
சிறையெல்லா முதிர்ந்திளைத்துத் தளர்ச்சியை யடைந்தான் ( எ - று ) [ எ ] 


வெய்து யிர்த்தன னிரங்கின னிரங்கிடும் வேலைக் 
கைதை யிற்பெரு மடல்வர மகிழ்வினாற் கண்டா 
னெய்தி யந்தமா மடலினைத் தகைந்துகொண் டெதிரே 
நொய்தி னீவருஞ் செயலினை நுவலுவா யென்றான் 


( இ - ள் ) அப்படி பந்த உன்ன ரூபமாகிய பிரமனுடைய சிறையெல்லா 
முதிர்ந்து இளைத்துத் தளர்ச்சியை யடைந்தபின்பு பெருமூச்சு விட்டு அழு 
தான் . அப்படி யழுதுகொண்டிருக்கும் பொழுது தாழையினுடைய பெரி 
தான மடலானது வர அதை மகிழ்ச்சியினாலே பார்த்து , அதனிடத்திலடைந்து 
அந்தப் பெரிய மடலைத் தடுத்துக் கொண்டதினெதிரே நீ வருகின்ற 
செயலைச் சொற்பமாக விரைவாக சொல்லுவாயென்று . பிரமன் கேட்டான் 
( எ - று ) 

[ அ ] 
அறுசீர்க்கழிநெடி பாசிரிய விருத்தம் . 


அங்கே தகையும் பொழுதயனா மன்னந் தனைப்பார்த்தலர் முகத்துச் 
செங்கே தகையுஞ் சிலமொழியுஞ் சிவனார் கனகத் திருமுடிமேற் 
கொங்கே தகையும் படியிருந்து விழுந்தேனிஃதென் குறையென் 
விங்கே தகையு மோதியமே யெவனீ வாவே தென்றதுவே 


. 


செவ்வந்தியபனணம் 


கின்றது . 


( இ - ள் ) - அவ்விடத்திலே , தடுக்கின்ற பொழுது பிரமதேவனாகிய வன் 
வத்தைப் பார்த்து அலர்ச் திருக்கின்ற முகத்தையுடைய சிவந்த தாழை : மட 
லும் சிவபெருமானாருடைய. பொன்மயமான திருமுடியின் மேலே . வாசனை 
பொருந்தும்படியிருந்து விழுந்தேன் . இதுவே யெனது . வரவின் 

வரவின் குறை 
யென்று சொல்லாயிவ்விடத்திலே யென்னைத் தடுக்கின்ற வன்னமோநீ யார் 
உன்னுடைய வரவு யாது என்று தாழைமடல் பிரமனைக் கேட்டது ( எ - று ) 
சிலமொழியும் என்பது சொல்லின் மிகை வினையெச்சமாய்க்கொண்டிருக் 

[ கூ ] 
என்பே ரயனென் றுரைத்திடுவா ரெழுபூ தலமு மென்செயலே 
முன்போர் தினத்தினெடியவற்கு மெனக்கும்பகையாய் முனிவாகி 
மின்போ லெழுமித் தழலி லிங்க முதலீ றிடையே விதிப்பவரே 
வன்போரெனவே யெடுத்துரைத்தோந் திருமால் வராக் வடிவானான் 

( இ - ள் ) எனது பெயரானது பிரமதேவனென்று சொல்லுவார்கள் 
ஏழுலோகங்களுமென்னுடை செயலாகும் . முன்பொருதினத்திலே விஷ்ணு 
வுக்கு மெனக்கும் பகையாகியதினாலே கோபமுண்டாகி , மின்னைப்போல் 
விளங்கி யெழாநின்ற இந்த நெருப்புருவமான சிவலிங்கத்தினுடைய முடியும் 
அடியுமாகிய இடத்தைக்கண்டு வந்து சொல்லுகின்றவர்களே வலிமையுடை 
யோரென்றெடுத்துச் சொன்னோம் . திருமாலாகிய விஷ்ணுவாவைன் . பன்றி 
யின் வடிவமானான் ( எ - று ) இச்செய்யுள் - குளகம் 

[ 0 ] 
மண்ணிற் புகுந்தே படி தேடப் பாதாளத்தின் வகையடைந்தான் 
விண்ணிற் கிடையே யோதிமமா யெழுந்தேன் மிகவும் விரைவாகிக் 
கண்ணிற் குறித்தேனெத்திசையுங் காணாதுழன்றேனினைக்கண்டே 
னெண்ணிற் பெரிய தழற்றூணின் முடிவே தறிய வியம்பாயே 

( இ - ள் ) அப்படி விஷ்ணுவானவன் பன்றியாகி மண்ணுலகத்திலே 
புகுத்து . அடியைத்தேடப் பாதாளலோகத்தின் விரிவையடைந்தான் : விண் 
னுலகங்களுக்கிடையே நான் அன்னத்தின் வடிவாகியெழுந்து மிகுந்த வேக 
மாய்ப் பறந்து கண்ணினாலே குறித்து எந்தத் திசைகளிலுங் காணாமற் 
சுழன்று வருந்தியுன்னைக் கண்டேன் . அளவில்லாத பெரிய நெருப்புத்து 
ணின் முடிவு எவ்வளவுள்ளது அதையான் அறியும்படி சொல்வாயென்று 
பிரமன் . கேட்டான் ( எ - று ) 

( w க ] 
என்று பதுமன் மொழிந்திடலு மடற்கே தகையு மினி துரைக்கு 
நன்று மொழிந்தா யித்தூர நடந்த வழியோரணுவளவாங் 
குன்றி னளவுண் டினியேகு நெறிதான் மனத்தாற் குறிக்கரிது 
சென்று தலையிற் புவனமெலா மிந்நா ளளவுந் தேடினையே 


4 


1 


பிரமதேவன் அகத்தியத் தீர்த்து சருக்கம் 


( இ - ள் ) இப்படிப் பிரமன் சொல்லுமளவில். தாழைமடலும் , இனிதா 
கச்சொல்லும் , நன்றாகச் சொன்னாய் , இவ்வளவு தூரம் . நீ நடந்தவழியானது 
ஒரு அணுவளவாகும் - இனிமேற் செல்லும் விழியானது மலையின் அமர்வா 
கும் . அந்த வழியை மனத்தினாலே குறித்து நினைத்தற்கரிது : தலைமையில் 
லாத புவனங்களையெல்லாமிவ்வளவு காலமளவுஞ்சென்று நீ தேடினாயென்று 
தாழைமடல் சொல்லிப் பின்னுஞ்சொல்லுகின்றது . ( எ - று ) [ 2 ] 


சுத்த வித்தை யீசுரமேற் றுலங்குஞ் சாதாக் கியமெனவுந் 
தத்துவங்களினிமூன்றுண் டவைமே லிருப்பர் சதாசிவனா. 
ரொத்த மூர்த்தி சதாசிவத்தின் வடிவாமந்த வொளி யுருவம் 
பத்தியுடையோர் பாம்பரனா ரருளா லகத்தே பாவிப்பார் . 

( இ - ள் ) சுத்தவித்தை எனவு , மீசுரமெனவும் , அவைகளின் மேல் விளங் 
காநின்ற சாதாக்கியமெனவும் மூன்று தத்துவங்களினியுண்டு அவைகளுக்கு 
மேலே சதாசிவனாரிருப்பர் . ஒத்திராநின்ற சதாசிவமூர்த்தியின் வடிவமாகு 
மந்தவொளியுருவமாகிய விலிங்கம் . பத்தியையுடையயோர்கள் சிவபெருமா 
னாரருளினாலேயுள்ளே தியானிப்பார்கள் . ( எ - று ) 

[ ய ] 


ஆகையாலே யறியவரி துனக்கு முன்னை யளித்தவற்கு 
மாகமீது கிளராதே திரும்பா யென்று மடலுரைக்க 
வோகை யாகி பயனுரைப்பா னெனக்கோ ருதவி யுள தரியே 
தோகைபாகன் முடியையிவ னறிந்தா னென்று சொல்வாயே 

( இ - ள் ) ஆகையினாலே யுனக்கு முடியையறியவரிது , உன்னைய்பெற்ற 
நாரணனுக்கும் அடியையறியவும் அரிதாகும் . ஆகாயத்தின் மேலே நீ செல் 
லாமல் திரும்புவாயென்று தாழைமடல் 
சொல்ல , மகிழ்ச்சியாகிப் பிரமன் சொல் 
லுவான் . நீ யெனக்குச் செய்யும் நன்றியொன்றுண்டு அதாவது விஷ்ணுவே 
உமாபாகனான சிவபெருமான் முடியை யிப்பிரமன் . அறிந்தானென்று சொல் 
லுவாயென்றான் . ( எ - று ) . 

[ கூ ] 
எனக்கே தகையு மிசைந்திட்லா லெழுந்த சோதி யிறைசிவந்த 
சினக்கோ பமதா யுரைத்திடுவா னிடும்பா னமது திருழுடியை 
யனக்கோ தனன்கண் டனனென்ன வுரைத்தாய் நமக்கு மாகாமற் 
புனக்கே தகையே முள்ளுருவாய்ப் போவா யெனவே புகன்றருளி .. 

( இ - ன் ) இப்படியென்று . பிரமன் . கொல்லியதைத் தாழைலும் 
கேட்டுவுயன்பட்டதினாலே சோதிமயமகயெழுந்த , விறைவனதிய , சிவலிங்கப் 
பெருமானார் வெளிப்பட்டு சிவந்த கோயக்குறிப்புடனே திருவாய்மலர்ந்தருள் 


கின்றார் 


30 

செவ்வந்திப் புராணம் 
அச்சத்தால் ( இடும்பையினாலே ) நமது திருமுடியை, யன்னக் 
கொடியையுடைய பிரமன் கண்டானென்று சொன்னாய் , நெய்தற் புனத்தி 
லுள்ள தாழையே நீ நமக்கெப்பொழுதுமாகாமல் முள்ளுருவமாகப் போவா 
யென்று சொல்லி (எ -று ) இது குளகச்செய்யுள் . 

( யரு ) 


விடைக்குன் றுகைப்பான் வெகுண்டுரைப்பா னிதழா யிரமும் வெண்மதிய 
மடைக்குங் கமலத் திருப்போனே யாராதனையு மரிதாவாய் 
படைக்குந் தொழிலுமுனக்கொழித்தோ மென்றானயனும் பயந் தயர்ந்தான் 
சடைகொன் றையினான் றாளிணைமேல் வீழ்ந்தா னெழுந்து சாற்றிடுவான் 


( இ - ள் ) வெள்ளிமலைபோன்ற இடபத்தை வாகனமாகவுடைய சிவபெரு 
மானார் கோபித்துச் சொல்லுவார் வெண்மையாகிய சந்திரனாலே ஆயிரமிதழ் 
களையுமடைக்கின்ற தாமரை மலரிலிருக்கின்ற பிரமனே நீ ஆராதனையும் அரி 
தாக ஆவாய் நீ படைக்கின்ற தொழிலும் உனக்கில்லாமல் நீக்கினோமென்றார். 
பிரமனும் பயந்து தளர்ந்து கொன்றைப்பூமாலையைச் சடையிலானந்த சிவ 
பெருமானுடைய விரண்டு பாதங்களின்மேல் விழுந்தெழுந்து சொல்லுவான் 
( எ - று ) 

( யசு ] 
ஷ வேறு 


ஐயனே போற்றி போற்றி யனகனே போற்றி பெட்டுக் 
கையானே போற்றி கால காலனே போற்றி சோதி 
மெய்யனே போற்றி போற்றி விமலனே போற்றி பொய்யர் 
பொய்யனே போற்றி போற்றி புண்ணியப் பொருளே போற்றி . 

( இ - ள் ) அந்தப்பிரகாரஞ் சுவாமியினுடைய திருவடிகளிலே பிரம 
தேவன் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தெழுந்து நின்று எனது பிதாவே நமஸ் 
காரம் , நமஸ்காரம் மாசில்லாதவனே வந்தனம் எட்டுக்கையையுடையவனே 
வந்தனம் காலகாலனாகிய கர்த்தனே சரணம் சோதிமயமானவனே சரணம் 
விமலனாகிய பரிசுத்தனே வந்தனம் பொய்யருக்குப் பொய்யனே வந்தனம் 
வந்தனம் புண்ணியப்பொருளே உந்தனம் என்றான் எ - று இது குளகச் 
செய்யுள் 

( யஎ ) 
ஆறணி சடையாய் போற்றி யடியவர்க் கெளியாய் போற்றி 
யேறணி கொடியாய் போற்றி யிருவினை தவிர்ப்பாய் போற்றி 
வீறணி யாவா போற்றி வேலவன் குரவா போற்றி 
நீறணி யமலா போற்றி நின்மலா போற்றி யென்றான் . 

( இ - ள் ) கங்கையை யணிந்த சடையையுடையவனே வந்தனம் அடிய 
வருக்கெளியவனே வந்தனம் அழகிய இடபக்கொடியையுடையவவே வந்தனம் 


பிரமதேவன் அசத்தியந் தீர்ந்த சருக்கம் 


331 


இருவினைகளை யகற்றப்பட்டவனே வந்தனம் பெருமை பொருந்திய ஆபரண 
மாகச் சர்ப்பங்களைத் தரித்தவனே வந்தனம் வேலாயுதக்கடவுளுக்குப் பிதா 
வே வந்தனம் திருநீறணிந்திராநின்ற அமலனே வந்தனம் நின்மலனே வந்தன 
மென்றான் ( எ - று ) 

[ கஅ ) 


பாபமே புரித லாலே பத்தியே வருத்த வேண்டிச் 
சாபமேல் வரவே நொந்தேன் றளர்ச்சியுங் துயருந் தீரக் 
கோபமே தவிர லேண்டுங் குணப்பெருங் குன்றே ஞானத் 
தீபமே யருளே யென்று திருவடி யிறைஞ்சி நின்றான் . 

( இ - ள் ) பாவ்த்தை யடியேன் செய்தலினாலே பத்தியானது வரும்படி 
செய்ய விரும்பிச் சாபமான துவரவே நொந்து வருந்தினேன் . அந்த தளர்ச்சி 
யுந் துன்பமுந் தீரக்கோபத்தை நீக்கியருள வேண்டும் , பெருமை பொருந்திய 
குணக்குன்றே ஞானப்பிரகாசமே திருவருள் வடிவமே யென்று சுவாமியினு 
டைய திருவடியைப் பிரமதேவன் வணங்கி நின்றான் ( எ - று ) [ ககூ ) 

கலிவிருத்தம் 


ப 


முறையென மொழிதலு முனிவு நீங்கியே 
பிறைமுடி யண்ணலு மகிழ்ந்து பேசுவான் 
மறயவா தெக்கண கயிலை மன்னியே 
யிறைநமை வழுத்தினா லேகுஞ் சாபமே . 

( இ - ள் ) இவ்வாறாக முறையோவென்று பிரமதேவன் சொல்றுதலும் 
பிறையைத் திருமுடியிலணிந்திராநின்ற அண்ணலாகிய சிவபெருமானார் 
மகிழ்ச்சியையடைந்து வேதத்தை யுணர்ந்த வந்தணர்கள் வாழ்கின்றதெக் 
கண கயிலையில் நிலைபெற்ற இறையாகிய நம்மை வணங்கினால் சாபம் நீங்கு 
மென்று அருளிச்செய்தார் எ - று 

[ உய ] 
தெக்கண கயிலையைச் சேர்ந்த பேர்க்கு முன் 
புக்கதீ வினையறும் பொருந்து நற்கதி 
யக்கண மாகுமென் றருளிப் போயினான் 
முக்கணன் றிரும்பினான் முண்ட கத்தினான் . 

( இ - ள் ) தெக்கண கயிலையைச் சேர்ந்த பேர்களுக்கு முன்புள்ள தீவினை 
கள் நீங்கும் . கல்லகதியும் பொருந்தும் . இவைகள் அக்கணமேயுண்டாகு 
மென்அ மூன்று கண்களையுடைய சிவபெருமானார் அருளிப்போயினார் . அர் 
தப்பிரகாரந் தாமரைமலரிலிராநின்ற பிரமதேவனும் அம்மலையை நோக்கித் 
திரும்பினான் . ( எ - று ) 

( உக ) 


2 


செவ்வந்திப் நாணம் 


அத்திசை முகத்தினானசல மேவிய 
மேய்த்திசை விரும்பியே மேவும் போழ்தினி 
னத்தின் நிறைமழை நாடு தன்னிலே 
யத்தர்வாழ் தென்கயி லாயங் கண்டனன் . 

( இ - ள் ) நான்கு முகங்களையுடையவந்தப் பிரமதேவன் அந்தத் தெக்கண 
கயிலைமேவியிருக்கின்ற மெய்மையாகிய திசையை விரும்பியேயடையும் போ 
ழ்து சங்குகள், நிறைந்த மழநாட்டிலே சிவபெருமானார் வாழிகின்ற தக்கண 
கயிலையைக் கண்டான் . ( எது ) 

( உஉ ) 


ஷை வேறு . 


அக்கிரியி னெல்லையரை யோசனை வளைக்கு 
மொக்கநில மூழ்கியிடு யோசனைகண் . மூன்றாந் 
தக்கவொரு யோசனை யுயர்ச்சிதவம் வல்லீர் 
மிக்ககிரி யின் பெருமை வேதநிலை போலாம் . 

( இ - ள் ) அந்தத்தெக்கண கயிலைமலையினுடைய நான்கெல்லைகள் அரை 
யோசனை தூரம் நாற்புறமும் வளைந்திருக்கும் . அதற்குவொத்திருக்கும்படி 
யாக மூன்று யோசனை தூரமுள்ள விஸ்தீரணம் , பூமியினுள்ளே மூழ்கியிருக்கும் 
தக்கபடி பொருயோசனை தூரம் உயர்ச்சியுற்றிருக்கும் . தவத்தில் வல்வமை 
யுடைய முனிவர்களே மேலான கிரியின் பெருமையானது வேதத்தினிலைமை 
யைப்போலாகும் . ( எ - று ) 

( உ . ) 
ஷ வேறு , 


அந்தமால் வசையினை யங்கம் பூவுற 
வங்கனை வாகவே வலஞ்செய் வோர்கடஞ் 
சுந்தா மேனியிற் றுகளுக் கெண்ணினா 
ணந்திடாச் சிவபத நண்ணு வார்களே . 

( இ - ள் ) அந்தப் பெருமை பொருந்திய மலையைச் சரீரமானது பூமியிற் 
பொருந்தும்படி வந்தனை வழிபாடாகவே பிரதட்சணஞ் செய்வோர்கள் தங்க 
ளுடைய அழகான மேனியற் படிந்த தூசிகளுக்கு எண்ணிக்கையில்லாத 
காலம் அழியாதபடி ”சிவபதவியலே பொருந்துவார்கள் ( எ - று ) ( உச ) 
இட்டம் திருவினை பிணங்க வேண்டிடி 
லட்டமா சித்தியு மடைய வேண்டிடிற் 
விட்டமாப் பாகதி கோ வேண்டிடின் 
மட்டுலாந் திருமலை வலஞ்செய் வார்களே 


பிரமதேவன் அசத்தியத் தீர்ந்த சருக்கம் 


33 


( இ - ள் . ) மனோபீஷ்டமாகிய லட்சுமி கரங்களைப் பொருந்தி வேண்டினா 
லும் அஷ்டமாசித்திகளையுமடைய விரும்பினாலும் , திட்டமாகிய பாகதியைச் 
சேரவேண்டினாலும் , வாசனை கமழாநின்ற அந்தத் திருமலையை வலஞ்செய் 
வார்கள் ( எ - று . ) 

[ உரு ] 


திருமலை தனைவலஞ் செய்த பேரெலாம் 
பரகதி யடைவது பகா வேண்டுமோ 
வொருபதம் வலஞ்செய வுன்னி யூன்றினா 
லரியநா லாம்பத மடைகு வார்களே . 

( இ - ள் ) அந்தச் சிறந்ததெக்கண கயிலைமலையை வலமாகப் பிரதட்ச 
ணஞ்செய்தபேர்களெல்லாம் மோட்ச கதியை யடைவது சொல்லவேண்டு 
மோ சொல்லாமற்றானே யுண்டாகும் . அந்த மலையை வலஞ்செய்யவேண்டு 
மென்று மனதிலே நினைத்துப் பூமியிலே யொருகாலை யூன்றினால் அவர்கள் 
அரிதாயுள்ள சாயுச்சிய பதவியை யடைகுவார்கள் ( எ - று ) வேண்டுமோ யென் 
பதிலுள்ள ஓகாரமெதிர்மறை ஒருவர் சொல்லாமலுண்டாகும் [ உசு ] 

அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் 


சரியையை யறிந்து மற்றச் சரியையின் வழியே வந்து 
கிரியையை விளங்கி யந்தக் கிரியையை முடித்த பின்பு 
பாவிய யோக மெல்லாம் படிந்துபர் குவமதாகிப் 
பெருகிய ஞான நேயம் பிறந்திடுந் தவத்தினோர்கள் . 

( இ - ள் ) முதலிலே சரியையை யுணர்ந்து அந்தச் சரியையின் வழியாக 
வே வந்து , பின்பு கிரியையிலே விளங்கியந்தக் கிரியையை முடித்தபிறகு பா 
வப்பட்ட யோகங்களெல்லாம் பழகிப் பரிபக்குவமாகி யப்பால் பெருகப்பட்ட 
ஞானத்தில் நேயம் பிறர் திடுகின்ற தவத்தையுடையோர்கள் அந்த மலையில் 
அனேகருளர் ( எ - று ) படிந்து என்பது , கலர்து என்று பொருளுரைத்துக் 
கொள்க . 

(உஎ ] 
ஊசியிற் புதத்தை யூன்றி யுணவுடன் விருப்பு நீங்கி 
நாசியின் விழியைநாட்டி நன்கன் லைந்து மூட்டிப் 
பேசிய தொழிந்து ஞானப் பெருக்கினின் மூழ்கி யந்தத் 
தேசிகன் றன்னை வைத்த சிந்தைமா தவத்தி னோர்கள் . 

(இ - ள் ) ஊசியின் மேலே காலை யூன்றிப் புசிப்புடனே விருப்பையும் 
விட்டு, மூக்கினுடைய நுனியிலே கண்களை நிறுத்தி , நன்றாகிய பஞ்சாக்கினி 
யைர்தையு மூட்டி மௌனமாகி ஞானப்பிரவாகத்தில் முழுகியந்தத்தேசி 
கனச் சிந்தையில் வைத்திரான்ற மாதவத்தினோர்கள் .அம்மலையில் அநேக 
ஞளர் ( எ - று ) நாச்சாத்திரலோசனாளென்று தவத்தோர்க்குப் பெயர் [ 20 ] 


अ 


செவ்வந்திப் புராணம் 
மாதவம் புரிய முன்னாண் மாதவம் புரிந்து செய்ய 
பர்திரி குருந்து கோங்கு பாடல ஞாழல் புன்னை 
மாதளை கமுகு தாழை வகுளமா சினி செந்தாழை 
சூதமே முதலா யுள்ள பாதவ நெருங்கித் தோன்றும் 

( இ - ள் ) அந்தத் தெக்கணகயிலை மலையைச் சுற்றிலுமிருந்து பெருமை 
பொருந்திய தவத்தைச் செய்ய முற்காலத்தில் மாதவங்களைச் செய்து செவ் 
விய பாதிரி குருந்து , கோங்கு , செந்நிறம் பொருந்திய குங்கும 
விருக்ஷம் , புன்னை , மாதளை , கமுகு , தென்னமரம் , மகிழமரம் , பலாமரம் , 
செந்தாழை , மாமரம் , ஆகிய இந்த விருட்சங்கள் முதலாயுள்ள மரங்களெல் 
லாம் நெருங்கித்தோன்றும் 

( உக ) 
பண்பகர் வண்டு பாடப் பரம்பிய சாதி யெங்குஞ் 
செண்பக வனங்க ளெங்குந் திகழ்ந்தல ரிறைக்கத் தேவர் 
விண்பொதி கற்ப தாரு மலரினு மிக்கதென்று 
நண்புடன் மகிழ்ந்து சூடு நன்மலர் வனங்க ளெங்கும். 

( இ - ள் ) இராகத்தைப்போல வொலி பொருந்திய வண்டுகள் பாடப் 
பட்ட மலர்களையுடைய விசாலமான . சாதி விருக்ஷங்களுஞ், செண்பகவிருக்ஷங் 
களையுடைய வனங்களும் அந்த மலையைச்சுற்றி யெங்குமிருக்கின்றன . அந்த 
மரங்கள் விளங்கா நின்ற மலர்களையிறைக்கத் தேவர்கள் விண்ணுலகத்தி 
லுள்ள கற்பக விருக்ஷத்தின் மலரினு மேலானதென்று விருப்பத்துடனே 
சூடுகின்ற நல்ல மலர்களையுடைய நந்தவனங்களெங்கு மிருக்கின்றன ( எ - று ) [ ] 

சிங்கமும் புலியு மெண்குந் திருதரு கலையு மாமா 
தங்கமு நிறைந்து தம்மிற் பகையற வரவு கூற 
வங்குள கனியுந்தேனு மருந்திவா னரங்க ளெல்லாந் 
தங்களிலொன்றோ டொன்று தருக்கிய வியல்பு கூற 
( இ - ள் ) சிங்கங்களும் , புலிகளும் , காடிகளும் , திரியப்பட்ட மான்களும் 
பெரிய யானைகளும் , நிறைந்து தங்களுக்குள்ளே பகையில்லாமலுறவு மிகுந் 
திருக்கவும் அம்மலையைச் சுற்றிய வனங்களிலுள்ள கனிகளையும் தேனையும் , 
வானரங்களெல்லாம் அருந்தித் தங்களிலே யொன்றினோடொன்று செருக் 
கிய வியல்பு மிகுந்திருக்கவும் அம்மலையானது விளங்குகின்ற தென்றவாறு [ ] 

செறிதர விளங்குகின்ற தெக்கண கயிலை நர்மத் 
துறுவரை தன்னைக் கண்டா னுற்றபே ருவகை கூர்ந்தான் 
குறையற மணியின் பொன்னின் குவையுமுன் கண்டு கொண்ட 
வறிஞர்கணிகா மென்ன மகிழ்ச்சி வெள்ளத்தி லாழ்ந்தான் 


பிரமதேவன் அசத்தியந் தீர்ந்த சருக்கம் 


* 


( இ - ள் ) இவைகளாலே நெருங்கி மிகுதியாக விளங்காநின்ற தெக்கண , 
கயிலையென்னு நாமத்தையுடைய மலையைப்பிரமதேவன் கண்டு பொருந்தப் 
பட்ட பெரிதாகிய மகிழ்ச்சி யதிகரித்துக் குறைவற்ற நவமனிகளின் குப்பை 
யையும் பொன்களின் குப்பையையுங் கண்களுக்கு முன்னே பார்த்தறிந்த , 
தரித்திரர்களைப்போல மகிழ்ச்சியாகிய வெள்ளத்திலே முழுகினான் ( எ - று ) உஉ 


கலிவிருத்தம் 


. 


எந்தையார்க் கனுதின மிருப்பு மாமலை 
சிந்தைநைந் தமரர்கள் செப்பு மாமலை 
சுந்தரன் றூ தன் முன் சொன்ன மாமலை 
கந்தமா மலருறை கஞ்சன் போற்றினான் 

( இ - ள் ) எனது பிதாவாகிய சிவபெருமானாருக்கு எப்பொழுதுமெழுந் 
தருளியிருக்கத்தக்க யிருப்பாயுள்ளது இந்தப் பெருமை பொருந்திய மலை 
யென்றும் , சித்தத்தை வைத்துத் தேவர்களாலே துதிக்கப்படுகின்ற மகாமகி 
மையுள்ளது . இந்த மலையென்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் றூதராகிய 
சாம்பமூர்த்தியான கடவுள் முன்னே யருளிச்செய்த மாமலையானது இது 
வென்றுந் துதி செய்து வாசனை பொருந்திய பெருமையான தாமரைமலரிலி 
ருக்கின்ற பிரமதேவன் வணங்கினான் . : ( எ - று ) . 

[ நங ] 


கலி நிலைத்துறை 
அந்த வெற்பினில் லுச்சிமேற் கங்கைவந் தணையச் 
சந்த வெண்பிறைக் கொழுந்தெழுந் தருகினிற் றவழச் 
சுந்த ரத்திரு மலைக்கொழுந் தாமிறை சூடுங் 
கந்தமாநதி மதியென விளங்குதல் கண்டான் 

( இ - ள் ) அந்த மலையினுடைய நல்ல வுச்சியின்மேலே ஆகாய கங்கை 
யானது வந்து பொருந்த அதன் சமீபத்தில் அழகிய வெண்மையான விளம் 
பிறையான துவெழுத்து தவழ்தல் சுந்தரமான திருமலைக்கொழுந்தாகிய இறை 
யவர் சூடுகின்ற , வாசனை பொருந்திய பெருமையுள்ள கங்காநதியுஞ் சந்திர 
னும்போல் விளங்கித்தோன்றுதலாயிருத்தலைப் பிரமதேவன்கண்டான் .( ங சு ] 

எந்தை யார்திரு மலைக்கொழுந் தெனமுளைத் தெழுந்து 
வந்த வேலையிற் சிரகிரி யுச்சிமேல் வைத்த 
தந்தி மாமுகக் கடவுளைக் குகையில்வைத் தருளுங் 
கந்த வேளையும் பிரமனெண் கண்களாற் கண்டான் 

( இ - ள் ) எனது பிதாவாகிய சிவபெருமானார் , திருமலைக்கொழுந்தாக 
வெழுந்தருளி வந்தகாலத்திற் சிராமலையுச்சியின் மேலே வீற்றிருக்கின்ற யானை 


36 . 

செவ்வந்திப் புராணம் 
முகத்தையுடைய விநாயகக்கடவளையும் , மலைக்குகையிலிலிருந்தருளுகின்ற 
சுப்பிரமணியக்கடவுளையும் பிரமதேவன் எட்டுக்கண்களாற் பார்த்தான் . (எ - று ) 

வணங்கு வார்தமக் கெளியரா மட்டுவார் குழலா 
மணங்கொர் பாதியார் மலைக்கொழுந் தானநா ளருகே 
யிணங்கி யிம்மலைக் காவலா யிருக்கென விசைத்த 
கணங்க ளாகிய தேசுமிக் கார்த்மைக் கண்டான் 

( இ - ள் ) மனம் , வாக்கு , காயங்களென்னுந் திரிகாணங்களாலும் , வண 
ங்கப்பட்ட அடியார்களுக்கு எளியவராகி , மட்டுவார் குழற்பிராட்டியாரை 
யொருபாதி வடிவத்திலுடைய சிவபெருமானார் மலைக்கொழுந்தாகவெழுர்தரு 
ளியநாளில் சமீபத்திற்பொருந்தி யிர் தமலைக்குக் காவலாக இருக்கும்படி கட் 
டளையிட்ட சிவகணங்களாகிய தேசுமிக்காரென்னும் நாமத்தையுடைய நாயனா 
ரையும் பிரமதேவன் தரிசித்தான் ( எ - று ) 

( ந.சு ) 


. 


கலிவிருத்தம் 


உத்தர கயிலையி னுமைதன் கேள்வனா 
ரத்தனார் வரங்கொடுத் தருடல் கண்டனம் 
சித்தர்வாழ் தெக்கண கயிலை யாவது 
மித்தகை யெனவெடுத் தியம்ப லாகுமோ 

( இ - ள் ) . உத்தரகயிலை மலையிலே உமாபதியாகிய அத்தனார் , வாங் 
கொடுத்தருளுதலைப் பார்த்தோம் ஞானசித்தர்கள் வாழாநின்ற இந்தத்தெக் 
கண கயிலையாவது இத்தன்மையுடையதென்று அதன் பெருமையை யென்னா 
லெடுத்துச் சொல்லக் கூடுமோ கூடாது ( எ - று ) 

( ஈ எ 


- மனமகிழ்ந் தயனுமவ் வரைக்கு நண்ணியே 
கனிவரை மேற்றிசைத் தடத்தின் மூழ்சியே 
கினவிடை யூர்தியைச் செய்ய போதினா 
லனவர தமூமினி தருச்சித் தானரோ 

( இ - ள் ) மனமானது மகிழ்ச்சியடைந்து பிரமதேவனும் அந்த மலைக்கு 
வர்தடைந்து வொப்பற்ற அம்மலையின் மேற்குத் திசையிலுள்ள தீர்த்தத் 
திலே முழுகி பகைவர்மேற் கோபத்தையுடைய இடபத்தை வாகனமாக 
வுடைய சிவபெருமானைச் சிவந்த புஷ்பங்களினால் அனுதினமும் இனிதாகப் 
பிரமதேவன் அருச்சனை செய்தான் ( எ.று ) 

மலைதனை யூனுதினம் வலமுஞ் செய்தொரு 
சிலையிடை யருந்தவஞ் செய்து போற்றினா 


[ அ 


பிரமதேவன் அசத்தியத் தீர்ந்த சருக்கம் 


தா 


னயிைடைத் துயில்பவற் கரிய வண்ணலும் 
விலகரு முமையுடன் விடையிற் றோன்றினான் 

( இ - ள் . ) அந்தம்லையை யனுதினமும் பிரதட்சணஞ்செய்து அம்மலையின் 
சமீபத்திலுள்ள வொரு கல்லினிடத்திலே பிரமதேவன் அரிதாகிய தவத் 
தைச்செய்து சுவாமியை வணங்கினான் . அப்பொழுது பாற்கடலினிடத்தே 
நித்திரை செய்கின்ற விஷ்ணுவுக்கு அரிதாகிய சிவபெருமானும் நீங்குதற்கரிய 
உமாதேவியுடனே அப்பிரமனெ திரில் ஆகாசத்தில் தோன்றினான் ( எ - று ) [ ] 


நின்பெருஞ் சாபமும் வினையு நீக்கினோ 
மின்புற வுலகெலா மியற்று கென்றலுந் 
தென்கயி லாயவிச் சிலையி 

னாமமு 
மென்பெயராகவே யிசைக்க வேண்டுமால் 

( இ - ள் . ) அப்படியவன் முன்னே பிரசன்னமாகி நினது பெரிய சாபத்தை 
யும் நீ பொய்சொல்லிய தீவினையையு நீக்கினோம் . இன்பம் பொருந்தும்படி 
யுலகங்களை யெல்லாம் முன்போலச் சிருஷ்டி செய்வாயாகவென்று சுவாமி 
திருவாய்மலர்ந்தருளுதலும் தெட்சண கயிலாயவாசனே இந்தச்சிலை மலையி 
னுடைய நாமமும் எனது பெயராகவே திருவுளம் பற்றவேண்டுமென்று 
பிரமன் கேட்டுக்கொண்டான் ( எ - று ) 

[ D ] 


பொய்த்துரை பகர்ந்திடும் வினைகள் புண்ணிய 
வித்தல நினைத்தவர்க் கேக வேண்டுமே 
மெயத்தவந் தமியனேன் புரிய மேவிய 
வுத்தம சிலையுமென் பெயரி னோங்கவே 

( இ - ள் ) பொய்த்துப்போகும்படியான பொய்யுரையைச் சொல்லுகின்ற 
தீவினைகள் ஆகிய பாவங்களெல்லாமிந்தப் புண்ணிய தலத்தை நினைப்போ 
ருக்கு நிவாரணமாகவேண்டும் . மெய்மையாகிய தவத்தை அடியேன் செய்கிற் 
தற்காக அடைந்த உத்தமமாகிய சிலையும் எனது பெயரினாலேயோங்கும்படி 
வாங்கொடுத்தருள வேண்டுமென்று பிரமன் கேட்டுக்கொண்டான் ( எ - று .) [ ] 

திங்களி னுரோகணித் தினத்தின் மூழ்குவார் 
மங்கரு வினையெலா மாற்ற வேதகும் 
பங்குனி மாதமுட் படிகு வாரெனி 
னங்கவர்க் கருங்கதி யளிக்க வேண்டுமே 

( இ - ள் ) சோமவாரத்தில் உரோகினி நக்ஷத்திரங்கூடிய தினத்திலேயந்தச் 
சிவதடத்திலே முழுகின்றவர்களுக்கு மங்கும்படி வருகின்ற அரிய பாவங்களை 
யெல்லாம் நீக்கவேண்டும் . பங்குனி மாதம் அமுலும் அந்தடத்தில் மூழ்கு 


18 

செவ்வந்திப் புராணம் 
வார்களானால் அவர்களுக்கு அரிதான மோட்சகதி கொடுக்கவேண்டுமென்று 
பிரமதேவன் கேட்டுக்கொண்டான் ( எ - று ) 

[ சஉ ] 
அத்தட மூழ்கிநல் லறுகு மூவிலைப் 
பத்திர மிரண்டுநின் பதத்தி லேற்றினார் 
புத்திர செல்வமும் புகழு மேன்மையுஞ் 
சித்தியு முத்தியுஞ் சேர வேண்டுமே 

( இ - ள் ) அந்தச் சிவதடத்திலே முழுகி நல்ல அறுகும் , மூன்று இலைகளை 
யுடைய வில்வபத்திரங்களிரண்டு நினது திருவடியிலருச்சனை பண்ணினபேர் 
கள் புத்திரபாக்கியமும் , புகழும் , மேன்மையும் , அஷ்டமா சித்தியும் , முத்தி 
யும் பொருந்த வேண்டுமென்று பிரமன் கேட்டுக் கொண்டான் (எ - று ) சங 

சோமரோ கணியெனும் பெயருஞ் சூட்டுவி 
தாமரைத் தடத்தினுக் கென்று சாற்றினான் 
மாமலர்க் கோயிலாய் வரங்கள் யாவையும் 
யாமளித் தனமென வியம்பி யேகினான் 

( இ - ள் ) சோமரோகிணியென்கிற பெயரையும் தாமரைமலர்களுடைய , 
தடத்துக்குச் சூட்டியருள வேண்டுமென்று பிரமன் கேட்டுகொண்டான் . அந் 
தப்படி பெருமை பொருந்திய தாமரைமலரைக் கோயிலாகவுடையவனே வாங் 
களையெல்லாம் , யாம் கொடுத்தோமென்று திருவாய் மலர்ந்து சிவபெருமான் 
அந்தரத்தானமானார் . ( எ - று ) 

( சசு ) 
விதிசிலை நன்மையுந் தடத்தின் மேன்மையு 
மதியணி யிறைசிரா மலையைப் போற்றுவார் 
திபெறு நீர்மையுங் கண்டு கண்களாற் 
பதுமனு மகிழ்ந்து தன் பதியி லெய்தினான் 
( இ - ள் ) விதியாகிய பிரமன் தவஞ்செய்த சிலையினுடைய நன்மையை 
யும் அவன் முழுகிய சிவதடத்தின் மேன்மையையும் சந்திரனையணிந்த சிவ 
பெருமானாரெழுந்தருளிய தெக்கண கயிலைமலையை வணங்குவோர்கள் கதி 
களைப் பெறுகின்ற தன்மை யுங்கண்களாற் கண்டு பிரமனும் மகிழ்ச்சியடைந்து 
தனது பதியாகிய சத்தியலோகத்தையடைந்தான் . ( எ - று ) 


( ஜக 


பிரமதேவன் அசத்தியந் தீர்ந்த சருக்கம் 

முற்றிற்று . 


சருக்கம் 2 க்கு - திருவிருத்தம் ( தக ) . 


உ 


மூன்றாவது 
அகத்தியச் சருக்கம் . 


ப 


எழுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் 
இந்தமாக் கதையான் மனமகிழ்ந் திறைஞ்சி 

யிருந்தவ ரெழுந்துநின் றுரைப்பார் 
நந்துவா ரிதியைப் பருகிய முனிவ . 

னயந்துதெக் கண திசை யடைந்து 
விந்தமால் வரையைப் புதைத்ததுங் கயிலை 

விமலனை யமலனை யிறைஞ்சிச் 
சந்தனா சலத்தி லிருந்தது முறைப்பா 

யெனச்சொலப் புகலுவான் றவத்தோன் 
( இ - ள் ) இந்தப் பெருமை பொருந்திய கதையினாலே மனது மகிழ்ச்சி 
யடைந்து வணங்கிப் , பெரிய தவத்தையுடைய முனிவர்களெழுந்து நின்று 
சொல்லுவார்கள் . சங்குகள் தவழாநின்ற சமுத்திர ஜலத்தைப் பானஞ்செய்த 
அகஸ்திய முனிவர் விரும்பித் தெக்குத் திசையையடைந்து விந்தமென்றும் 
பெரிய மலையைப் பூமியினுள்ளே புதைத்ததையும் தெக்கண கயிலையிலெழுந் 
தருளிய சிவபெருமானை யிறைஞ்சிப் பொதியமலையிற் போயிருந்ததையுஞ் 
சொல்லுவாயென்று கேட்கக் கௌதம முனிவர் சொல்லத் தொடங்கினார் . 
( எ - று ) 

[ 1 ] 
முக்கண னொருநாளிமகிரிச் சிகா முகட்டிலே முனிவர்க ளுடனே 
புக்குறை தருமப் பொழுதினி லுரைப்பான் பொருவிலா பாரத முனிவா 
தக்கண திசையி லுயர்ச்சியே தென்றான் றவமுனி யுரை செய்வான் றலைவா 
வக்கணி சடையாய் முன்னம்யான் குமரி யாடுவா னத்திசை யடைந்தேன் 

( இ - ள் ) திநிகேத்திரங்களையுடைய சிவபெருமான் ஒரு தினத்திலே 
யிமயமலைச் சிகாத்தின் முகட்டிலே முனிவர்களுடன் போயிருக்கின்ற காலத் 
தில் , வொப்பில்லாத நாரதமுளிவனே தெக்குத் திசையின் உயர்ச்சியாதென்று 
திருவாய் மளர்ந்தருளினார் . அதற்கு அந்த நாரதமுனிவன் சொல்லுகின்றான் . 
தலைவனே சங்குமணி மாலையணிந்த சடையையுடையவனே கன்னியாகும் 
யில் நான் முழுகும் பொருட்டு முன்னே யந்தத்தெற்குத் திசையிற் சென்றேன் . 


( எ - று ) 


( 
2 
) 


WU 


10 

செவ்வந்திப் புராணம் 
விந்தம் 

எராருமால் வாரரெறி யிடையே விளங்கிய தது தனை வினவின் 
மந்தரகிரியைப் பகைத்து மற்றுள்ள வரைகளை நகைத்துநாற்றிசையி 
னந்தா முழுது மடைக்கவு மெழுந்த தரும்பொருள் விரும்புமங் கனையார் 
சிந்தையை யளவிட் டறியலாஞ் சிறிதுந் தெளிவுறப் படாததன் றிறமே 

விந்தமென்றும் பெயரையுடையவொரு பெரிய மலையானது 
வழிகடுவிலே விளங்கிநினறது . அம்மலையைக் கேட்கில் மந்தரபருவதத்தைத் 
தனக்கொப்பில்லையென்று பகைத்து மற்றுள்ள மலைகளை யிகழ்ச்சியாய் நகை 
த்து நாலுதிசைகளினுள்ள ஆகாசவெளி முழுதும் மூடியடைக்கும்படியாகவும் 
மேலேயெழுந்தது . அரிதாகிய பொருளை விரும்புகின்ற பெண்களுடைய 
மனதையளவிட்டறியலாகும் சிறிதேனும் தெளிவுபொருந்தாது அந்த மலையி 
னுடைய தன்மை . ( எ - று ) 

[ 3 ] 
அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் .. 


தந்த விலங்கு மடங்கலரா சாபங்காடி களை முதலா 
வெந்த விலங்கு மதிலுறையு மழியா மையினா லிராவணனார் 
வந்த விலங்கை நிகராகு நமனா டெனலாம் வன் கொலையா 
லந்த விலங்க றனைக்காணி லெனக்கும் விலங்க லாய்விடுமே 

( இ - ள் ) கொம்புகளையுடைய யானைகளுஞ் சிங்கங்களும் , பாம்புகளும் , 
சாபமென்று முயர்வான பட்சிகளும் , காடிகள் , புலிகள் முதலான வெப்பேர்ப் 
பட்ட மிருகங்களுமந்தவிந்த மலையிலிருக்கும் . அவைகளுக்கழிவில்லாமை 
யினாலே யிராவணன் அரசாட்சி செய்து வந்த இலங்கைக் கொப்பாகும் ( நம 
னுடைய பட்டணமென்றுஞ் சொல்லலாம் ) (வலிமையான கொலையினாலே 
யந்த மலையைக்கண்டா லெனக்குங் கலங்கற் றன்மையாய் விடும் ( எ - று ) விலங் 
கலாய் விடுமென்பது - விலகிப்போம்படியாகும் என்று சொல்லலாம் [ 4 ] 


க்ஷ வேறு 


என் றுமறை நாரதனா முனிவனந்த மலையியல்பை யிறைஞ்சிக் கூற 
நன்று முனி வானுரைக்கு மலையெழுச்சி யெனநகைத்து நவில்தான் யாமே 
சென்று மிகை தவிர்த்திடுவ தொன்று திரு மானடந்து சிதைக்கவேண்டு 
மொன்று தமிழ் முனியாலே யடக்குவதொன்றென முனிவர் குரைப்ப தானான் 

( இ - ள் ) இப்படியென்று வேதங்களை யுணர்ந்த நாரத முனிவன் அந்த 
விர்த மலையினுடைய தன்மையை வணங்கிச்சொல்ல அதைக்கேட்டு என்றா 
யிருக்கிறது அந்த நாரத முனிவனுரைக்கு மலையினுடைய , எழும்புதவென்று 
நகைத்துச் சிவபெருமான் , விலுகின்றார். நாமே சென்று அம்மலையினுடைய 
உயர்வைத்தவிர்ப்பதொன்று அல்லது விஷ்ணுவானவர் போயந்த மலையின் 


அகத்தியச்சருக்கம் 


41 


கருவத்தை நீக்குவதொன்று அல்லது அகத்திய முனிவராலே யடக்குவ 
தொன்றென்று கூறி அந்த அகத்திய முனிவருக்கருளிச் செய்கின்றார் ( எ - று ) 


முன்னமலை தனையடக்கு முனிவரனே நாரதமா முனிவ னின்று 
சொன்னமலை தனையடக்கக் குறிஞ்சிநிலங் கடந்து மலர்ச் சுரிசங் கோடே 
யன்னமலை வயற் பழனத் திருநாடு கடந்து தென்பா லடையா யென்றான் 
மன்னமலை கேள்வனிவை யருளுதலும் பயந்துரைப்பான் மலயத் தோனே 

( இ - ள் , முன்னாலே யலைகளையுடைய சமுத்திரத்தை உள்ளங்கையிலே 
யடக்கா நின்ற முனிவர்களின் சிரேஷ்டனே நாரதமகாமுனி வனிப்பொழுது 
சொல்லிய விந்தமலையைப் பூமியினுள்ளே யடக்க மலைகளையுடைய குறிஞ்சி 
நிலத்தைக் கடந்து , தாமரை மலர்களில் சுரிந்த சங்குகளுடனே யன்னங்கள் 
சஞ்சரிக்கின்ற வயல்களையுடைய மருத நிலத்தையுடைய அழகிய நாட்டை 
யுங்கடந்து தெற்குத் திசையிற் செல்வாயென்று சிவபெருமானருளுதலு 
மகத்திய முனிவர் பயந்து சொல்லுகின்றார் (எ - று ) 

[ 6 ] 


கலிநிலைத்துறை . 


. 


கான வாரிசப் பொகுட்டுறை கடவுளுங் கனகத் 
தான வாரியும் வலாரியுந் தெளிகிலாத் தலைவா 
ஞான வாரியி லமுதமே கருணைமா நதியே 
வான நாடனே யுனைப்பிரிந் தெங்ஙனம் வாழ்வேன் 

( இ - ள் ) வாசனை பொருந்திய தாமரைப் பொகுட்டிலிருக்கின்ற பிரம 
தேவனும் இரணியனை வதைத்த விஷ்ணுவும் லலாசூரனைக் கொன்ற இந்திர 
னுந் தெளியக்கூடாத , தலைவரே ஞானசமுத்திரத்திற்றோன்றிய வமுதமே 
பெருமை பொருந்திய கிருபாநிதியே தெய்வலோகத்தையுடையவரே உம் 
மைப் பிரிந்து அடியேன் எங்ஙனம் வாழ்ந்திருப்பேனென்றகத்திய முனிவர் 
துதித்தார் ( எ - று ) 

[ 7 ] 
செப்பு லாமுலை யுமையிட மருவிய தேனே 
கைப்பி லாமது ரங்கொளா நந்தமாக் கனியே 
தப்பி லாமறைப் பொருளினுக் களவிடாத் தனியே 
யொப்பி லாநினைப் பிரிந்தியா னெங்கன முய்வேன் 

( இ - ள் ) பொற்செப்பை யொத்த தனங்களையுடைய உமாதேவியார் 
இடப்பாகத்திற் பொருந்திய தேனே கசப்பில்லாத மதுரத்தைக்கொண்ட 
ஆனந்தமாகிய பெருமை பொருந்திய கனியே குற்றமில்லாத வேதப்பொரு 
ளுக்கு மெட்டாத ஒப்பற்றவறே , யொப்பில்லாத உம்மைப்பிரிந்து அடியேன் 
எங்ஙனம் பிழைப்பேனென்றாகத்தியர் ( எ - று ) 

[8 ] 
6 


. 


42 


செவ்வந்திப் புராணம் 


எண்பு யத்தினல் லழகுநின் றிருமுகத் தெழிலுங் 
கண்க ளிற்பொழி கருணையு மிவரெலாங் காண 
மண்கொ ளச்செறி வரையது பொருட்டினான் மயங்கி 
விண்பு லத்திடைச் செல்வதோ வெனச்சொலி வீழ்ந்தான் 

( இ - ள் ) எட்டுப் புயங்களையுடைய அழகும் உம்முடைய சிறந்த முகத்தி 
னெழிலுங் கண்களிலே பொழிகின்ற கருணையுந் தரிசியாமல் விட்டு இவர்க 
ளெல்லோருங்காண மண்ணுலகத்தை யிடமாகக்கொண்ட நெருங்கிய மலை 
யின் பொருட்டினாலே யடியேன் மயங்கி யாகாசத்தினிடமாகச் செல்வதோ 
வென்று சொல்லி சுவாமியினுடைய பாதத்திலே அகத்திய முனிவர் விழுந்து 
நமஸ்காரஞ் செய்தார் . ( எ - று ) 

[ 9 ] 
அண்ண லிப்படி யிரங்கிய முனிவனுக் கருளி 
யெண்ண முற்றிலை மலையினைப் பாதலத் திருத்தி 
நண்ணி லப்புறந் திரிசிரா மலையத னடுவே 
புண்ணி யத்தினான் மலைக்கொழுந் தாயதிற் பொலிவோம் 

( இ - ள் ) அண்ணலாகிய சிவபெருமானிப்படிச் சஞ்சலப்படுகின்ற அகத் 
தியமுனிவருக்கனுக்கிரகித்து நீர் எண்ணத்தையடைய வேண்டியதில்லை விந்த 
மலையைப் பாதாளத்திலடக்கிச் சென்றால் புறத்திலே திரிசிராமலை விளங்கும் . 
அதனடுவிலே நீர் செய்த புண்ணியத்தினால் நாமலைக்கொழுந்தாகியதிலே 
பிரகாசிப்போம் . ( எ - று ) 

[ 10 ] 
விந்த மால்வரைத் தெக்கண திசையிலே விளங்கு 
மந்த மால்வரைக் கொழுந்தரைச் சிறிதுநா ளருச்சித் 
தெந்த மால்வரைத் திரளினும் தவம்புரிந் திருக்குஞ் 
சந்த னாசலத் திருக்கென விடைகொடுத் தனனே 

( இள் ) பெரிய விந்தமலைக்குத் தெற்குத் திசையிலே விளங்குமந்தப் 
பெருமை பொருந்திய மலைக்கொழுந்தரைச் சிறிது நாள் நீர் அருச்சனை செய்து 
எப்பேர்ப்பட்ட பெரிய மலைக்கூட்டங்களினுமுயர்ந்து தவஞ்செய்திருக்கின்ற 
சந்தன விருட்சங்களையுடைய பொதியமலையிலேயிருமென்று சுவாமி விடை 
கொடுத்தருளினார் . ( எ - று ) 

[ 11 ] 
விட்பு லங்களா லணுகியே விந்தமால் வரையைக் 
கட்பு லங்களா லகத்திய முனிவனுங் கண்டா 
னெட்ப குந்ததி னளவும்வெள் ளிடையிலா தெழுந்து 
முட்பொ திந்திடு ப்தலினாற் செறிந்தது முழுதும் 


அகத்தியச் சருக்கம் 

43 
( இ - ள் ) அந்தப்பிரகாரஞ் சுவாமியிடத்தில் கத்திய முனிவர் உத்திரவு 
பெற்றுக்கொண்டு ஆகாசமார்க்கமாகச் சென்று பெரிதாகிய . விந்தமலையைக் 
கண்களினாலே கண்டார் . எள்ளினுடைய பிளவளவும் வெளியாகிய இடமில் 
லாமலுயர்ந்து முள்ளுகளாலே மூடப்பட்ட புதல்களினாலம்மலை முழுது நெரு 
ங்கியிருந்தது . ( எ - று ) 

[ 12 ] 
கலிநிலைத் துறை . 


சீய மங்கதிற் கண்டு திரும்புவ 
வாயி ரங்கதிர்ச் செல்வ னரும்பரி 
பாயும் வெம்புலி கண்டிருட் பாலெழுந் 

தூய திங்களின் மானுந் துளங்குமே 
( இ - ள் ) அந்தவிந்தமலையிலுள்ள சிங்கங்களைக்கண்டு ஆயிரங்கிரணங்கள் 
பொருந்திய சூரியனுடைய தேரிற் பூட்டிய அருமையான குதிரைகளானவை 
அம்மலையைக் கடந்து செல்லாமற்றிரும்புவன பாயப்பட்ட வெவ்விய புலியைக் 
கண்டு இருட்காலத்திலெழுகின்ற சுத்தமான சந்திரனிடத்திலுள்ள மானும் 
மனந்துளங்கும் . ( துளங்கும் - அஞ்சும் ) ( எ - று ) 

[ 13 ] 


குஞ்ச ரத்திற் குதிக்குங் கடாநதி 
நஞ்சு கக்கு மரவொடு நண்ணிடும் 
வஞ்சர் பெற்ற வளமென வேபிறர் 

நெஞ்சி னுக்கும் புகாத நெறியதே 
( இ - ள் ) அம்மலையிலுள்ள யானைகளிடத்திலிருந்து குதித்து வரும்படி 
யான மதப்பிரவாகமானது நஞ்சைக் கக்குகின்ற மலைப்பாம்புகளுடனே 
பொருந்தும் வஞ்சமுடையவர்கள் பெற்ற செல்வத்தைப்போலப் பிறருடைய 
நெஞ்சுக்கும் நுழையாத வழியையுடையது அந்த விந்தமலை . ( எ - று ) வஞ்ச 
ருடைய செல்வம் நல்வழியறியாமலும் பிறர்க்குப் பயன்படாமலும் யிருப்பது 
போலம்மலையின் வழி பிறர் மனதாலுங் கருதியறியக்கூடாதென்பதாம் . [ 14 ] 


தாக்க ணங்குறை தாழ்வரை யுள்ளது 
நோக்க ணங்கு பயிலு நுனியது 
மாக்க ணங்கண் மயங்க நெடுங்கழை 

தீக்க ணங்கனைச் சிந்திடுந் தீயது 
( இ - ள் ) இலக்குமியானவ ளிருக்கின்ற தாழவரையுள்ளது பார்த்தால் 
அச்சத்தைக் கொடுக்கு , நுண்மையுடையது . விலங்கின் கூட்டங்கள் மயங் 
கும்படியாக நீண்ட மூங்கில்கள் நெருப்புக் கூட்டங்களைச் சிந்தப்பட்ட தீமை 
மையுடையது அந்த விந்தமலை . ( எ - று . ) அணங்கு- துன்பம் நுனி- உச்சி ( 15 ) 


செவ்வந்திப் புராணம் 


கற்பி லாதவர் கட்டழ கென்னவு 
மற்பி லாவர சாள்பதி யென்னவு 
மெற்பெலாநிறை காடிது வென்னவும் 
வெற்பை யாவருங் காண வெறுப்பரே 


( இ - ள் ) பதிவிரதா தர்மமில்லாத பெண்களுடைய மிகுந்த சௌந்தரி 
யம்போலவும் அன்பில்லாம லரசாளுகிற இராஜாவைப்போலவும் எலும்புக் 
ளாலே நிறையப்பட்ட சுடுகாட்டைப்போலவும் இராநின்ற அந்த விந்த 
மலையை எவருங் காண்பதற்கு வெறுப்படைந்து பயப்படுவார்கள் ( எ - று ) [ 16 ] 


கருவி வான்முகி லார்ப்பன கார்வரை 
பெர்ருமி வாய்விட் டிரங்குதல் போன்றது 
மருவு மாமுனிக் கஞ்சியம் மால்வரை 
யருவி தானு மழுவது 

போலுமே 
( இ - ள் ) பூலோகத்திற்குத் துணைக்காரணமாகி யாகாயத்தி லிராநின்ற 
மேகங்கள் முழங்குவன அந்தக் கரிய விந்த மலையானது அகத்திய முனிவ 
ருக்குப் பயந்து வாய்விட்டிரங்குதலை யொத்தது . அந்தப் பெரிய மலையி 
லிருந்து வருகின்ற அருவியானது பொருந்தும்படி வருகின்ற அந்தப் பெருமை 
பொருந்திய முனிவருக் கஞ்சியழுவதையொத்தது . ( எ - று . ) [ 17 ] 

நெய்கு லைத்தெனத் தேனெகிழ் கின்றன 
மெய்கு லைத்த வெயர்த்துளி போன்றன 
மைகுலைத்த மரங்க ளசைவன 

கைகு லைப்பன போன்றன கார்வரை 
( இ - ள் ) நெய் விழுது உருகியோடுவதுபோல மலைத்தேனானது ஒழுகு 
கின்றன . அது அம்மலையின் சரீரம் நடுங்கி வெயர்த்து அவ்வெயர்வையி 
னுடைய நீர்த்துளிகள் சேர்ந்தொழுகுவது போலிருந்தன . மேக மண்டலத் 
தைக் குலைத் துயர்ந்திராநின்ற மரங்களசைவன அந்தக் கரிய மலையானது 
அகத்தியருக்குப் பயந்து கைகளை யசைத்து நெரிப்பது போலிருந்தது ( எ - று .) 

வண்ண வெற்பின் மலர்சொரி யுங்கணி 
நண்ணு தேற லொழுக்க நனைந்திட 
லெண் ணு மிந்திரன் வச்சிர மெற்றிய 

புண்ணி லெண்ணெய் பொழிவன போலுமே 
( இ - ள் ) அழகிய அந்த விந்தமலையினிடத்தே மலர்களைச் சொரிகின்ற 
வேங்கைமரத்திலுள்ள தேனும் கனிகளிற்பொருந்திய தேலும் ஒழுக்கெடுத்து 


அகத்தியச் சருக்கம் 

4 
நனைந்திடல் எண்ணுகின்ற விந்திரனுடைய வஜ்ஜிராயுதத்தினாலே முன்னா 
ளில் மலைகளின் இறகையரிந்த புண்ணிலெண்ணையைப் பொழிவன போலீ 
ருந்தது . ( எ - று .) 

[ 19 ] 
ஷ வேறு . 


உருமின நிறைதலி னுரக மாமணி 
சொரிதலி னலகைவாய் விளக்குத் தோன்றலின் 
மருவிய விரவெரி மரங்களிற்செறிந் 

திரவெனும் பெயருமவ் விடத்தி னில்லையே 
( இ - ள் ) மேகத்திற் றோன்றிய மின்னுடனே இடியின் கூட்டங்கள் 
நிறைதலிலுைம் பாம்புகள் பெருமை பொருந்திய மணிகளைச் சொரிதலினா 
லும் கொள்ளிவாயலகையினுடைய விளக்குத் தோன்றலினானும் பொருந்திய 
சோதி விருட்சங்கள் நெருங்கியிருத்தலினாலும் இராத்திரி என்கிற பெயர் 
அந்த விந்தமலையினிடத்தில்லை . ( எ - று . ) 

[ 20 ] 


மலையது நெடுமுழை மருங்கெ லாஞ்சிறு 
புலிகளுஞ் சீயமும் புயங்க ராசியுங் 
கலைகளுங் கயங்களுந் துயிலுங் காலையி 

லுலகினை யுண்டவ னுதரம் போலுமே 
( இ - ள் ) அந்த விந்தமலையினுடைய நீண்டிராநின்ற குகைகளின் பக்கங் 
களெல்லாஞ் சிறிய புலிகளுஞ் , சிங்கங்களும் , பாம்புகளின் கூட்டங்களும் , 
யானைகளும் நித்திரை செய்யுங்காலத்தி லுலகத்தையுண்ட விஷ்ணுவினுடைய 
வயிற்றையொத்திருந்தது . ( எ - று ) 

[ 21 ] 


நிறைதரு வேங்கையு நெடிய சந்தமு 
மறுவற நிறைந்திரு மருங்குந் தோன்றுதல் 
குருமுனி வருமெனக் குவடு முன்புபோற் 

சிறைகளை விரித்தெழுஞ் செய்கை மானுமே 
( இ - ள் ) நிறைந் திராநின்ற வேங்கை விருட்சங்களும் நீண்டிருக்கின்ற 
சந்தன மரங்களும் குற்றமற நிறைந்து அம்மலையினுடைய இரண்டு பாரிசமுந் 
தோன்றுதல் அகத்திய முனிவர் வருவாரென் றஞ்சி அந்த விந்த மலையானது 
முன்புள்ளது போலச் சிறைகளை விரித்தெழுகின்ற செய்கையை யொத்திருந் 
த்து . ( எ - று .) 

[ 22 ] 
புயற்றிகழ் வரைநடு முழையிற் பொங்கிய 
வெயிற்றா வுமிழ்மணி யிருளை நீக்குத் 


46 


செவ்வந்திப் புராணம் 


லுயர்ச்சியின் மடங்குமென் றுருகு மோங்கலின் 

வயிற்றிடை கொளுத்திய வன்னி போலுமே 
( இ - ள் ) மேகங்களாலே விளங்காநின்ற அந்த விந்தமலையின் நடுவி 
லுள்ள குகையிலே மிகுந்த பல்லுகளையுடைய பாம்புகள் உமிழப்பட்ட மணி 
களானவை யிருளை நீக்கும்படி விளங்குதல் அகத்திய முனிவர் வருகின்றதினா 
லே யிப்பொழுது நமது உயர்ச்சியடங்கிப் போய்விடுமென்று மனமுருகுகின்ற 
அந்த மலையினுடைய வயிற்றிலே கொளுத்தப்பட்ட நெருப்பைப் போலி 
ருந்தது ( எ - று ) 

[ 23 ] 
சித்திரப் பெருங்கழை திறந்து கண்களி 
னித்தல மணிகளை நெடிது வீசுதன் 
மெய்த்தமி ழகத்தியன் மேவு றாவகை 

கைத்தல மெடுத்தெறி கற்கள் போலுமே 
( 

( இ - ள் ) அழகு பொருந்தி யிருக்கின்ற பெரிதான மூங்கில்கள் வெடித் 
துக் கணுக்களினாலே முத்துக்களை நெடுந்தூரம் வீசுதல் மெய்மையாகிய தமி 
ழையுடைய அகத்திய முனிவர் தன்னிடத்தில் வராதபடிக்குக் கைகளாலே 
கல்லுகளையெடுத்து அம்மலையானது எறிகின்றதைப் போலுமிருந்தது . [ 24 ] 

விஞ்சிய சிகரியின் முடியின் வெள்ளிய 
மஞ்சினந் தவழுதல் குதிக்க மாமுனி 
யஞ்சுவ னெனத்திரண் டமர ரானவர் 

பஞ்சினை யமைத்திடும் பண்பு போலுமே 
( இ - ள் ) மேற்பட்டோங்கிய அந்த விந்தமலையானது சிகாத்தில் வெண் 
மையான மேகங்களின் கூட்டங்கள் தவழுதல் அகத்தியமாமுனிவர் அம்மலை 
யிற் குதிக்க அஞ்சுவாரென்று தேவர்கள் கூடி யிலவம் பஞ்சைப் பரப்பிவைத் 
திருக்கின்ற தன்மைபோலுமிருந்தது எ - று 

( 25 ) 


எழுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 


அந்த மால்வரை யெந்த மால்வரை யான தோவென வையமுற் 
றிந்த மால்வரை விந்த மால்வரை யென்று மாமுனி யெண்ணியே 
தந்த மால்வரை யன்று ரித்தவர் தாளை நெஞ்சு தரித்து வெண் 
குந்த மால்வரை சூழு மவ்வரை யுச்சி மீது குதித்தனன் 

( இ - ள் ) அகத்திய மகா முனிவர் அந்தப் பெரிய மலையைப் பார்த்து 
இது எந்தப் பெரிய மலை இப்படியானதோவென்று சந்தேகமடைந்து பிறகு 
இந்தப் பெரிய மலையே விந்தமலை யென்று அந்த முனிவர் தெளிவா யெண் 
ணித் தந்தங்களையுடைய பெரிய மலைபோன்ற யானையையன்றுரித்தருளிய சிவ 


அகத்தியச் சருக்கம் 


பெருமானுடைய திருவடிகளை மனதிலே தியானித்து வெண்மையான 
குருந்த மரங்களும் பெரிய மூங்கில்களுஞ் சூழும்படியான அந்த விந்தமலையி 
னுச்சியின் மேலே யகத்தியர் குதித்தார் ( எ - று .) 

[ 26 ] 


ப 


ஆர மான வெயிற்றி னார்தன பார மான தழுந்தியே 
மார வேளை நிகர்த்த காதலர் மார்பின் மீது புதைந்தது 
மீர மானநி லத்தி லேமுளை யெய்தி யிட்டது மென்னவே 
பார மாமரு விப்பெருங்கிரி பாத லத்திடை புக்கதே 


( இ - ள் ) . முத்துக்களைப்போலப் பல்லுகள் விளங்காநின்ற பெண்களு 
டைய ஸ்தன பாரமானது அழுத்தி மன்மதனுக்குச் சமானமாகிய தங்கள் 
நாயகர்களின் மார்பின்மேலே யடங்கிப் புதைந்ததுபோலவும் ஈரமுள்ள 
ஏலத்திலே இருப்பு முளை வெகு லேசாயிறங்குவதுபோலவும் பாரமான 
அருவிகளையுடைய பெரிய மலையானது பூமிக்குள்ளே யழுந்திப் பாதாளத்திற் 
புகுந்தது . ( எ - று . ) 

[ 27 ] 


அந்த கந்த னிளைப்பி னோடெழு பாத லத்தி னழுந்தியும் 
பன்ன கந்த னிளைப்பொழிப்பது போல நின்றது பார்சுமந் 
தின்ன லுற்றவவ் விந்த மால்வரை யொன்று கூறிடு மெந்தையே 
யென்ன குற்றமு னக்கி ழைத்தன னென்ன தீமை யிழைத்தனன் 


( இ - ள் ) அந்த விந்தமலையானது அகத்தியமகாமுனிவருடைய பாதத்தி 
னாலே மீதிக்கப்பட்ட இளைப்புடனே யாறுலோகங்களையுங்கடந்து அப்பால் 
ஏழாவதான பாதாளத்திலழுந்தியும் பூமியைத் தாங்குகின்ற ஆதிசேடனுடைய 
இளைப்பையொழித்துப் பூமியைச் சுமந்து நிற்பது போலுயர்ந்து நின்று அந்த 
அகத்திய முனிவரைப் பார்த்துத் துன்பத்தையடைந்த அந்த விந்தமலையா 
னது எனது பிதாவேயுமக்கு நானென்ன குற்றஞ் செய்தேனென்ன தீமை 
செய்தேனென்று கூறிற்று . ( எ - று ) 

[ 28 ] 
நினைசெய் வில்வலன் றம்பி யானவன் வேலை வாரியும் யானலன் 
முனிவு செய்திடு நகுடன் யானலன் முனிவ தேதெனை முனிவனே 
யனக னேயினி யான்வ ளர்ந்திடு காலம் யாதென வருள் செய்வான் 

மேருவின் மீள யான்வரு கால நீவளர் காலமே 
.( இ - ள் ) மாசில்லாத மகாமுனிவரே , உமக்குத் தீவினைகளைச் செய்த 
வில்வலன் றம்பியானல்ல , சமுத்திரமும் யானல்ல , கோபத்தைச் செய்த நகுட 
லுங் யானல்ல , ஆதலால் என்னைக் கோபஞ்செய்த காரணம் வாது , யினி 
யான் வளர்ந்திருக்குங்காலம் யாதென்று இம்மலை கேட்கப் , பொன்மயமான 


28 

செவ்வந்திப் புராணம் 
மேருவினிடத்து யான் மீளவருங்காலத்திலே நீ வளர்கின்ற காலமாகுமென்று 
அகத்தியமகாமுனிவர் விந்தகிரிக்கு அருளிச் செய்தார் . ( எ - று ) [ 29 ] 
என்று மாமுனி சென்ற போதெதிர் திரிசி ராமலை யிணையதாங் 
குன்று மேற்றிசை யொன்று நின்றது கண்டு நெஞ்சு கொதித்தெழுந் 
தின்று நாமிது வென்று போதுவ மென்று தாளி லடக்கினா 
னன்றி ராவணன் பாத லத்தி னடங்கு மாறென லானதே 

( இ - ள் ) இப்படியென்று அகத்தியமாமுனிவர் விந்தகிரிக்கு அருளிச் 
செய்து தெற்குத் திசை நோக்கிச் சென்றபோது அவருக்கெதிரே திரிசிரா 
மலைகொப்பாகவொரு மலையானது மேற்குத் திசையிலே நின்றதைக்கண்டு 
மனதிற் கோபமுண்டாகி யெழுந்து இன்றைக்கு நாமிந்த மலையையும் பூமி 
யிலேயடக்கி வெற்றிகொண்டு போவோமென்று தமது பாதங்களினாலே பூமி 
யிற் புதைந்து போகும்படி யடக்கினார் . அக்காலத்திலே சிவபெருமானுடைய 
திருவடிப் பெருவிரலினாலே இராவணனானவன் பாதாளத்திலடங்கிய விதத் 
தைப்போலந்த மலையுமடங்கிற்று . ( எ - று ) 

[ 30 ] 
வட்ட மாகிய நேரி மாமலை பாத லத்தின் மறைந்தபின் 
றுட்ட ராமவர் சென்ற பின்பு துலங்கு மேலவ ரென்னவுங் 
கொட்ட மார்கலி போன பின்பு கொழிக்கு நல்லற மென்னவு 
மட்டு வார்குழல் பாக னார் திரு மலைவி ளங்கி வளர்ந்ததே 

( இ - ள் ) வட்டமாயிராநின்ற அந்த நேரிமாமலையானது பாதாளத்திலே 
மறைந்தபின்பு துஷ்டராயுள்ளவர்களிறந்தபிறகு விளங்காநின்ற மேலோர்க 
ளைப்போலவும் , துன்பத்தைச் செய்கின்ற பாவமானது போனதின் பின்பு 
செழிக்கும்படியான நல்ல புண்ணியத்தைப்போலவும் , மட்டுவார் குழற்பிராட் 
டியாரை யிடது பாகத்தில் வைத்தருளிய சிவபெருமானார் எழுந்தருளியிருக் 
கின்ற அழகிய மலையானது விளங்கி வளர்ந்தது . ( எ - று ) 

[ 81 ] 
கலிவிருத்தம் . 
விண்ணவர் பரவுமவ் விலங்கன் மீதிலே 
வண்ணமென் கவரிமா மகிழ்ந்து லாவுதல் 
புண்ணிய வரையா மகளிர் புஞ்சமா 

பெண்ணருந் திருவல கிடுதல் போலுமே 
( இ - ள் ) தேவர்களாலே வணங்கப்படுகின்ற திரிசிராமலையின் மேலே அழகிய 
மிருதுவான கவரிமான் மிருகங்களானவை மகிழ்ச்சியுடனே சஞ்சரித்தல் புண் 
ணியம் பொருந்தியவரை யரமகளிர்கள் , திரட்சியாயனவற்ற திருவலகிடுதல் 
போலுமிருந்தன . ( எ - று ) புஞ்சம் - திரட்சி, திருவலகிடுதல் - குப்பையில் 
ஒபாமற் சத்தஞ் செய்தல் , 

[ 32 ] 


அகத்தியச் சருக்கம் 


49 


நீலவட் டச்சிறை விரித்து நீண்மயி 
லோலவட் டப்புய லுவந்து லாவுதன் 
மாலைவட் டத்தன வரைய ரம்பைய 
ராலவட் டங்கள் கொண் டணை தல் போலுமே 


( இ - ள் ) நீலநிறமுள்ள வட்டமாகிய சிறையை விரித்துப் பெரிய மயில் 
கள் வோலமென்னு முழக்கத்துடனே வட்டமிட்டு ஆகாயத்திலெழாநின்ற 
மேகங்களைக்கண்டு மகிழ்ந்து சஞ்சரித்தல் , இரத்நமாலையையணிந்தவட்டமான 
தனங்களையுடைய வரை யரமகளிர் , ஆலவட்டங்களைக்கொண்டு பொருந்தியது 
போலுமிருந்தன அம்மலையில் . ( எ - று ) 

[ 38 ] 


தோமறு சுரும்பினங் குடையத் தூளெழுந் 
தாமரை யலர்சுனைத் தடத்திற் றோன்று தன் 
மாமைகொ ணீரர மகளிர் பற்றிய 
காமரு தூமமென் கலசம் போலுமே 


( இ - ள் ) குற்றமில்லாத வண்டுகளின் கூட்டங்கள் , மலர்களைக் 

குடை 
நயினாலுண்டாகுந் தூள்களெழுகின்ற தாமரை மலர்கள் சுனைத் தடத் 
திலே தோன்றுதல் , அழகுபொருந்திய நீராமகளிரால் பிடிக்கப்பட்ட 
ஆசையையுடைய மிருதுவான தூம கலசங்கள் போலுமிருந்தன . ( எ - று ) 
தூ மகலசமென்பது வாசனைப்புகையுள்ள கலயம் . 

[ 34 ] 


ஷை வேறு 


சென்று கானவ ரிட்ட தினைகளும் 
துன்று நீள்கழை தூவிய முத்தமு 
முன்றி லைவன ராசிமு கிழ்த்ததுங் 
குன்றின் மேலெழு குன்றென வானவே 

( இ - ள் ) புனத்திற்சென்று வேடர்களாலே விதைக்கப்பட்ட தினைக் 
ளும் , நெருங்கி நீண்டிராநின்ற மூங்கில்களாலே தூவப்பட்ட முத்துக்களும் , 
குறவருடைய முற்றத்தில் மலைநெல்லுகள் கூட்டங்களாயிருந்கிற குவியல்க 
ளும் கூடி மலையின் மேலெழுந்த மலையைப் போலாயின அத்திரிசிராமலையில் 
( எ - று ) 

[35 ] 
வண்டு சூழ மணிச்சிறு பாறையில் 
விண்ட கொங்கலர் மென்கனி வீழ்தலிற் 
கொண்டன் மின்னனை யார்குழற் கொண்டையின் 
மண்டு செம்பொன் மணியணி மானுமே 


மலர் . 


செவ்வந்திப் புராணம் 
( இ - ள் ) வண்டுகள் சூழும்படியாகச் சிறிய மாணிக்க இரத்தப்பாறை 
யிலே மலர்ந்த கோங்கமப் பூக்களும் மெல்லிய கனிகளும் வீழ்ந்திருத்தல் ,, 
மேகத்திற்றோன்றிய மின்னைபொத்த மாதர்களுடைய கூந்தலென்றுக்கொண் 
டையினிடத்திலே நெருங்கிய செம்பொன்னாற் செய்து மணிகள் பதித்த ஆப 
ரணத்தையொத்திருந்தது . ( எ - று ) 

[ 36 ] 
க்ஷவேறு , 
மரகதப் பாறைமேல் வயங்கு மாசுணஞ் 
சொரிதரு பலமணி சுடரை வீசுதல் 
புரையறு பாசடை பொதிந்த பொய்கையி 
லரியுண மலர்ந்த செவ் வாம்பல் போலுமே 

( இ - ள் ) மரகதவிரத்தப் பாறையின் மேல் விளங்காநின்ற நாகங்கள் 
சொரியப்பட்ட பலமணிகள் பிரகாசத்தை வீசுதல் , குற்றமில்லாத பசிய இலை 
கள் நிறைந்த பொய்கையில் , வண்டுகள் உண்ணும்படி மலர்ந்த செவ்வாம்பலைப் 
போலிருந்தன . ( எ - று ) மரகதப்பாறையைப்போலப் பாசடைப்பொய்கை, 
அப்பாறைமேல் விளங்கிய நாகரத்தப் பிரகாசத்தைப்போலச் செவ்வாம்பன் 

[ 37 [ 
அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருந்தம் . 
வடத்திலே துயிலுமவன்காணாத சிராமலையை வலங்கொண் டேத்திக் 
குடத்திலே வந்தமுனி தடத்திலே மூழ்கியிறை கோயின் மேவி 
யிடத்திலே யுறையுமுமை யவள் பூசை யிறைபூசை யியற்றி யேத்த 
நடத்திலே மகிழ்ந்த பிரான் முனிக்கெதிரே விடையின்மிசை நண்ணி னானே 

( இ - ள் ) ஆலிலையிலே நித்திரை செய்கின்ற விஷ்ணுவினாலே காணப் 
படாத , திரிசிராமலையைப் பிரதட்சணம் வந்து துதி செய்து குடத்திலே தோன் 
றிய அகத்தியமகாமுனிவர் சிவதடத்திலே முழுகிச் சிவபெருமானெழுந்தருளி 
யிருக்கின்ற ஆலயத்தையடைந்து இடப்பாகத்திலே வசித்திராநின்ற உமா 
தேவியாகிய மட்டுவார்குழலம்மையும் பூசித்து இறைவனாகிய சிராமலை நாத 
ரையும் பூசை செய்து தோத்திரஞ்செய்ய நடனத்திலே மகிழ்ந்த சிகபெரு 
மான் அந்த முனிவருக்கெதிரே யிடபத்தின் 

மேலெழுந்தருளி வந்தார் . ( எ - று ) 
இடபமிசை வந்தவனைக் கும்பமிசை வந்தமுனி யிறைஞ்சி யேத்தி 
யடிபாவி நெடுமீனக் கொடியானை யெரித்தவிழி யானே போற்றி 
மடலவிழுங் கரியகுழல் கன்னியொரு பாலிருக்கு மணியே போற்றி 
பொடியணியும் திருத்தோளிற் சிங்கவரி புனைந்தபரம் பொருளே போற்றி . 

( இ - ள் ) இடபதேவரின்மேலெழுந்தருளி வந்த சிராமலைகாதணக் குடத் 
நிற் பிறந்துவந்த அகத்திய மகாமுனிவர் வணங்கி யேத்தித் திருவடிகளிலே 
ம மஸ்கரித்து நீண்டிராநின்ற மீனக் கொடியையுடைய மன்மதணையெரித்த 


அகத்தியச் சுருக்கம் 

51 
விழியையுடையவனே வந்தனம் , இதழ்கள் விரிந்த மலர்களையணிந்த கரு 
மையான கூந்தலையுடைய உமாதேவியார் ஒருபக்கத்திலிருக்கின்ற மாணிக்க 
மணியே வந்தனம் . திருநீறணிகின்ற அழகிய தோளிலே சிங்கத்தோலை 
யணிர் தருளிய பரம்பொருளே வந்தனம் . ( ஏ.ஐ.) 

[ 39 ) 


யென்னவு 


கவிதிலைத் துறை 
நீல கந்தரா போற்றியென் றிறைஞ்சினா னிமலன் 
சால நாம்வரந் தருகுவோ முரையெனத் தவத்தோ 
னால மர்ந்தநீ தோன்றிய தொன்றுமே யமையும் 
பாலி னுண்டபேர் வேறுமோ ருணவினைப் பாரார் . 

( இ - ள் ) நீல நிறமான கண்டத்தையுடையவரே வந்தனமென்றகத்திய 
முனிவர் வணங்கினார் . அதற்கு நிமலனாகிய சிராமலைநாதர் மகிழ்ந்து மிகுதி 
யாக நாம் வரத்தைத் சருகுவோஞ் சொல்வாயென் றருளிச் செய்ய அம்முனி 
வர் வடவாலவிருட்சத்தமர்ந்தருளிய நீர் பிரசன்னமாகத் தோன்றிய தொன் 
றுமே போதும் . காமதேனுவின் பாலை யுண்டபேர் மற்றொருண்டியைப் 
பாராரென் றகத்தியர் சொன்னார் . ( எ - று . ) 

[ 40 ] 
இத்தலத்தினி லனுதின மிடைவிடா திருந்து 
பத்தி யிற்புரி பூசையின் பலத்தினைப் பலிப்பா 
யெத்த லத்திலே யிருந்தவ ருனைநினைத் திடினு 
முத்த ராம்வர முதவுவா 

னவு மொழிந்தான் .. 
( இ - ள் ) திரிசிராமலை யென்கிற இந்தத் தலத்திலே யெப்பொழுது 
மிடைவிடாமலிருந்து பத்தியினாலே செய்கின்ற பூசையினுடைய பலத்தை 
யனுக்கிரகிப்பீர் எந்தத் தலத்திலேயாவது இருந்தவர்கள் உம்மை நினை தாலு 
பவர்கள் முத்தர்களாகும் வாத்தையு முதவவேண்டுமென்று அகத்திய மகா 
முனிவர் மொழிந்தார் . ( எ - று . ) 

[ 41 ] 
வாமி யாவையு மப்படி யருளியே மறைந்தான் 
பிரம் 

ஊரண னறிவுறா தொரு தழற் பிழம்பாம் 
பரம காரணன் மறைதலு மலைவலம் பண்ணி 
யான தாணையாற் பொதியமால் வரைமிசை யமர்ந்தான் 

( இ - ன் ) வாங்களெல்லாவற்றையு மந்தப்படி யருளிச்செய்து பிரமதேவ 
னாலும் நாரணனாலும் அறியப்படமாலொப்பற்ற அக்கினி மலையாகிய 
ரான சிவபெருமானார் அந்தர்க்கதமாகி மறைந்தார் . அப்படி மறைந் சவுடனே 
திரிசிராமலையைப் பிரதட்சணஞ்செய்து சிவபெருமானுடைய கட்டளைப்பிர 
தாரம் பெருமை பொருந்திய பொதியமலையின்மே லகத்தியமாமுனிவ ரமர்ந் 
திருந்தார் . ( எ - று .)) 

[ 42 ] 


1 


காரண 


52 


செவ்வந்திப் புராணம் 


. 


ஒரும ஆலத்தலை யிறங்கி மற்றொருமலை யுடையப் 
பொருது மற்றொரு மலைதனை வணங்கிநீள் பொதிய 
மருமலைத்தலை யமர்ந்திடுஞ் செயலெலாம் வகுத்தாம் 
பொரும லைச்சிற கரிந்தவன் கதையினைப் புகல்வாம் . 

( இ - ள் ) ஒருமலையாகிய விந்தகிரியினுடைய தலையிலே யிறங்கியதைப் 
பூமியினுள்ளே யடங்கும்படி புதைத்து மற்றொன்றாகிய நேரிமலையினுருவ 
முடையும்படி வெற்றி கொண்டு மற்றொரு மலையாகிய திரிசிரா மலையை 
வணங்கி உயர்ந்திராநின்ற சந்தன மரங்களின் வாசனை பொருந்திய பொதிய 
மலையினிடத்தே யகத்திய மகாமுனிவர் அமர்ந்திருந்திடும் வரலாறுகளையெல் 
லாம் முனிவர்களே வகுத்துச் சொன்னோம் இனிப் பொருந்திய மலைகளின் 
சிறகையரிந்த இந்திரனுடைய கதையையுஞ் சொல்லுவோமென்று கௌதம 
முனிவர் கூறினார் . ( எ.று ) 

[ 43 ] 


அகத்தியர் சருக்கம் , 

முற்றிற்று . 
ஆகச் சருக்கம் 3 - க்கு திருவிருத்தம் 153 . 


உ 


நான்காவது 


இந்திரச் சருக்கம் . 


கலிநிலைத்துறை 


முன்னர் நாளிலே யுளனொரு தானவர் முதல்வ 
னன்ன வன்பெயர் நினைக்கினு முலகெலா மழியுஞ் 
சின்ன பின்னமாய்ப் பொடிபடு மவன் பெயர் செம்பன் 
பொன்ன கந்தனைத் திருப்புவன் கதையினாற் புடைத்து 

முன்னாளிலே தானவர்களுக்கெல்லாம் அரசனாயொருவனுண் 
டாயிருந்தான் . அப்பேர்ப் பட்டவனுடைய பெயரை நினைத்தாலு முலகங்க 
னெல்லாமழிந்து சின்ன பின்னமாகிப் பொடி பட்டுப்போகும் . அவன் செம்ப 
னென்றும் பெயருடையவன் . மகாமேருவைக் கதையினாலே யடித்துத் திருப் 
பும்படியான வலியுள்ளன் ( எ - று ) 

[ 1 ] 


இந்திரச் சருக்கம் . 


நத 


ஏழு வாரியுங் கடப்பனேழ் தலத்தையு மெடுப்ப 
னேழு பாதலங் களிலுமுட் புகுதுவ னிரவி 
யேழு மாவணி யிரதமேற் றிரிகுவ னெங்கு 
மேழு நாகமு மேழுமே கங்களு மெடுப்பன் . 

( இ - ள் ) சப்த சமுத்திரத்தையுங் கடக்கப்பட்டவன் . சப்த லோகங் 
களையுமெடுக்கப்பட்ட என் . பாதாளலோக மேழினுள்ளும் புகுதப்பட்டவன் 
சூரி பனுடைய கேழு குதிரைகள் பூண்ட வழயெ விரதத்தின் மேலேறி யெங் 
குந்திரியப்பட்டவன் . எழு மலைகளையு மேழுமேகங்களையு மெடுக்கப்பட்ட 
வன் . அந்தச் செம்பனென்றுந் தானவ அரசன் ( எ - று ) 

[ 2 ] 
வாயு வானவன் விழியிலே வருணனை வகுப்பன் 
றேயு வானனந் தன்னிலே பவனனைச் செறிப்ப 
னாயி ரங்கணான் மனத்திலே கனலினை யடைப்பன் 
பாயு மூவிலைச் சூலமென் மறலியைப் பதிப்பன் 


( இ - ள் ) வாயுவினுடைய கண்களிலே வருணனை வகுக்கப்பட்டவன் 
அக்கினியினுடைய முகத்திலே காற்றினை நெருங்கி யிருக்கும்படி செய்வான் . 
தெய்வேந்திரனு . டய மனத்திலே நெருப்பையடைத்து வைப்பான் . பாயும் 
படியான மூன்றிலை போன்ற சூலத்தின் மேலே கூற்றுவனைப் பதிந்திருக்கும் 
படி செய்வான் ( எ - று ) 

[ 3 ] 


ஈம வங்கியி னிணத்திணை நறுநெயா விறைத்துத் 
தாம மானிடர் குடர்களைத் தருப்பையாச் சமைத்து 
நாம வென்பினை யிந்தனத் தொகையதா நாட்டி 
யேர்ம வேள்விமுன் மடைந்தையர் தமைவரைந் துவப்பன் 

( இ - ள் ) சுடுகாட்டிலுள்ள நெருப்பினாலே வேகப்பட்ட பிணங்களினு 
டைய நிணத்தை நல்ல நெய்யாகவோ மாக்கினியிலே ஆகுதியாயிறைத்து 
மாலைகளணிந்திரா என்ற மானிடர்களுடைய குடல்களைத் தருப்பையாக 
அமைத்து அச்சமுள்ள வெலும்பை விறகுகளின் கூட்டங்களாக நாட்டியோம 
குண்டத்தையுடைய வேள்வியின் முன்னே மாதர்களை விவாகஞ்செய்து மகிழ் 
வான் ( எ - று ) 

[ 4 ] 


வெருவி லங்கவன் வேட்டையில் வதைத்திடும் விலங்கைப் 
பொருவி றேவர்தம் முடிமிசை யெடுப்பது பொருந்தா 
னிருடி மார்கண்மேற் சுமத்துவ னேதினா லென்னின் 
மருவு மங்கவர் சடிலமே சுமடதாம் வழக்கால் .. 


4 

செல்வந்திப் பானம் 
( இ - ள் ) அச்சமில்லாத இந்தச் செம்புனென்றுந் தானவர்களுடைய 
அரசன் வேட்டையிலே வதைக்கப்படும் விலங்குகளை யொப்பில்லாத தேவர் 
களுடைய முடிகளின்மேலே யெடுப்பதற்குப் பொருந்தாமல் இருடிகளுடைய 
தலையின்மேலே சுமையா யெடுக்கும்படி சுமத்துவமேதினாலென்றால் பொரு 
ந்திய அவர்கள் சடையே சும்மாடாகின்ற வழக்கினால் ( எ - று ) 

[ 5 ] 
செம்ப னென்பவன் கொடுமையை யிமையவர் திரண்டு 
கும்ப மால்வரை யிந்திரன் றன்னொடு கூற 
வம்ப ராமலர்த் தருநிழற் பொருந்திய மகவா 
னம்பு ராசியிற் றுயில்பவற் கவையெலா மறைந்தான் 

( இ - ள் ) அப்பேர்ப்பட்ட செம்பனென்பவனுடைய கொடுமையான 
செய்கையைத் தேவர்கள் கூடி மஸ்தகம்பொருந்திய பெரிய மலைபோன்ற ஐரா 
வதமென்னும் வெள்ளை யாளையையுடைய இந்திரனோடு சொல்ல வாசனை 
நீங்காத மலர்களையுடைய கற்பகத் தருவினிழலிற் பொருந்திய அந்த இந்திர 
னானவன் பாற்கடலிவை நித்திகை செய்கின்ற விஷ்ணுவினிடத்திலவைக் 
ளெல்லாஞ் சொன்னான் ( எ - று ) 

[ 6 ] 
இந்த வாசகங் கேட்டலு நெடியவ னிசைப்பான் 
சிந்தி யாது செல் படைத்துணை யாகயாஞ் செல்வா 
மூந்தி யேகென வுரைத்தனன் புகர்ப்புழை முகத்துத் 
தந்தி வாகனத் தேறினான் சதமகன் சமர்க்கு 

( இ - ள் ) இந்திரன் சொல்லிய இந்த வார்த்தையைக் கேட்டளவில் 
சிந்தியாமற்படிக்கு நீபோ உனக்குப் படைத்துணையாக நான் வருகிறோம் 
முன்னே யேகென்று அந்த இந்திரனுக்கு நாரணன் சொன்னான் . புள்ளிகளுக் 
துவாழும் பொருந்திய முகத்தையுடைய யானையின் ( வாகனத்தின் பேரி 
லிந்திரனேறினான் சண்டைக்காக எ - று 

[ 7 ] 
போதகாதிக ளுடவ னெழுந்தனன் பொருதற் 
கோதி னாவன் வாவெலா மவுணனுக் கொற்றர். 
தீது காலமே யிவர்க்கெனக் கனன்று கண் சிவந்து 
யாது தானவர் தானவர் கணத்தொடு மெழுந்தான் 

( இ - ள் ) யானைகள் முதலிய சேனைகளுடனே யிந்திரன் போர் செய்கிற 
தற்கு எழுந்தனன்று அவன் வரவையியல்லாம் செம்பனென்கிற அவுண 
னுக்கு வொற்றர் சொன்னார்கள் . அதைக் கேட்டுத் தீதாதிய காலமேயிர்தத் 
தேவர்களுக்கென்று கோபித்துக் கண் வெர் 

ந்து அத்தேவர்கள் நமக்கெவ்வள 
வென்று லேசாயெண்ணி தானவர் கூட்டங்களோஞ் சண்டைக்கெழுத்தான் 

[ 8 ] 


முந்தாச் சருக்கம் 


குந்த மூவிலைச் சூலம்கா டோமாங் குனியில் 
பந்தி யாகவே நடந்தன் தொடர்ந்தன பரித்தேர் 
தந்தி யாதிக் ணெருங்கின பதாகையின் சால 
நந்து காகள முரசுவான் முழவிவை நான்ற . 

( இ - ள் ) கைவேலும் மூன்றிலைபோன்ற சூலாயுதமும் , வாளாயுதமும் 
தோமாமும் , வளைக்கப்பட்ட வில்லும் ஆகிய இலைகளுடன் சேன்கள் வரி 
சையாகவே நடந்தன . குதிரைகள் கட்டிய தேர்களும் தொடர்ந்தின்: பானைகள் 
முதலிய படைகளும் நெருங்கின . கொடிகளின் கூட்டங்களுஞ் சங்கங்களும் 
காகளமும் முரசும் , பெரிய பேரிகையுமாகிய இந்த வாத்தியங்க்கிளல்லாம் 
கோஷித்தன ( எ - று ) 

[ 9 ] 
கடலி நண்டுபோ லிருவர்தம் படைகளுங் கலந்த 
புடவி நீடுயிர்ப் பொழுதுக ளெனத்துகள் பொலிந்த 
வடலை யாயின யுலகமற் றமாரு மங்கைப் 
படையெ லாமிழந் தேகினா ரிந்திரன் பார்த்தான் . 
( இ - ள் ) இரண்டு கடலைப்போல் அவ்விருவர்களுடைய சேனைகளுங் கல 
சண்டை செய்தன . அப்பொழுது பூமியும திலுள்ள பெரியவுயிர்களும் 
புழுதியைப் போலக் குற்றம் பொருந்தி விளங்கின . உலகங்களுஞ் சாம்பலா 
யின . தேவர்களும் அழகிய கையிலுள்ள ஆயுதங்களெல்லர் மிழந்து போனார் 
கள் . அதை இந்திரனானவன் பார்த்தான் ( எ - று ) 

[ 10 ] 


வான வர்க்கிறை வச்சிர மாகிய மலையைத் 
தான வக்கட லளறுபட் டலைவுறச் சலித்தா 
னான வக்கடல் கொடுத்தது நிணப்பெய ரமிர்தஞ் 
சேன மற்றுள வலகையா மிமையவர் தெவிட்ட . 

( இ - ள் ) தேவர்களுக் இறைவனாகிய இந்திரனானவன் வச்சிராயுதமாகிய 
மலையைக் கொண்டு தானவர்களாகிய கடலைச் சேறுபட்டலையும்படியாகக் 
கடைந்தான் . அப்படியான வர்தக்கடலானது நிணமென்னும் பெயரையு 
டைய வமிர்தத்தைப் பருந்துகளும் மற்றுள்ள பசாசுகளுமாகியதேவர்கள் தெவி 
ட்டியுண்ணும்படியாகக் கொடுத்தது ( எ- று ) 

[ 11 ] 
செம்ப னென்பவ னும்பர்கோன் காதறெதிர் திரும்பிக் 
கம்ப மால்களிற் நுச்சிமேற் புடைத்தினன் கதையா 
லம்பு ராசிநேர் கருநிறத் தவுணன்மே லாக 
வம்பர் நாயக னழுத்தினான் வச்ரோ யுதமே , 


. 


4 


ந ) தானவரென்னுங்களை நீங்கிப் போன பின்பு தேவர்களென்றும் 
50 

செவ்வந்திப் புராணம் 
( இ - ள் ) செம்பனென்பவன் தேவேந்திரனுடைய யானையினெதிரே திரு 
ம்பிக் கம்பத்திற்பொருந்தியவந்தப் பெரியயானையினது உச்சியின் மேலே கதா 
யுதத்தினாலே அடித்தான் . கருங்கடலையொத்த கருமையான நிறத்தையு 
டைய அந்தச்செம்பனென்னுமவுணன் மேலே தெய்வேந்திரன் வச்சிராயுதத் ) 
தினாலழுத்தினான் ( எ - று ) 

( 12 
வச்சி ரத்தினைப் பறித்தெறிந் தெழுந்தெதிர் மலைந்து 
முச்சி ரத்துவே லெறிந்தன னிந்திரன் முகத்தின் 
மெய்ச்சி ரத்தினிற் கதையினாற் புடைத்தனன் விழுந்தான் 
பச்சி ரத்தமேற் பறந்தன சிவந்தன பாவை . 

( இ - ள் ) அப்படி யழுத்திய வச்சிராயுதத்தை அந்தச் செம்பனென் 
பவன் பறித்தெறிந்து எழுந்து இந்திரனெதிரே போர்செய்து முத்தலை பொரு 
ந்திய வேலாயுதத்தை இந்திரனுடைய முகத்திலெறிந்து சரிரத் திலும் தலை 
யிலுங் கதையினாலே யடித்தானிந்திரனும் விழுந்தான் . பசிய இரத்தமும் 
பூமியின் மேலே பரந்தன . அதினாலே கடலுஞ் சிவந்தன ( எ - று ) ( 13 ) 

அச்ச மாகிய விரந்திரன் றுயரெலா மகற்றிப் 
பச்சை மாயனும் படைகளும் வரங்களும் பலித்தான் 
வச்சி ராயுதன் செம்பனை வருகென மலைந்திட் 
டுச்சி வேற்றப் பறித்து வெம் பகையெலா மொழித்தான் . 

( இ - ள் ) அப்படி யச்சத்தை யடைந்தவனாகிய விந்திரனுடைய துயாங் 
களை யெல்லாம் பச்சை நிறத்தையுடைய விஷ்ணுவும் வந்து நீக்கி ஆயுதங் 
களும் வாங்களும் பலிக்கும்படி கொடுத்தார் . அவைகளைப் பெற்றுக்கொண்டு 
வச்சிராயுதத்தையுடைய விந்திரன் செம்பனென்றுந் தானவ வேந்தனை வரும் 
படியழைத்துப் போர் செய்து அவனுடைய உச்சியின் வேர் அறும்படிபறித்து 
வெவ்விதாகிய பகைகளெல்லா மொழித்தான் ( எ - று ) 

[ 14 ] 
கலிவிருத்தம் 
தானவ ரெனுங்களை தவிர்ந்து போனபின் 
வானவ ரெனும் பயிர் வளர்ச்சி யாகிய 
ஆனமி விந்திரற் குள்ள மீதிலே 

ஞானம்வந் ததுமுதற் பழிக்கு நாணியே . 
பயிர் வளர்ந்தோங்கியது . " குற்றமில்லாத இந்திரனுக்கு மனதிலே செம்ப 


y 


1 


இந்திரச் சருக்கம் 
னைக்கொன்ற முதன்மையான பழிக்குகாணி ஞானமானது வந்து , பொருக் 
தியது ( எ -று ) 

[ 15 ] 
வாசவ னிப்படி வருந்து நாளிலே 
தேசிகன் குறுகியோர் தெளிவு கூறுவா 
னாசமி றெக்கண கயிலை நாதனைப் 
பூசனை புரியிவை பொடிபட் டேகுமே 

( இ - ள் ) இப்படிச் செம்பனைக் கொன்ற பழிக்கு நாணி ஞானம் வந்து 
இந்திரன் வருந்துகின்றகாலத்திலே யவனுடைய ஆசாரியன் வந்து நாசமில் 
லாத தெக்கண கயிலையிலெழுந்தருளிய சிவபெருமானை வந்தித்துப் பூசனை 
யைச் செய் இவைகள் பொடிபட்டுப் போய்விடுமென்று இந்திரனுக்குத் 
தெளிவு பொருந்தும்படி சொன்னான் . ( எ - று . ) 

[ 16 ] 
அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
என்று மொழிந்தானிந்திரனு மிமையோர் குருவின் மெய்மொழியாற் 
சென்று கயிலைச் சிவதடத்திற் படிந்தா னிறையைச் சேவித்தான் 
குன்றி னிகராய் வருவினையுங் குன்றி யெனவே குன்றியதா 
லன்று தலாத் துயர்களைதல் பொன்போ லிலையென் றறிந்தனமே 

இ - ள் ) இப்படியென்று கூறிய தேவர்களின் குருவினது மெய்மை 
யாகிய சொல்லினாலே தேவேந்திரனுஞ் சென்று தெட்சண கயிலைச் சிவதடத் 
திலே முழுகியந்தத் தெட்சண கயிலைநாதனைச் சேவித்தான் மலையைப் 
போல வந்த வினையுங் குன்றுமணியைப் போலக் குறைந்தது . ஆதலால் 
அன்று முதலாகத் துன்பத்தை நீக்குதலில் பொன் போன்ற இந்தத்தலமன்றி 
வேறில்லையென்று யாம் அறிந்தோமென்று தேவர்களு மிந்திரனுங் கூறினார் . 
என்றவாறு .) 

• [ 17 ] 
கலிவிருத்தம் 


1 


துளளிய செம்பனைத் தொலைத்த வான்பழி 
தள்ளுவான் பொன்னுரைத் திட்ட தன்மையால் 
வள்ளலைத் திரிசிரா மலையிற் போற்றினான் - 
வெள்ளி வெண் கயிலையான் விடையிற் றோன்றினான் 

( இ - ள் ) அடங்காமலெழுந்து துள்ளிய செம்பனென்பவனைக் கொன்ற 
பழியை நீக்கும் பொருட்டுப் பொன்னையுரைத்து அறிந்த தன்மையைப் போல 
வள்ளலாகிய சிவபெருமானைத் திரிசிராமலையிலே வந்தித்து , இந்திரன் வணங் 
கித் துதிசெய்தான் . அப்பொழுது வெண்மையான வெள்ளிமயமுள்ள கயிலைய 


8) 


58 


செவ்வந்திப் புராணம் 


லெழுந்தருளிய சிவபெருமான் 
( என்றவாறு .) 


டபவாகனத்திலவனெதிரே தோன்றினார் . 

( 18 ) 


பொரும்பழி நீக்கினோம் வினையும் போக்கினோம் 
விரும்பிய தளித்திட விளம்பு கென்றன 
னிரங்கியிம் மலைதொழு மெவர்க்கு மக்கணத் 
தாந்தையும் பாவமு மகல வேண்டுமே 

( இ - ள் ) செம்பனென்பவனைப் போரிற் கொன்ற பழியை நீக்கினோம் . 
உன்னுடைய தீவினையையும் போக்கினோம் . நீ விரும்பப்பட்டதை நாம் 
கொடுக்கிறோம் சொல்வாயென்று சிவபெருமானருளிச்செய்தார் . அன்புட 
னிரங்கி யிம்மலையைத் தொழுகின்ற யாவர்க்கும் அந்தட்சணத்திலே துன்ப 
மும் பாவமும் நீங்கவேண்டுமென்றானிந் திரன் . ( எ - று . ) 

[ 19 ] 
கன்னியிற் பூரணை கலந்த நாளிலே 
மன்னிய சிவதட வனத்தின் மூழ்கியே 
துன்னிய துரோணவெண் மலரைச் சூட்டுவா 
ரந்நிலை சிவகதி யடைய வேண்டுமே . 

இ - ள் ) கன்னியாகிய புரட்டாசி மாதத்தில் பூரணையென்னுந் திதி 
பொருத்திய நாளிலே நிலைபெற்ற சிவதடத்தின் ஜலத்தில் முழுகி நெருங்கிய 
வெண்மை நிறமான தும்பை மலரைத் திருமேனியிற் சூட்டுகின்றவர்கள் 
அப்பொழுதே சிவகதியை அடையவேண்டுமென்று கேட்டுக்கொண்டான் . 
( என்றவாறு . ) 

இப்படி யிந்தா னியம்பியேத்தினா 
னப்படி யாகவென் றானுங் கூறினான் 
மைப்படர் கயிலைமால் வரையி னீங்கியே 
கைப்படை யிந்திரன் களிற்றிற் போயினான் 
(( இ - ள் ) இந்தப்படியாக தேவேந்திரன் கூறித் துதி செய்தான் . அப் 
படியாகக்கடவதென்று சிவபெருமானும் அருளிச்செய்தார் . பின்பு மேகங்கள் 
படாப்பட்ட பெரும்பொருந்திய தெட்சண கயிலை மலையினின்று நீங்கிக் 
கையிற் படையையுடைய விந்திரன் ஐராவதமென்னும் யானைமேலேறித் 
ஸ்குப் போயினான் . ( எ - று ) 

( 21 ) 
இத்திரச் சருக்கம் 

முற்றிற்று . 
ஆகச் சருக்கம் 4 - க்கு திருவிருத்தம் 114 . 


[ 
20 


( 


ஐந்தாவது 
தீர்த்தச் சருக்கம் . 

. 


லிவிருத்தம் 


L 


கோதம னிந்திரன் கதையைக் கூநலு 
மாதவ ரனைவரும் வணங்கி வாழ்த்தியே 
பூதர குமரியப் பொருப்பி லெய்திய 
தியாதுகொ லெனமுனி யியம்பன் மேயினான் 

( இ - ள் ) கௌதம முனிவ ரிந்திரனுடைய கதையைச் சொல்லுதலும் 
பெரிய தவத்தையுடைய முனிவர்களெல்லோரு மவரை வணங்கித் துதி 
செய்து இமயமலையின் புத்திரியான உமாதேவியார் . அந்தத் திரிசிராமலையில் 
டைந்தது யாது காரணமோவென்று கேட்கக் கௌதம முனிவர் சொல்லத் 
தொடங்கினார் . ( எ - று ) 

[ 1 ] 
முக்கணன் றனையுமை முன்னொர் நாளிலே 
மிக்கதெவ் வரையெனத் தனிவி னாவினா 
ணக்கனு மிறைவியே நடுவி னெய்திய 
தெக்கண கயிலையே சிறப்பென் றோதினான் . 

( இ - ள் ) மூன்று கண்களையுடைய சிவபெருமானை யுமாதேவியார் முன் 
னேயொரு நாளிலே மேலானது எந்த மலையென்று தனித்திருக்கும் பொழுது 
கேட்டார் சிவபெருமானும் உமையே திருக்காளத்தி மலைக்குந் திருக்கோண 
மாமலைக்கும் நடுகாயகமாயிருக்கின்ற தெக்கண கயிலை மலையே சிறப்பான 
தென்று சிவபெருமான் அருளிச்செய்தார் . ( எ - று . ) 

[ 2 ] 
அன்னவா சகஞ்சொல விரும்பிய யம்பிகை 
யென்னகா ரணமதோ விமய நீங்கியே 
புன்னைமா மலர்ப்பொடி பொதிந்து பொன்மலை 
வன்னமாந் திரிசிரா மலையை மேவினாள் . 

( இ - ள் ) அப்படிப்பட்ட வார்த்தையைச் சிவபெருமான் அருளிச்செய்ய 
அதில் விருப்பமுண்டாகி யுமாதேவியார் என்ன காரணத்தினாலோ விமய 
மலையைவிட்டு நீங்கிப் பெரிய புன்னை மலர்களின் பொடியினாலே நிறையப் 
பட்டுப் பொன்மலையின் வர்ன்னமாகிய திரிசிராமலையை அடைந்தார் (எறு ) ( 3 ) 


செவ்வந்திப்புராணம் 
விருப்பினா லவ்விடை முழுக வேண்டியே 
பொருப்பெலார் தேடினாள் பொய்கை காண்கிலா 
ளருப்புலா முலையவ ளதனை வேண்டியே 
பருப்பதா லயனிரு பாதம் போற்றினாள் 
( இ - ள் ) அப்படியடைந்த ஆசையினாலே யவ்விடத்தில் மூழ்கவேண்டி 
அந்தமலை முழுதுந்தேடித் தீர்த்தங்காணாதவராகித் தாமரை யரும்பு போன்ற 
பெருமை பொருந்திய தனங்களையுடைய வுமாதேவியார் தீர்த்தத்தை விரும்பி 
யந்த மலையையாலயமாகவுடைய ஸ்வாமியினிரண்டு பாதங்களையும் உணங்கி 
னார் . ( எ - று ) 

[ 4 ) 
வெங்கரா சலவுரி தரித்து வெண்பொடி 
யங்கரா கமதென வணிந்து வெண்மதி 
பொங்கரா முடிமிசைப் புனைந்த புங்கவா 
சங்கரா விதனிடைத் தருக தீர்த்தமே 

( இ - ள் ) வெவ்விதான யானையின் தோலைத் தரித்து வெண்மையான 
திருநீற்றைச் சரீரத்திலாசையுடனே யணிந்து வெள்ளைநிறமுள்ள . சந்திரனைப் 
பொங்கிய விஷம்பொருந்திய சர்ப்பத்தைத் தரித்த முடியின் மேலணிந்தருளிய 
புங்கவனே சங்கரனே யிவ்விடத்தில் தீர்த்தத்தை தருகவேண்டுமென்று உமா 
தேவியார் வந்தித்தார் ( எ - று ) 

[ 5 ] 


மச்சமாய்க் கமடமாய் வராக மாகிய 
வச்சுதா நந்தனுக் கரிய வண்ணலே 
விச்சையாய் நாதமாய் விந்து வாகிய 
சச்சிதா நந்தனே தருக தீர்த்தமே 

( இ - ள் ) மீனும் , ஆமையும் , பன்றியுமாகிய விஷ்ணுவுக்கு அரிதாகிய 
மேலோனே வித்தைத்த்துவமாகியும் காததத்துவமாகியும் விந்துதத்துவமாகியு 
மிராநின்ற சச்சிதானந்த மூர்த்தியே இவ்விடத்திலடியாளுக்குத் தீர்த்தத்தைத் 
தருகவேண்டுமென்று உமாதேவியார் துதித்தார் . ( எ - று ) 

[ 6 ] 
ஆதியா னவனரு வான வாணியா 
லோதுவான் கங்கைநீ ருனக்கு வேண்டிய 
தேதுகா ரணமென விறைவி மூழ்கி யான் 
போதினா லருச்சனை புரிய வென்றனள் 

( இ - ன் ) ஆதியாகிய சிவபெருமான் அரூபமான ஆகாசவாணியினால் 
உமாதேவியே யுனக்குக் கங்காஜலம் , வேண்டியது எது காரணமென்றருளிச் 


. 


தீர்த்தச் சருக்கம் 

50 
செய்ய அதற்கு அந்த இறைவியானவள் அந்தக் கங்காசலத்திலே நான் முழு 
இப் புஷ்பங்களால் சுவாமியை அர்ச்சனை செய்கிறதற்காகவென்று கூறினார் .. 
( எ - று ) 

[7 ] 
தந்தன மெனச்சொலிச் சடையிற் கங்கையை 
யந்தா மிசையினும் விடுக்க வந்ததி 
யுந்திய கடலெலா மூர்வ தாமென 
வந்தது பிரளய வனம தாகவே 


( இ - ள் ) அப்படியே தந்தோமென்றருளிச் செய்து ஜடையிலிருக்கிற 
கங்கையை - ஆகாசமார்க்கமாய் சுவாமி விடுக்க அந்த கங்காநதியானது நதிக 
ளையுடைய கடல்களையெல்லாம் - விழுங்கி மேலிட்டு வருவதைப்போலப் பிர 
ளயகாலத்தில் வருகிற ஜலமாகவே வந்தது எ - று ) 

[ 8 ] 


1 


சங்கென மிதந்தனன் சலத்திற் சந்திரன் 
வெங்கதிர் பங்கயம் போல மேவிய 
தங்குள வரையெலாங் கமட மாயின 
மங்குலுஞ் சைவல வனங்க ளானவே . 

( இ - ள் ) சந்திரனானவன் அந்தச் சலத்திலே சங்கைப்போல் மிதந்தான் . 
வெப்பமான கிரணங்களையுடைய சூரியனானவன் செந்தாமரை மலரைப்போல 
மேவினான் . பூமியிலுள்ள மலைகலெல்லாம் ஆமைகளைப்போலாயின . மேகங் 
களும் கொடிப்பாசியின் வனங்களாயின . ( எ - று ) 

[ 9 ] 
உலகெலாந் தெரிவுற வூழி காலமென் 
றலகிலா வுயிர்களு நடுங்க வாயிரந் 
தலையரா வசைவுறத் தறுகட் டீவிழிக் 
குலமதா சலம் விழ வதுகு தித்ததே . 

இ - ள் ) உலகங்களெல்லாந் தெரியும்படியா யுகாந்த காலம் வந்துவிட்ட 
தென்று அளவில்லாத வுயிர்களும் நடுங்கும்படியாகவும் ஆயிரந்தலைகளுள்ள 
வாதிசேடன் அசையும்படியாகவும் அஞ்சாமையும் தீயையொந்த கண்களையு 
முடைய அஷ்டதிக்கிலுமுள்ள மதயானைகள் விழும்படியாகவும் அந்தக் கங்கா 
சதி பூமியிற் குதித்தது . ( எ - று ) 

[ 10) 
மண்ணிடை யதுவரும் வாவி னானுதற் 
கண்ணினன் மணிவிழிக் கடைசி வந்தது 
பெண்ணியல் கங்கையும் பெரிது மஞ்சியே 
புண்ணிய தீர்த்தமாய்ப் பொருப்பை யுற்றதே . 


. 


62 

செவ்வந்திப் புராணம் 
( இ - ள் ) பூமியினிடத்தேயத்தக் சங்காரதி வருவமறவாவை போக்கி நெற் 
நிக்கண்ணையுடைய சிவபெருமானது அழகிய கடைக்கண் சிவந்தது . அதை 
யறிந்து பெண்ணின் றன்மையையுடைய அந்திக் கங்காாதியும் பெரிதாகப் 
பயந்து புண்ணியம் பொருந்திய தீர்த்தமாகத்திரிசிராமமயையடைர்ந்து ( எ - று ) 

அங்கது வடதிசை யருகி லேசிவ 
கங்கையென் றொரு பெயர் காண நின்றது 
பொங்குமத் தடத்திலோர் புறத்தி லேசிவ 
சங்கரன் றோன்றினான் சயம்பு வாயே 

இ - ள் ) அந்தக்கங்கையானது அம்மலையினுடைய வடதிசையின் சமீபத் 
திலே சிவகெங்கையென்று ஒப்பற்ற பெயரை யாவருங் காணும்படியாக நிலை 
பெற்றது . பொங்குகின்ற அர்தத்தடத்திஞேரு புறத்திலே சங்கரராயே 
சிவபெருமானார் சுயம்புவாகத் தோன்றினார் ( எ - று ) 

[ 12 ] 
நந்துறை தடத்திலே நவ்வி மூழ்கினாள் 
மந்தர கிரிதொழும் வரையின் மேவினாள் 
சந்தத மிப்படித் தவஞ்செய் நாளிலோ 
ரந்தணன் போலவே யமலன் சென்றினான் . 

( இ - ள் ) சங்குகள் தங்குகின்ற அந்தச் சிவகங்கையென்னும் தடத் 
திலே மானின் கண்ணையொத்த கண்களையுடைய மாதேவியார் முழுகி 
மர்திரகிரியாலும் வணங்குகின்ற திரிசிராமலையை யடைந்து சராயாலமுமிடை 
விடாமல் தவத்தைச் செய்கின்ற நாளிலொரு பிராமணனைப்போல அமலனா 
கிய சிவபெருமானார் தோன்றினார் ( எ.று ) 

[ 13 ] 
வெள்ளிய பஞ்சினும் விளாத்தி குஞ்சியன் 
றள்ளிய நடையினன் றளர்ந்து கோலின் 
னள்ளிய மூப்பின னழகு மேனியன் 
றுள்ளிய வெயரின னாகிச் சொல்லுவான் . 

( இ - ள் ) வெண்மையாகிய பஞ்சைப்பார்க்கிலும் வெள்ளை நிறம் பொரு 
ந்திய தலைமயிரினையுந் தன்ளாடிய நடையினையும் தளர்த்திராநின்ற கையிற் 
கோலினையும் அள்ளிக்கொள்ளும்படியான மூப்பினையும் அழகமைந்த மேனி 
யினையும் வெயர்வைத் துளிகளையும் உடையவராக யுமாதேவியை நோக்கிச் 
சொல்லுகின்றார் சுவாமி ( எ- று ) 

[ 14 ] 
அனிச்சமுந் திறையிடு மழகு மேனியும் 
களற்செந் தவத்தினால் சுருக வேண்டுமோ 


1 


இந்தகச் சுருக்கம் : 
நினைத்தது தருகுவா னிமல னித்தவந் 
தனிச்சியை நுதலியே தவிர்க வென்றனன் . 
( இ - ள் ) அனிச்சமலரும் வணங்கித் திறையீடுகின்ற அழகுள்ள திரு 
மேனியும் நெருப்புகள் நெருக்கிய தவத்தினாலே கருகும்படியாக வேண்டுமோ 
நினைத்ததைச் சிவபெருமானார் கொடுப்பார். ஆதலால் இந்தத் தவத்தை 
யொப்பற்ற வில்லைப்போல் வளைந்த நெற்றியை யுடையவனே தவிர்த்து விடு 
என்று அந்தப் பிராமணனாகிய சுவாமி யருளிச் செய்தார் ( எ - று ) 

( 15 ) 
ஓதிமந் தவத்தினை யொழிந்து சிந்தையில் 
வேநிய னருச்சான புரிதல் வேண்டினாள் 
கோதற மாலினி குருப்பி னல்கினாள் 
சோதியு மறைந்து பின் விடையிற் றோன்றினான் 

( இ - ள் ) அன்னம் போலும் நடையையுடைய வுமாதேவியார் தவத்தை 
விட்டு மனதில் பிராமணகிை வந்து சுவாமியை அருச்சனை செய்யவேண்டிக் , 
குற்றமற்ற ஆசையினாலே ( அவ்வருச்சனைக்குள்ள சகலமும் ) இனிய குறிப் 
பினாவே கொடுத்தார் . சோதிமயமான சிவபிரானு மறைந்து பின்பு இடப 
வாகனத்தின் மேற்றோன்றினார் . ( எ - று ) சோதியுமென்பது - பிராமணனாய் 
வந்தவர் , குறிப்பினல்கினாறென்பது மனோபாவனையினாலே ஞானபூசை செ 
தலாகும் , 

[ 16 ] 
ஏற்றினா னெதிர்நடந் திறைவி யெய்தினாள் 
போற்றினா ளருந்தவம் புரிந்து வெந்துய 
ராற்றினான் திருமுடி யைந்தி ஜன்மதிக் 
கீற்றினா னவளுடன் கிளத்த லாயினான் . 

( இ - ள் ) இடபத்தை வாகனமாகவுடைய சிவபெருமானெதிரே நடந்து 
வமாதேவி அடைத்து வணங்கினாள் , அரியரவத்தைச் செய்த வெவ்விய துய 
- நீக்கித் திருமுடி யைந்தினையும் மூன்றாம் பிறையையுமுடைய அச் 
பருமானார் அந்த மாதேவியுடனே திருவாய் மலர்ந்தருளுகின்றார் எ - று ) 
பொருசிலை நுதலியே புகன்ற யாவையுந் 
தருகுவ முலையெனச் சயில நாயகி 
யுரைசெயு மித்தலத் துள்ள யாவையு 
மருவுமென் பெயரினால் வழங்க வேண்டுமே . 

( இ - ள் ) போர்செய்கின்ற வில்லைப்போல் வளைந்த நெற்றியையுடைய 
உமையவளே சொல்லுகின்ற யாவையுந் தருகின்றோஞ் சொல்வாயென்று 


செவ்வந்திப் புராணம் 


சுவாமி திருவாய் மலர்ந்தருள அப்பொழுது மலையரையன் புத்திரியாயே வுமா 
தேவி இந்தத் தலத்திலேயுள்ள சகலமும் பொருந்துகின்றவெனது பெயரி 
னாலே வழங்கவேண்டுமென்று சொன்னார் . 

[18 ] 


ஆதியே யிருதியே யாதி பூரமென் 
றோதிய நாளிலே நவமி யோங்கினாற் 
றீதற வேவலஞ் செய்த பேர்க்கெலாஞ் 
சோதியே நல்வாஞ் சொரிதல் வேண்டுமே . 


( இ - ள் ) ஆதியாயுள்ள சித்திரைமாதத்தின் கடைசியிலும் முதலிலும் 
பூரமென்று சொல்லப்பட்ட நட்சத்திரத்திலே நவமியென்னுந் திதியுயர்ந்து 
வந்தாலப்போது குற்றமறக் கிரிப்பிரதட்சணஞ் செய்தபேர்களுக்கெல்லாம் 
சோதிமயமானவரே நல்ல வாங்களை யருளவேண்டுமென்று உமாதேவியார் 
கேட்டுக்கொண்டார் . ( எ - று ) 

[ 19 ] 


பூமழை யிமையவர் பொழிந்து பொற்றினார் 
மாமலர் முடிமிசை மணத்தை வீசிய 
தேமலி மடந்தையைத் தெய்வ நாயகன் 
கோமள மட்டுவார் குழலி யென்றனன் .. 


( இ - ள் ) அப்பொழுது தேவர்கள் புஷ்பமாரி பொழிந்து போற்றினார்கள் 
பெருமை பொருந்திய மலர்களானவை முடியின மேலுள்ள வியற்கை மணத் 
தை வீசிய காரணத்தால் தெய்வத்தன்மை நிறைந்த வுமாதேவியாரைத் தெய் 
வங்களுக்கெல்லாம் நாயகனாகிய சிராமலைநாதர் இளமை பொருந்திய மட்டுவார் 
குழலியென்றருளிச் செய்தார் . ( எ - று ) இதனாலே கூந்தலினிடத்துண்டா 
கிய வியற்கையான நிவ்ய வாசனையாலம்மலர்கள் விளங்குதலால் ஸ்ரீமட்டு 
வார்குழல் அம்மையென்று காரணப்பெயருண்டாயிற்று. 

[ 20 ] 


விடைமிசை யுலவிய விமல னார் தம 
திடமிசை யிருந்தன ளிமய நாயகி 
சடைமிசைப் பிறங்கிய தாம நாயகி 
கடலென வொருசிவ கங்கை யாயினாள் . 

( இ - ள் ) இடபவாகனத்தின் மேலே யெழுந்தருளிவந்த விமலனாகிய சிரா 
மலைமாதருடைய இடதுபாகத்திலே உமாதேவியார் வீற்றிருந்தார் சுவாமியு 

டய சடையின் மேலே விளங்கிய கங்காதேவியார் , கடலைப்போலவொரு 
வகங்கையென்னும் தீர்த்தமாயினாள் . ( எ - று ) 

121 ] 


- 


தீர்த்தச் சருக்கம் 
ஒருதுளி பருகினா லுடலி னோயறு 
மிருதுளி பருகினார்க் கின்மை யின்மையா 
மருளுடன் றுளிகண்மூன் மருந்தி னாலவர் 
கருதிய பொருளெலாங் கரத்திற் கூடுமே . 


( இ - ள் ) அந்தச் சிவகங்கையிலேயுள்ள ஜலத்தில் ஒருதுளியருர் தினா 
லுடலிற் பொருந்திய நோய்களெல்லாம் நீங்கிவிடும் . இரண்டு துளிகளைப் 
பருகின பேருக்கு வறுமையென்பது இல்லாமற் போய்விடும் . அருளுடனே 
மூன்று துளிகளருந்திலைவர்கள் நினைக்கப்பட்ட பொருள்களெல்லாங் கை 
கூடும் . 

[22] 
சிவந்தி யெனச்சொலிற் றேவ ராகுவர் 
சிவந்தி சிவந்தி யென்று செப்பினாற் 
பவமறும் பலபடப் பகர்ந்த பேர்க்கெலா 
மவனியிற் பரகதி யடைத லீாகுமே. 


( இ - ள் ) சிவாதியென்று சொன்னால் தேவர்களாவார்கள் . சிவந்தி சிவாதி 
யென்றிருதரஞ் சொன்னாற் பிறவி நீங்கும் , பலவாறாக அப்படிச் சொன்ன 
பேர்களுக்கெல்லாம் பூமியிலே தானே முத்தியை அடையலாகும் . ( எ - று ) [ ] 

தடத்தினை வலஞ்செய்வார் தம்மை வானுல 
கிடத்தினில் வலஞ்செய்வா ரிந்தி ராதிய 
ரடுத்ததின் மூழ்கியவ் வமிர்தங் கொண்டபேர் 
விடத்தினை யருந்திய விமல னாவரே . 

( இ - ள் ) அந்தச் சிவகங்கையென்னுந் தடத்தினைப் பிரதட்சணஞ்செய் 
வோர்களைச் சுவர்க்கலோகத்திலுள்ள இந்திராதிதேவர்கள் பிரதட்சணம் செய் 
வார்கள் . அந்தத் தடத்தையடுத்து அதிலே முழுகியந்த ஜலத்தையுள்ளே 
கொண்டபேர்கள் விடத்தையுண்டருளிய விமலனான சிவபெருமானாவார்கள் . 
( எ.று ) 

[ 24 ] 
அத்தட மூழ்கினார்க் கலகை நோயற 
மெத்திய பகையற வினையின் வேரறப் 
புத்திர செல்வமும் புகழும் வீரமுஞ் 
சித்தியு முத்தியுஞ் சேர்த றிண்ணமே . 

( இ - ள் ) அந்தத் தடத்திலே முழுகின பேர்களுக்குப் , பசாசுகவால் வரு 
கின்ற துன்பங்களும் மேலான பகையும் வினைகளின் வேர்களும் அற்றுப்புத்திர 


- 


செவ்வந்திப் புராணம் 


பாக்கியத்துடனே கீர்த்தியும் , வீரமுஞ்சித்திகளும் முத்தியும் அடைதல் திண் 
ணமாகும் ( எ - று ) 

[ 25 ] 


நீணிலம் புகழுமந் நீரின் மூழ்கினா 
லாணவ மெனுமுயி ரழுக்க நீங்கிடும் 
பாணியி னொருதுளி பயங்கொண் டார்தமைக் 
காணலும் பயங்கொளுங் கடிய காலனே . 


( இ - ள் ) நீண்டிராநின்ற பூமியினுள்ளோராற்புகழப்படுகின்ற அந்தச்சிவ 
கங்கையில் முழுகினாலாணவமென்கின்ற வுயிரினழுக்கானது நீங்கிப்போகும் . 
கையினாலே யொருதுளிஜலத்தையுள்ளே கொண்டோர்களைக் கண்ட 
கொடிய காலனானவன் பயத்தைக் கொள்ளுவான் ( எ - று ) 

[ 26 ] 


வுடனே 


கலி நிலைத்துறை. 


சத்த மாதரு மத்தடம் படிந்துமா தவத்தாற் 
பத்தி யாலா னருளினாற் பெருநலம் படை-த்தார் 
சித்தர் சாரண ரிராக்கத ரியக்கர்கந் திருவர் 
முத்த ராயினா ரத்தடந் தன்னிலே மூழ்கி . 


( இ - ள் ) சத்தமாதர்களும் அந்தச் சிவகங்கைத்தடத்திலே முழுகி மாதவத் 
தினால் பத்திசெய்து சிவபெருமானருளினாலே பெருமை பொருந்திய நலத்தை 
யடைந்தார்கள் . சித்தர்களுஞ் சாரணர்களுமிராக்கதர்களும் இயக்கருங்கந்தி 
ருவர்களும் அந்தத்தடத்திலே முழுகி முத்தர்களானார்கள் ( எ - று ) [ 27 ] 


அரவ மானது மதுகர மானது மந்தத் 
திரிசி சாமலைத் தடத்துமுற் றவத்தினாற் செறிந்து 
பாவி மாதவம் புரிந்தர னருச்சனை பண்ணிப் 
பிரிவி லாதிறை காரணா திபர்பதம் பெற்ற . 


( இ - ள் ) சர்ப்பமானதும் , வண்டானதும் , அத் திரிசிராமலையினுடைய 
அந்தச்சிவகங்கை தடத்திலே முழகி மாதவத்தினாலேயும் பத்தியினலேயுஞ் 
சிவபெருமானருளினாலும் முன்னே செய்த தவத்தினாலே படிந்து சுவாமியை 
வணங்கி மாதவத்தைச் செய்து சிவார்ச்சனையும்பண்ணிப் பிரிவில்லாமல் , சிரா 
மலை யிறைவனாருடைய காரணாதிபர் முதலிய பதவியைப் பெற்றன ( எ - று ) 
சாராரு தியர்களின் பதவியாவது - துலாபாலகர் முதலான சிவகணங்களாய் 

[ 28]] 


தீர்த்தச் சருக்கம் 

67 
கழுகு நாயகன் முன்னமத் தடத்திலே கலந்து 
முழுகி நாயக னருளினா லருந்தவ முடித்தா 
னழகு நாயகி நாயக னினிகெழுந் தருளி 
மழைய தாமென வரமெலாம் பொழிந்தனன் மறைந்தான் . 

( இ - ள் ) கழுகுகளுக்கெல்லாம் நாயகனாகிய சடாயுவான உன் முற்காலத்தி 
லந்தச் சிவகங்கை தடத்திலே சேர்ந்து அதிலே முழுகிச்சிராமலைநாயகருடைய 
திருவருளினாலரிதான தவத்தை முடித்தான் . அப்பொழுது அழகுள்ள நாயகி 
சமேதராய்ச் சிராமலைநாதர் இனிதாயெழுந்தருளிவந்து மழையைப்போலுள்ள 
கருணையுடனே அந்தச் . சடாயுவுக்கு வாங்களெல்லாமருளிச்செய்து மறைந் 
கார் ( எ - று ) 

[ 29 ] 
எழுவ ராகிய முனிவரத் தடத்திலன் பெய்தி 
முழுகி மாதவ முயன்றுநல் லருச்சனை முடித்தார் 
விழைவ தேதென வினவினா னரனவர் விரித்தார் 
தழுவி மேனியி லடக்கினான் கலந்தனர் தவத்தோர் . 


( இ - ள் ) ஏழுபேர்களாகிய சப்தரிஷிகளுமந்தச் சிவகங்கைத்தடத்திலன்பு 
டனே ஸ்நானஞ் செய்து மாதவங்களையுமுயன்று நன்மை பொருந்தும்படி 
சிவார்ச்சனையையு முடித்தார்கள் , அப்பொழுது அவர்களுக்குப்பிரசன்னமாகி 
யுங்கள் மனதிலே விரும்பியது யாதென்று சுவாமி திருவாய்மலர்ந்தருளினார் . 
அதற்கு அவர்களெழுவருஞ் சொல்லிய பிரகாரம் தழுவித்திருமேனியிலடக் 
கினார் . அத்தவத்தோர்களுங்கலந்து சாயுச்சியத்தைப் பெற்றார்கள் ( எ - று ) ( 30 ) 

அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் . 
நன்றுடையா னெனவுலகோ ரெடுத்துரைக்கு மொருதீர்த்த நவமதாக 
வொன்றுளதா யிருக்குமது குண திசையில் விளங்குமதி லுவந்து மூழ்கிக் 
குன்றுடையா னடிதொழுவார் பிறப்பகலு மிறப்பகலுங் கொடுமை தீரும் 
தென்றிசையிற் றீயதிலா னெனுந் தீர்த்த மளிக்குநெடுஞ் செல்வந் தானே 

( இ - ள் ) நன்றுடையானென்று வுலகத்தோரா லெடுத்துச் சொல்லப்படு 
கின்ற வொரு தீர்த்தமானது அதிசயமாக வொன்றுண்டாயிருக்கும் . அது 
கிழக்குத்திசையிற் பிரகாசிக்கும் . அதிலே மகிழ்ந்து முழுகிச் சிராமலைசாத 
ருடைய திருவடியை வணங்குவோரது பிறப்பு மிறப்பு மவரை விட்டு நீங்கும் . 
கொடுமையான பாவங்களு மவர்களுக்குத்தீரும் . அம்மலைக்குத் தென்றிசை 
யிலுள்ள தீயதிலானென்னுந் தீர்த்தத்தில் அவ்வாறு முழுகி சுவாமி திருவடி 
ளையும் வணங்குவோர்க்கு அத்தீர்த்தமானது நெடிதாயுள்ள செல்வத்தைக் 
கொடுக்கும் . ( எ - று ) 

[ 31 ] 


4 . 

செவ்வந்திப் புராணம் 
மனத்தின்வரு வினைகளெலாம் விதிதடத்தா லகலுமன வாக்கினாலே 
கனத்தவினை யொழியும் வட திசையின்வரு கங்கையினாற் காயம் வாக்கா 
னினைத்தமையா லடைந்தவினை குணதிசையிற் றடமூழ்கி னீங்கு மிந்த 
வெனைத்து மகன் றறம்பெருகுந் தீயதிலா னெனுந்தடத்தி னெய்துவோர்க்கே 


( இ - ள் ) மனத்தினாலே நினைந்து வருந்துகின்ற வினைகளெல்லாம் பிரமா 
வினுடைய தீர்த்தத்தினாலே நீங்கும் . மனத்தினாலும் வாக்கினாலுஞ் செய்த 
கனத்த வினைகளெல்வாம் வடதிசையில் வருகின்ற சிவகங்கையினாலேயொழிந் 
துபோகும் . காயத்தினாலும் , வாக்கினாலும் , மனத்தினாலும் அடைந்த வினை 
களெல்லாம் கீழ் திசையிலுள்ள நன்றுடையான்றடத்திலே முழுகினால் நீங் 
கும் . இந்த வெல்லாவினைகளும் அகன்று தருமமானது வளருந்தீயதிலானென் 
னுர்தடத்திலே முழுகுவோர்க்கு ( எ - று ) 

[ 32 ] 
தீர்த்தச் சருக்கம் 

முற்றிற்று. 
ஆகச் சருக்கம் 5 - க்கு திருவிருத்தம் ( 206 ) 


. 


ஆறாவது 


திருநகரச் சருக்கம் . 


எண்சீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
இக்கதை பலவு முனிவர்தஞ் செவியி லினியவா ரமிர்தென விசைத்த 
மெய்க்கவு தமனை வணங்கிமா தவர்கள் வினவுவா ரனகமா தவனே 
தெக்கண கயிலை மலைசிரா மலையாந் திருப்பெயர் படைத்திடு சிறப்பை 
முக்கண னருளான் மொழிகவென் றுரைத்தார் முனிவனு மவர்க்கிவை 

[ மொழிவான் . 
( இ - ள் ) இந்தத் தீர்த்தங்களுடை | மான்மிய முதலான பல கதைகளை 
யும் , முனிவர்களுடைய காதிலே யினிதாகிய அருமையான தேலாயிர்தத்தைப் 
போலச் சொல்லிய மெய்மையான கவுதமமுனிவரை மாதவர்கள் வணங்கிக் 
களங்கமில்லாத பெருமை பொருந்திய தவத்தையுடையவரே . தெக்கணகயிலை 
மலையானது சிராமலை யாகத்திருப்பெயர் படைத்திடுஞ் சிறப்பை மூன்று 
கண்களையுடைய சிவபெருமானருளால் மொழியவேண்டுமென்று வினாவினார் 
கன் . அப்படி வினவிய முனிவர்களுக்குக் கவுதம முனிவரும் இவைகளைச் 
சொல்லத் தொடங்கினார். - ( எ - று ) 

[ 11 


60 


திருநகரச் சருக்கம் 

கலி நிலைத்துறை 
முன்ப ரக்கருக் கதிபதி யிராவணன் முனிவாய்த் 
தென்பு லத்துறை திரிசிரன் நூடணன் கரனே 
யென்ப வர்க்கருஞ் சிறப்பளித் திம்மலை யிடத்தின் 
வன்பு பற்றிய பகைதடுத் திடும்படி வைத்தான் . 


( இ - ள் ) முன்னாலே யிராக்கதர்களுக்கு அரசனாகிய இராவணனானவன் 
பகைவர் பேரில் வெறுப்பாய் ஜம்பு தீபத்துக்குத் தெற்கு திசையிலே வசித்தி 
ருந்த திகாரஞ் செய்யும்படி திரிசிரனையுந் தூடண னென்பவனையுங் கானெ 
ன்பவனையும் , நியமித்து அந்த மூன்று பேர்களுக்கும் அரிதாயுள்ள சிறப்பை 
யுங் கொடுத்து இந்த தெக்கண கயிலைமலையிடத்திலே யிருந்து பலம் பொருந் 
திய பகைவர்களைத் தடுத்திடும்படி காவலாக வைத்தான் . ( எ.று ) [ 2 ] 


கரனி ருந்துறை கொடுமுடி யவன் பெயர் காட்டும் 
பெருகு தூடண னுறையிட மவனது பெயராந் 
திரிசி ராவதி னுறைதலாற் றிரிசிரா மலையா 
மிருவர் பேரொழித் தொருவன்பே ராகவே யிலங்கும் . 


. 


( இ - ள் ) கானானவனிருந்த கொடுமுடியானது அவனுடைய பெயரைக் 
காட்டும் . பெரிய தூடணனிருந்த இடம் அவனது பெயரினாலாகும் . திரி 

ரவன் இந்த மலையிலிருத்தலினாலே திரிசிராமலையாகும் . ஆதலால் மற்ற 
வர்களுடைய பெயரையொழித்து ஒருவனான திரிசிரனுடைய பெயராக 
வே இந்த மலையானது விளங்கும் ( எ - று ) 

( 3 ] 


தூட ணன்கர னிருவரு மிரும்பகை தொலைத்து 
வீட ணன்றிருத் தமயனங் கழைப்பவவ் விறலோன் 
மாட ணைந்தன ரிராவணன் றனதனு மதியா 
லேட ணைந்ததார்த் திரிசிரன் பின்னுமங் கிருந்தான் . 

( இ - ள் ) தூடணனுங்கானுமாகிய இருவரும் பெரிதாயுள்ள பகைகளைத் 
தொலைத்து இராவணனால் அழைக்கப்பட்டு அவனிடத்திற்போய்ச் சேர்ந் 
திருந்தார்கள் . இதழ்கள் பொருந்திய பூமாலை யணிந்த திரிசிரனானவன் 
அந்த இராவணணுடைய அனுமதியினாலே பின்பும் அந்தத் தெக்கண கயிலை 
மலையில் வசித்திருந்தான் ( எ - று ) 

[ 4 ] 
துண்ட வெண்பிறை முடியனை யனுதினந் தொழுது 
மண்ட பங்களு நவமணி குயிற்றிய மதிலுங் 


8 


செவ்வந்திப் புராணம் 


கொண்ட றங்கிய கோபுரச் சிகரமுங் குழுமி 
யண்ட ரின்புற மயன்சமைத் திடும்படி யமைத்தான் . 


( இ - ள் ) துண்டமாகிய வெண்மை நிறமுள்ள பிறையைத் திருமுடியில் 
அணிந்திராநின்ற சிவபெருமானை யனுதினமும் வணங்கித் தொழுது மண்ட 
பங்களும் , நவமணிகளாலே பதிக்கப்பட்ட மதிலும் , மேகங்கள் தங்கிய சிகரங் 
களுடைய கோபுரங்களும் கூட்டமாயுள்ள தேவர்கள் இன்பம் பொருந்தும் 
படி மயனாகிய அரக்கர் தச்சனாலே யுண்டாகும்படி யந்தத் திரிசிரனானவன் 
செய்வித்தான் ( எ - று ) 

[ 5 ] 
தந்தி யீருரி போர்த்தவற் காலயஞ் சமைத்திட் 
டந்த மால்வரைக் கீழொரு வளம்பதி யமைத்து 
மந்த ராசல மெனும்படி யரமியம் வகுத்துக் 
கந்த மாதன வரையென வெயில்களுங் கண்டான் 

( இ - ள் ) அந்தத்தெக்கண கயிலையிலிருந்த திரிசிரனானவன் சுவாமிக்கு 
மயனென்கிற தச்சனாலே கோபுரம் முதலானவைகளுடனே ஆலயஞ்செய்வித் 
ததுமன்றி . யானைத்தோலைப் போர்த்தருளிய சிவபெருமான் எழுந்தருளி 
யிருக்கின்ற அந்தப் பெருமை பொருந்திய மலையின் கீழே வளம் பொருந்திய 
வொரு நகரத்தையுஞ் செய்வித்து மந்திரகிரியென்று சொல்லும்படியாக 
வீட்டின் மேல் உலாவும் வெளியுள்ள அரமியங்களும் உண்டுபண்ணிக் கந்தமா 
தன பருவதத்தைப்போலுள்ள மதில்களுஞ் செய்வித்தான் , ( எ - று . ) [ 6 ] 


பைய ராமணி கோபுரத் தலந்தொறும் பவளத் 
துய்ய நீள்கொடி நிகரென விரித்திடு சுடர்க 
ளைய னாலயம் வலஞ்செய விறங்குதற் கமரர் 
செய்ய நூலினாற் சமைத்திடு மேணிபோற் றிகழும் . 


( இ - ள் ) படத்தையுடைய நாகரத்னங்கள் பொருந்திய கோபுரத்தினு 
டைய தலங்கள் தோறும் பரிசுத்தமான பவளத்தினது நீண்ட கொடியைப் 
போல் விரித்திடுகின்ற சுடர்களின் காந்திகளானவை சுவாமியினுடைய ஆல 
பத்தைப் பிரதட்சணஞ் செய்யத் தேவர்கள் இறங்குகிறதற்குச் சிவந்த நூலி 
னாவே செய்யப்படுகின்ற நூலேணிபோல விளங்குமென்றவாறு [ 7 ] 


கலிவிருத்தம் 


கெத்சியாணிமலர்க் குறிஞ்சி சோளி 
யிடைச்சியர் குழற்றள விதழின் மேவுமே 


திருநகரச் சருக்கம் 


I 


கடைச்சிய ரெறிதரு கரும்பின் முத்தினாற் 
புடைச்செறி கடற்கரைப் புள்ளு நீங்குமே.. 

( இ - ள் ) குறிஞ்சிநிலப் பெண்களாகிய கொடிச்சியர்களாகிய வேடப் 
பெண்களின் கூந்தலிலே யணியப்பட்ட மலர்களிற் பொருந்திய அந்நிலத்துக் 
குரிய வண்டானது முல்லைநிலப் பெண்களாகிய ,இடைச்சிர்களின் கூந்த 
லிலுள்ள முல்லைப்பூக்களின் இதழ்களிலே பொருந்தும் (இதனாலேயவ்விரண்டு 
நிலங்களும் ஒன்றுக்கொன்று மிகுந்த சமீபயென்பது கருத்து , ) . மருதநிலப் 
பெண்களாகிய கடைச்சியராலே யெறியப்பட்ட கரும்பினது முத்துக்களால் 
கடற்கரையில் நெருங்கியிருக்கின்ற நெய்தநிலப் பறவைகளும் நீங்கும் ( எ - று . ) 
இதனாலே மருதநிலமும் நெய்த நிலமும் மிகுந்த சமீபமென்பது கருத்து 
இந்த நான்கு நிலங்களும் ஒன்றுக்கொன்று மிகுந்த சமீபமென்பதாம் . இச் 
செய்யுள் - திணைமயக்கம் 

[ 8 ] 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 


பாவைதான் பொய்கை யாகப் பதுமமே தரணி யாக 
மரையினு ளிதழ்க ளெல்லா மற்றுள தலங்க ளாக 
விரைகமழ் பொகுட்டு செந்நெல் விளைமழ நாட தாகத் 
திருமக ளாகித் தோன்றுந் திரிசிராப் பள்ளி தானே . 


( இ - ள் ) இவ்வுலகத்தைச் சூழ்ந்த சமுத்திரமே தடாகமாகவும் அவ்வுல 
கம் தாமரைப்பூவாகவும் அவ்வுலகத்திலுள்ள க்ஷேத்திரங்கள் அத்தாமரையினி 
தழ்களாகவும் திரிசிராமலையினையுடைய செந்நெல் விளைகின்ற மழநாடானது 
அந்தத் தாமரையினது வாசனை பொருந்திய பொகுட்டாகவும் அப்பொகுட்டில் 
வசிக்கின்ற லெட்சிமியாகத் திரிசிராமலை நகரம் விளங்குகின்றது ( எ - று ) [ 9 ] 


கலிவிருத்தம் . 


காம ரம்பொற் கழனி மருங்கெலாந் 
தாம ரைக்கிடை தண் கயல் பாயுமே 
தேம ஒத்த கடைசியர் செவ்விய 
மாமு கத்தினும் வாள் விழி பாயுமே 


( இ - ள் ) யாவரும் இச்சிக்கும்படி அழகு பொருந்தி விளங்காநின்ற வயல் 
களுடைய பக்கங்களிலெல்லா மிருக்கின்ற தாமரைக்குளத்தின் மனினிடத் 
திலே . அவ்வயலிலுள்ள குளிர்ந்த மீனானது பாயும் அமைப்போம் கடைசியகு 


* 


செவ்வந்திப் புராணம் 


டைய அழகிய பெருமை பொருந்திய முகமாகிய வாசனையுள்ள தாமரை மல 
ரிடத்தினும் அவர்களுடைய கண்ணாகிய காந்தி பொருந்திய மீனானதும் பாயு 
மென்றவாறு இதனாலே பள்ள ஸ்திரீகளுடைய முகமுங் கண்களும் தாமரை 
மலரும் மீனும் போலிருக்கின்றதென்பதாம் . அம்மலரையும் மீனையும் பின் 
புஞ்சேர்த்துரைக்கப்பட்டது 

[ 10 ] 
ஆனு மேதியு மார்தலி லம்புயம் 
பானல் சிந்தும் பரிமளத் தேறலாற் 
சோனை போன் முலைப் பாலைச் சொரிதலாற் 
றேனும் பாலு மறாததண் செய்களே . 


- 


( இ - ள் ) பசுக்களும் , எருமைகளும் , தாமரைகளையும் , கருங்குவளையை 
யும் உணவாக மேய்ந்து உண்ணுதலினாலே அந்த மலர்களிலிருந்து சிந்துகின்ற 
பரிமளம் பொருந்திய தேனினாலும் , விடாமற்பொழிகின்ற சோனை மழை 
யைப்போல் அந்த மாடுகள் முலைப்பாலைச் சொரிகின்றதினாலுங் குளிர்ச்சி 
பொருந்திய வயல்களிலேயந்தத்தேனும் பாலும் நீங்காமல் நிறைந்திருக்கும் 
( என்றவாறு ) 

[ 11 ] 


கலிநிலைத் துறை . 


முத்தி னஞ்செறி தடமொரு நான்கினு முழுகி 
யத்த னின்புற வருச்சனை புரிந்தன னதன்பின் 
மெய்த்த வம்பல வியற்றினா னங்கவன் மெலிந்தும் 
பத்தி சோதனை யறிந்திட விருந்தனன் பரமன் . 


( இ - ள் ) முத்துகளின் கூட்டங்கள் நெருங்கிய வொப்பற்ற நான்கு 
தடாக தீர்த்தங்களினு முழுகி யின்பம் பொருந்தும்படி சுவாமியைத் திரி 
சிரன் அருச்சனை செய்தான் . அதன் பின்பு மெய்மையாகிய பலதவங்களை 
யுஞ்செய்தான் . அதினாலே யவன்மெலிவடைந்தும் அவனுடைய பத்தியைச் 
சோதனை செய்தறியும்படி சுவாமி யிருந்தார் என்றவாறு 

[ 12 ] 


ன்ன மென்னெதிர் முன்னவன் றோன்றிடா திருந்த 
தென்ன காரண மெனச்சொலித் தன்றலை யிரண்டை 
வன்னி மீதரிந் தாகுதி கொடுத்தனன் மற்றைச் 
சென்னி தன்னையு மரிந்திடக் காத்துவாள் சேர்த்தான் . 


( இ -ள் ) இன்னமும் என்னுடைய எதிரே சுவாமி யெழுந்தருளிவமாம் 
- விருந்தது என்ன காரணமென்று சொல்லித் தனது மூன்று தலைகளிலிாண்டு 


திருநகரச் சருக்கம் 

13 
தலைகளையரிந்து நெருப்பிலே யாகுதியாய்க் கொடுத்து மற்றொரு தலையையும் 
அரிந்திடுதற்குக் கையிலே வாளாயுதத்தை திரிசிரன் யெடுத்தான் . ( எ - று ) [ ] 

அனையன் வாளினால் விரைந்து தன் கழுத்தினை யரிய 
நினையு மெல்லையில் விடையின் மேற்றோன்றினா னிமலன் 
கனக மாமலர் மதுமலர் சொரிந்திரு கரத்தாற் 
புனையு மால்விடைக் கெதிர் நடந் திறைஞ்சினான் போற்றி . 


( இ - ள் ) அப்படிக் கையிலே எடுத்தவாளாயுதத்தினாலே அதிசீக்கிரத் 
தில் தன்னுடைய கழுத்தை யரிய நினையுமளவில் ரிஷபவாகனத்தின்மேலே 
சுவாமி பிரசன்னமாய்த் தோன்றினார் . உடனே பெருமை பொருந்திய பொன் 
மலர்களையுந் தேன்பொருந்திய மலர்களையுந் தன திரண்டு கைகளினாலே சொ 
ரிந்து அலங்காரமும் பெருமையும் பொருந்திய ரிஷபவாகனத்தின் எதிரே நட 
ந்துசுவாமியைப் போற்றித் துதி செய்து வணங்கினான் திரிசிரன் . ( ஏ - று ) [ 14 ]] 


ஐம்மு கத்தனை யறுமுகத் தவனையு மரிய 
கைம்மு கத்தவன் றன்னையு மருளிய கனியை 
மும்மு கத்தவ னான்முகன் முதலினோர் முன்னே 
யெம்மு கத்தினும் பரவினான் பரவியொன் றிசைப்பான் . 


( இ - ள் ) ஐந்து முகங்களையுடைய கடவுளே . ஆறுமுகங்களையுடைய சுப் 
பிரமணியரையும் அரிய யானைமுக விநாயகரையுமீன்றருளிய கனியேயென்று 
துதித்து திரிசிரனானவன் நான்கு முகங்களையுடைய பிரமன் முதலிய தேவர் 
கள் முன்னே யெந்தத் திசை முகத்தினும் சுவாமியை வணங்கியொன்று சொல் 
லுகிறான் ( எ - று ) 

[ 15 ) 
நாக நாதனே யுனக்குமிந் நகர்க்குமென் னாம 
மாக வேவரந் தருதியென் றிறைஞ்சினா னவனுக் 
கேக நாதனு மப்படி யாகவென் றியம்பி 
மாக மீதினில் வலி மழ விடையொடு மறைந்தான் . 


) 


( இ - ள் ) விண்ணிலுள்ள தேவர்களுக்கெல்லாம் நாதனாகிய சுவாமி உமக் 
கும் இந்த நகரத்திற்கும் என்னுடைய பெயரினாலாகவே விளங்கும்படி வரந் 
தந்தருள வேண்டுமென்று திரிசிரனானவன் வணங்கினான் . அந்தப்படியே யவ 
னுக்கு ஏகநாதனாகிய சுவாமியுந் திருவாய் மலர்ந்தருளி ஆகாயத்தின் கண்ணே 
வலிமையும் , இளமையும் பொருந்திய ரிஷபவாகனத்துடனே மறைந்தார் . 
( எ - று ) 

[ 16 ] 


t 


செவ்வந்திப் புராணம் 
திரிசி ராவுமத் தலத்தினை யகன்றவை தெரியும் 
பரிசி ராவணற் குரைத்தகன் றிலங்கையாம் பதியி 
லாசு போனபின் கதியடைந் தனனென வறைந்து 
முரசி ராகவ னருச்சனை புரிந்தது மொழிவான் . 

( இ - ள் ) அதின் பின்பு திரிசிரனும் அந்தத் தெக்கணகயிலாயத் தலத் 
தினை விட்டு நீங்கியவைகள் தெரியும் வண்ணம் , இராவணனுக்குச் சொல்லி 
விசாலமாகிய இலங்காபுரியில் அரசாட்சி போனபின்பு மோட்சகதியடைந்தா 
னென்று கௌதவமுனிவர் கூறி முரசுவாத்தியத்தையுடைய இராகவனான 
ஸ்ரீராமன் அருச்சனை செய்ததைச் சொல்லத்தொடங்கினார் . ( எ - று ) [ 17 ] 


திருாகாச்சருக்கம் முற்றிற்து . 
ஆகச்சருச்கம் 6 - க்கு திருவிருத்தம் 223 


வ . 


ஏழாவது 


நினைத்தது கொடுத்த சருக்கம் . 


கலிவிருத்தம் . 


தயாதன் மதலையா மிராமன்றாடகை 
துயருறப் பொருதுசா னகியைத் தோய்ந்தபி 
னயர்வுறும் பாதனுக் காசு நல்கியே 
கயலுகள் சரயுவைக் கடந்து போயினான் . 

( இ - ள் ) தயாதமகாராஜாவினுடைய புத்திரரான ஸ்ரீராமமூர்த்தியான 
வர் தாடகையென்னும் அரக்கியைத் துயருறும்படி போரில் வதஞ்செய்து 
சீதையை விவாகம் பண்ணின பின்பு தளர்ச்சியைப் பொருந்திய பாதனுக்கு 
அரசாட்சியைக் கெடுத்து கெண்டை மீன்கள் நீரில் பாய்ந்து விளையாடு 
சின்ற சாயாதியைக் கடந்து சென்றார் . ( எ - று ) 

[ 1 ] 
சாநகி மயிலுடன் றம்பி தன்னுடன் 
கானக மடைந்தொரு கணையி னாலுற 
மாநக மடைந்தைமூக் கரிந்து மாரிச 
மானையு மழித்துவா லியையு மாட்டினான் . 


75 


நினைத்தது கோமேத சருக்கம் 
( இ - ள் ) மயில்போன்ற சீதையுடனும் தம்பியாகிய இலட்சுமணனுட 
னுங் கானகத்திலே சென்று பெரிய மலைபோன்ற மடந்தையாகிய சூர்ப்பனகை 
யென்னும் அரக்கியினுடைய மூக்கினையரிந்து ஒரு கணையினாலே பொருந் 
தும்படி மானாக வந்த மாரிசனையுமழித்து வாலியென்னும் வானா அரசனையும் 
வதஞ்செய்தான் ஸ்ரீராமன் , ( எ - று ) 

[ 2 ] 


A 


விசாவுறு கவந்தனைத் தொலைத்து வேலையைத் 
தராதா நிரைகளாற் றடுத்துத் தம்பியோ 
டிராவண னுயிர்குடித் திலங்கை வாழ்வினைப் 
பராவுறு வீடணன் பரிக்க நல்கியே . 

( இ - ள் ) அந்தக் கானகத்திலே பொருந்திய கவந்த னென்பவனையும் 
தொலைத்துக் கடலை மலைகளாலே யொழுங்குபடத் தடுத்துச் சேதுவென்னும் 
பாலத்தைக் கட்டி அதன்வழியாகத் தம்பி முதலிய வானர சேனைகளுடனே 
யிலங்கையிற் சென்று இராவணனைச் சங்காரஞ்செய்து அந்த இலங்கை வாழ் 
வாகிய அரசாட்சியை வணங்கப்பட்ட வீடணன் தாங்கும்படி கொடுத்து 
( என்றவாறு ) 

[ 3 ] 
புட்பகத் திவர்ந்து தன் னகர்க்குப் போதுவான் 
விட்புலம் படர்தரு பொழுதவ் வெற்பினைக் 
கட்புலங் குளிரவே கண்டு போற்றினான் 
சட்பதங் குடைந்தெழு தாம மார்பினான் . 

( இ - ள் ) புட்பக விமானத்தின் மேலேறித் தனது நகரமாகிய அயோத் 
தியாபுரிக்குச் செல்லும் பொருட்டு அறு கால்களையுடைய வண்டுகள் தேனை 
யுண்ண மூக்கினாலே குடைந்தெழுகின்ற பூமாலையணிந்த மார்பினையுடைய 
ஸ்ரீராமனானவன் ஆகாச மார்க்கமாய் அந்த விமானத்தை நடத்தும் பொழுது 
அந்தத் தெக்கண கயிலாய மலையைத் தனது கண்கள னவை குளிரும்படி 
யாகத் தரிசித்து வணங்கினான் . ( எ - று . ) 

[ 4 ] 
இழிந்தனன் சிவதடத் தினிது மூழ்கினான் 
பொழிந்தனன் பலமலர் புயலி னீரென 
வழிந்தன விழிமழை வணங்கி னான்மிக 
மொழிந்தனன் சிவமெனு மூலமந்திரம் 

( இ - ள் ) ஸ்ரீராமனானவன் புட்பக விமானத்தினின்று மிறங்கிச் சிவதீர் 
தத்திலே முழுகிப் பல மலர்களாலே சுவாமியை அர்ச்சனை செய்து மேக 
ஜலத்தைப்போலக் கண்களின் நீராகிய மழை பொழிந்து வழியும்படி வணங் 
கிச் சிவமென்னும் மூலமந்திரத்தை மிகவும் மொழிந்தான் . ( எ - று ) [ 5 


பத் 


1 


செவ்வந்திப் புராணம் 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் 


மின்வாசி கொண்ட சடை யிறைவனே போற்றிசதுர் வேத மாக 
முன்வாசி கொண்டவனே கனலெரிய நின்றாடு முதல்வா போற்றி 
தென்வாசி கொண்டபுரந் திரிய நகைத் தருள்பரம் சிவனே போற்றி 
பொன்வாசி கொண்டவனே வெள்ளிமலை யுடையானே போற்றி போற்றி 

( இ - ள் ) மின்போலும் பிரகாசம்பொருத்திய சடையையுடைய இறை 
வனே நமஸ்காரம் , நான்கு வேதங்களையும் முன்னே திரிபுர தகனம் செய்யும் 
போது குதிரைகளாகக் கொண்டவனே நமஸ்காரம் , நெருப்பானது எரியும் 
படி நின்று நடனஞ்செய்கின்ற முதல்வனே நமஸ்காரம் , பாவத் தொழிலை 
மிகுதியாய்க் கொண்ட திரிபுாமானது கெடும்படி நகைத்தருளிய பரமசிவனே 
நமஸ்காரம் , விஷ்ணுவைப் பாணமாகக் கொண்டவனே வெள்ளி மலையை 
யுடையவனே நமஸ்காரம் நமஸ்காரம் என்று ஸ்ரீராமன் துதிசெய்து வணங் 
கினான் ( எ - று ) 

[ 6 ] 
கலிவிருத்தம் 


பூசனை புரிந்தவன் புகழுங் காலையி 
லீசனும் பலவா மீந்து போயினான் 
கோசல மெனுந்தலங் குறுகி ராகவன் 
வாசவன் மகிழ்வுற மகமி யற்றினான் . 

( இ - ள் ) இவ்வாறாக ஸ்ரீராயன் பூசனை செய்து புகழ்ந்து தோத்திரஞ் 
செய்யும் பொழுது ஈசனும் பல வரங்களை யிராமனுக்கு ஈந்தருளிப்போயினான் . 
பின்பு தனது தலமாகிய கோசல தேசத்தையடைந்து இந்திரன் மகிழும்படி 
யாகத்தையுஞ் செய்து ஸ்ரீராமனின் புற்றிருந்தான் . ( எ - று . ) [ 7 ] 

ஒருதல மிறந்தவர்க் குறுதி நல்கிடு 
மொருதலம் பிறந்தவர்க் குதவு நற்கதி 
யிருதலர் தம்மினு மெய்தும் யாவையுந் 
தருதல மிதுவலாற் றரையி னில்லையே . 

( இ - ள் ) ஒரு தலமாகிய காசியானது தன்னிடத்தில் வந்திறந்தவர்க 
ளுக்கு முத்தியைக் கொடுக்கும் . மற்றொரு தலமாகிய திருவாரூரானது தன் 
னிடத்திற் பிறந்தவர்களுக்கு முத்தியைக்கொடுக்கும் . இந்த இரண்டு தலங் 
களினும் அடைகின்ற யாவையுந் தருகின்ற தலமானது இந்தத் திரிசிராமலை 
யேயல்லாமல் பூமியில் வேறில்லை . ( எ - று . ) 

[ 8 ] 
நாவலந் தீவிலந் நகரை நண்ணியே 
தேவரு முனிவரு நாருஞ் சித்தரு 


நினைத்தது கொடுத்த சுருக்கம் 

77 
மாவுடன் பறவையு முரக மாதரும் 
யாவரும் பாகதி யெய்தி னார்களே . 

( இ - ள் ) நாவலந்தீவிலுள்ள அந்தத் திரிசிராமலையையடைந்து தேவர் 
களும் , முனிவர்களும் , மனிதர்களும் , சித்தர்களும் விலங்குகளுடனே பறவை 
களும் நாகலோகத்து மாதர்களும் , மற்றுள்ள யாவர்களும் பரகதியாகிய 
முத்தியைப் பெற்றார்கள் ( எ - று ) 

19 ) 


கலிநிலைத் துறை . 


ஐந்து பேர் தமக் கொருத்தியே தேவியா மளவில் 
வந்து நாரதன் மொழிகுவா னொவ்வொரு வருட 
மிந்த மாதினைப் புணருமிவ் வியல்புகண் டெதிர்ந்தோர் 
நந்து பூமியை வலஞ்செயத் தகுமென நவின்றான் . 

இ - ள் ) ஐந்துபேர்களாகிய பாண்டவர்களை வருக்கும் துரோபதி யொ 
ருத்தியே தேவியாக வமைந்த வளவில் நாரதமுனிவர் வந்து ஒவ்வொரு வரு 
டம் இந்தப்பெண்ணை யொவ்வொருவர் புணர வேண்டுமென்றும் அப்புணரும் 
தன்மையை யெதிரே கண்டோர் பெரிய பூமியை வலஞ்செய்யத் தக்கவரா 
வார்களென்றுஞ் சொன்னான் ( எ - று ) 

[ 10 ] 


அன்ன நாளினி லருச்சுனன் றருமனோ டவளைக் 
கன்னல் வேளுட னிரதிபோ லிருப்பது கண்டா 
னின்ன தீவினைக் குலகினை வலஞ்செய வெண்ணி 
மன்னு நாவலந் தீவிலத் திசையிலே வந்தான் . 


( இ - ள் ) அப்படி யேர்ப்பட்ட காலத்தில் அருச்சுனனானான் தருமருட 
னே அந்தத் துரோபதியைக் கரும்புவில்லை யுடைய மன்மதனுடனே புணரும் 
யிரதியைப்போலிருப்பதைக் கண்டான் . இப்படிப்பட்ட தீவினையாகிய 
பாவத்துக்கு உலகத்தை வலஞ் செய்ய வேண்டுமென்றெண்ணி நிலைபெற்ற 
நாவலர் தீவிலிந்தத் தெற்குத் திசையிலே வந்தான் ( எ - று ) 

( 11 ) 


அறுசீர்க்கழிதெடிலாசிரிய விருத்தம் . 


ஓங்கானை பூசித்த காளத்தி யிறையவனை யுவந்து போற்றித் 
தூங்கானை மாடத்தி லகலாமல் விளங்குபாஞ் சுடரை வாழ்த்தித் 
தீங்கானை தனையுரித்த வழுவூச னிருசரணஞ் சிரத்தினேத்தில் , 
பாங்கானைச் 
சாவிலுறை யலோண்ட வுமையிறைகைப் பணிந்து போனான் 


2 

செல்வத்திப் புராணம் 
( இ - ள் ) உயர்ந்த யானையானது பூசித்ததிருக்காளத்தி யென்னும் தலத்தி 
லெழுந்தருளிய இறையவனை யுவப்யுடனே வணங்கித் தூங்கானை மாடமென் 
னுந்தலத்திலே நீங்காமல் விளங்குகின்ற பரஞ்சுடரையும் வாழ்த்தித் திங்கை 
யுடைத்தான யானையை யுரித்தருளிய திருவழுவூரரையுஞ் சிரத்தினாலே 
வணங்கித் துதிசெய்து திருவானைக்காவிலெழுந்தருளிய அகிலாண்ட நாயகிக்கு 
நாயகனாகிய ஜம்புலிங்கேசுாரையும் வணங்கி அருச்சுனராஜன் போனான் 
( எ - று ) 

( 12 ) 
கலிநிலைத்துறை 


| 


நரன ருச்சுன னெனும்பெய ருடைய வனன்கா 
வரன ருச்சனை புரிந்தன னமலனு மவற்கு 
வாமளித்தனன் மடந்தையர் பலரையு மணந்து 
பரக திப்பய னடைந்தன னெனமுனி பகர்ந்தான் .. 

( இ - ள் ) அப்பால் நானாகிய அருச்சுனராஜன் சிராமலையையடைந்து 
நன்றாக சுவாமியை யருச்சனை செய்தான் . அப்பொழுது அமலனான சுவாமி 
யானவர் அவனுக்கு வாங்களை யருளிச்செய்தார் . அதைப் பெற்றுக்கொண்டு 
அவன் பலவாயுள்ள மாதர்களை மணஞ்செய்து சுகமாயிருந்து பின்பு பரத்துக் 
கேதுவான பயனையுமடைந்தானென்று கௌதமமுனிவர் மற்றை முனிவர் 
களுக்கருளிச் செய்தார் . ( எ - று ) 

( 13) 
அறிந்த பாவமும் வலிகெடு மறிவிலா மையினாற் 
செறிந்த வல்வினைக் கடனுமத் தலத்திலே தீரும் 
பிறந்த மானிடப் பிறவியிற் பலன்களும் பெறலா 
மிறந்த போதினிற் பிறந்தபேர் முத்திபெற் றிருப்பார் . 

( இ - ள் ) அறிந்து செய்த பாபமும் அதின் வலியும் அந்தத் தலத்திலே 
தீரும் அறிவில்லாமையினாலே செய்து நெருங்கி வருகின்ற வலிதாகிய தீவி 
மனக்கடனும் அத்தலத்திலே நீங்கும் . மனிதப்பிறவியிற் பிறந்த பலன்களும் 
அடையலாம் . இறந்த பொழுது முத்தியைப் பெறுகின்றதைப்போலவே யந் 
நத்தலத்திலே பிறந்த பேர்களும் முத்தியைப் பெற்றிருப்பார்கள் . ( எ - று ) 

[ 14 ] 
எழுசீர்க்கழிநெடி லாசிரியவிருத்தம் . 
மனுகு லந்தனி லிரவி புங்கவன் மதலை தந்தரு டயாதன் 
மனுச னங்கவ னனுச னென்பவர் தமது வெம்பகை தவிரவே 
கனலி லங்கையி விடும வன்சொரி கருணை யஞ்சனை பாலக 
னனும னென்பவன் மலையில் வந்ததி லரிய நன்புன லாடினான் 


நினைத்தது , கொடுத்த சருக்கம் 
( இ - ள் ) சூரிய வமிசத்திலே பிறந்த மனுகுலத்தாசனாகிய தயாதனு 
டைய புத்திரனான ஸ்ரீ ராமனும் அவனுடைய தம்பியாகிய இலக்குவனும் 
என்பவர்களுடைய கொடுமையான பகை நீங்கும்படியாக இலங்கையிலே 
நெருப்பையிட்டவனும் கருணையானது சொரிகின்ற அஞ்சனாதேவியினுடைய 
பாலகனுமான அனுமனென்று சொல்லப்பட்ட பெயரினையுடையவனிந்தச் 
சிராமலையில் வந்து அதிலுள்ள அரிதாகிய நல்ல தீர்த்தங்களில் முழுகினான் . 
( எ - று ] 

( 15 ] 
மர்ல யன்றொழு வானை நண்பகன் மாலை கங்குலின் மாலையா 
லால யந்தனின் மேவி மஞ்சன மாதி கொண்டடி பேணினான் 
வால சந்திர ரேகை தண்புனன் மாசு ணந்திகழ் வேணியான் 
வேலை நஞ்சணி நீல கந்தரன் மேவி னன்விடை மீதிலே 

( இ - ள் ) மகா விஷ்ணுவினாலும் , பிரம தேவனாலும் , தொழுது வணங் 
காநின்ற சிராமலைநாதனை யனுமனானவன் ஆசையுடனேமத்தியான காலத் 
தினும் , மாலைக்காலத்தினும் , இராக்காலத்தினும் ஆலயத்தையடைந்து திரு 
மஞ்சன முதலியவைகளால் அபிஷேகாதி அருச்சனை செய்து வணங்கினான் . 

மூன்றாம் பிறையும் , குளிர்ந்த கங்கையும் சர்ப்பமும் , விளங்குகின்ற சடை 
யையுடையவரும் , பாற்கடலிலே தோன்றிய விடத்தையணிந்தநீலகண்டரு 
மான கடவுள் ரிஷபவாகனத்தின் மேலே யெழுந்தருளி அந்த அனுமாரு 
க்கு முன்னே பிரசன்னமானார் . ( எ - று ) 

[ 16 ] 
குன்றெ னத்தொழு தனும னின்றன னிறையு மன்பொடு கூறுவா 
னன்று னக்கினி வரமளித்திட நவிலு வாயென மொழிகுவா 
னென்றன் முத்திரை யுன்றலத்தினி லெய்த வேண்டுமென 

னச்சொனா 
னன்ற ளித்தன னரிய செல்வமு மடைக வென்று மளித்தனன் . 

( இ - ள் ) அனுமானானவன் மலையைப் போலே சுவாமியைத் தொழுது 
நின்றான் . உனக்கு நாம் நன்மையாயுள்ள இனிய வரத்தைக் கொடுத்திட 
நீ சொல்லுவாயென்று சுவாமி யன்புடனே திருவாய்மலா அதற்கு என்னு 
டைய முத்திரையாகிய அடையாளமானது உம்முடைய ஸ்தலமாயுள்ள இதில் 
அடைய 
வேண்டுமென்று அனுமான் கேட்டுக்கொண்டா னந்தப்பிரகாரங் 
கொடுத்தருளி யரிதாகிய செல்வமும் உனக்கு எப்பொழுது மடையக்கடவ 
தென்று சுவாமி யனுக்கிரகஞ் செய்தருளினார் . ( எ - று ) 

[ 17 ] 
நினைத்தது கொடுத்த சருக்கம் 

முற்றிற்று . 
ஆகச் சருக்கம் ( எ ) க்கு திருவிருத்தம் ( 240) 


1 


ல 


செவ்வந்திப் புராணம் 


எட்டாவது 


சாரமாமுனிச் சருக்கம் 


கலிநிலைத்துறை 


. 


என்று கூறினான் கோதம னவன்றனை யிறைஞ்சி 
நன்று கூறினா யெனச்சொலி யிருடியர் நவில்வா 
ரன்று சாரனென் றொருமுனி தவஞ்செய் வதிலே 
சென்ற வாறெலா முரைக்கவென் றனர்முனி செப்பும் . 

(இன் ) தல மகிமை இப்படியென்று சொல்லிய கௌதம முனிவரை 
மற்ற முனிவர் வணங்கி நன்று கூறி நீரென்று சொல்லி யத்தக்காலத்தில் 
சாரனென்று வொரு பெயர்பெற்ற முனியானவன் அந்தத் திரிசிரா மலையிலே 
தவங்களைச் செய்து நடத்திய நெறிகளையெல்லாம் உரைக்கவேண்டுமென்று 
கேட்டுக்கொண்டார்கள் . அந்தப் பிரகாரம் சாரமாமுனிவருடைய வரலாறு 
களை அந்தக் கௌதம முனிவர் சொல்லத்தொடங்கினார் . ( எ - று . ) [ 1] 

எழசீர்க்கழி நெடிலாசிரிய விருத்தம் 
பரம யோகி யொருவ னுண்டு பகரின் முன்னு கத்திலே 
பிரம சன்மன் மறைக ணான்கு மங்க மாறு பேதமுங் 
காத லாம லகம தாக வுணர்வில் வைத்த காரணன் 
வரையில் வீறு மிமய மீது மாத வந்தொ டங்கினான் . 
( இ - ள் ) சொல்லப்படுகின்ற கிரேதாயுகத்திலே பிரமசன்மனென்று 
பெயர் பெற்ற பாமயோகியானவர் ஒருவருண்டு அப்பேர்ப்பட்டவர் நான்கு 

ங்களையும் , அந்த வேதங்களுக்கு அங்கமான ஆறு பேதங்களாயுள்ள 
சாஸ்திரங்களையும் கையிற் பொருந்திய நெல்லிக் கனியாக அறிவிலே தங்கும் 
படிவைத்த காரணர் அதினால் மலைகளிலே வுயர்த்திராநின்ற இமயமலையினிடத் 
திலே பெருமை பொருந்திய தவத்தைச் செய்யத்தொடங்கிஞர் ( எ - று . ) ( 2 
அன்ன யோகி யருமை யான தவமி யற்ற வமவறு 
மின்னு லாவு குன்ற மன்ன விடையின் மீது மேவினான் . 
பொன்னு லாவு போது கொண்டு பாம யோகி போற்றினா 
னென்ன வேண்டு மென்ன யோசி முத்தி வேண்டு மென்றனன் . 


}}} 


வ 





ICCITIGIT] 


சாரமாமுனிவர்செவ்வந்திமலரால்சுவாமியைஅருச்சனைசெய்தல். 


( 


சாரமாமுனிச் சருக்கம் 

81 
இ - ள் ) அப்பேர்ப்பட்ட யோகியானவர் அருமையான தவத்தைச் 
செய்யச் சிவபெருமானும் விளங்காநின்ற மலைபோன்ற ரிஷப வாகனத்தின் 
மீது எழுந்தருளிப் பிரசன்னமானார் . உடனே அந்த யோகி பொன் போலும் 
அருமையான புஷ்பங்களைக்கொண்டு சுவாமியை வணங்கினார் . உனக்கென்ன 
வேண்டுமென்று சுவாமி திருவாய்மலர்ந்தருள யோகியானவர் முத்தியானது 
வேண்டுமென்று சொன்னார் . ( எ - று ) 

[ 3 ] 


இத்தலத்தின் முத்தி யில்லை யிமய வெற்ப கன்றுகா 
சித்த லத்து றைந்த சோம சன்ம யோகி தேவிதன் 
கைத்த லத்தி லமிர்தெ னப்பி றந்து கண்க ளிக்கவே 
பத்தி செய்து நீயு மங்கோர் பால னைப்ப யந்தபின் . 

( இ - ள் ) இந்தத் தலத்திலே யுனக்கு முந்தியில்லை இமயமலையை 
நீங்கிக் காசித் தலத்திலிராநின்ற சோமசன்ம யோகி யென்பவனுடைய 
மனைவியின் கைத்தலத்திலுள்ள உமிர்தத்தைப்போலப் பிள்ளையாகப் பிறந்து 
கண்கள் களிக்கும்படி பத்தியுஞ் செய்து அவ்விடத்தில் நீயும் இல்லறத்தி 
னின்று ஒரு பாலனைப் பெற்ற பின்பு ( எ - று . ) 

[ 4 ] 
மனைது றந்து தெற்கி னண்ணி மன்னு காவிரிக்கணே 
யினிது வீறு திரிசி ராநகர்க்க ணெய்தி யெம்மையே 
நனைகு லாவு பாத லத்து மலர் பறித்து நாடொறும் 
புனைதி முத்தியெய்து மென்று சிவன்மொழிந்து போயினான் . 

( இ - ள் . ) அப்படி புத்திரனைப் பெற்ற பின்பு இல்வாழ்க்கையை விட்டு 
துறவறத்தையுற்று தெட்சண திசையைச் சேர்ந்து நிலைபெற்ற காவிரி நதியி 
னிடத்தே யினிதாக வுயர்ந் திராநின்ற திரிசிராமலை யென்னும் நகரத்தின் 
கண்ணே யடைந்து நம்மையே அரும்புகளாலே கொண்டாடப்பட்ட பாதா 
ளத்திலுள்ள செவந்தி மலரைப் பறித்துத் தினந்தோறும் புனைந்து அருச்சனை 
செய்திடுவாய் அப்போது முத்தியும் பொருந்துமென்று சிவபெருமான் திரு 
வாய்மலர்ர் தருளிச்செய்து போயினார் ( எ - று ) 

[ 5 ] 


அடல மைந்த பிரம சன்ம னரிய யோக முறையினா 
லுடறு றந்து சோம சன்மன் மகிழ வந்து தித்தனன் 
புடை நெருங்கு கலனி றைந்த புணரி பெர்ங்கு மகரமீ 
னிடைநெருங்கு பால லைக்குண் மதியெ ழுந்த தென்னலே . 

( இ - ள் ) வலிபொருந்திய பிரமசன்மரானவர் அரிதாயுள்ள யோகமுறை 
மையினாலே சரீரத்தைவிட்டு சோமசன்மரானவர் மகிழ்ச்சியடையும்படி பிள்ளை 
யாக வந்து அவதாரஞ்செய்தார் . அது எப்படியிருந்ததென்றால் கப்பல் 
களும் மகர மீன்களும் நிறைந்து நெருக்குகின்ற சமுத்திரமானது பொங்கும் 


11 


82 


செவ்வந்திப் புராணம் 


படியாகப் பால் சமுத்திரத்தினுள்ளே சந்திரனுதித்தது போலிருந்தது ( எ - று ) 
இதனாலே அந்தப் பாற்கடலிலுதயமான சந்திரனைக்கண்டு பொங்குகின்ற 
சமுத்திரம் போலப் பெற்றோர் மு.நலிய சுற்றத்தார்களெல்லாம் மகிழ்ச்சி 
யடைந்தார்கள் . 

[ 6 ) 


னு 


சோம சன்மன் மனம கிழ்ந்து செய்க டன்றொலைத்தபி 
னாம நாமி சைக்க வேண்டு மென் மெல்லை நாகமேல் 
வாய்மை யொன்றெ ழுந்த திந்த மைந்தன் மாத வத்தினாற் 
றாம் மார்ப நாமம் வல்ல சார னென்று சாற்றுமே . 

( இ - ள் ) அப்படிப்பிறந்த பிள்ளைக்குப் பிதாவாகிய சோமசன்மனானவர் 
மனது மகிழ்ச்சியடைந்து செய்யத்தக்க கடன் முறைகளாகிய சடங்குகளெல் 
லாஞ் செய்து முடித்த பின்பு பெயரிடவேண்டுமென்று அந்தச் சோமசன்மன் 
நினைத்த அளவில் ஆகாயத்தினிடத்தே யொரு உண்மையான . வாக்கா 
னது பூமாலையணிந்த மார்பையுடைய சோமசன்மனே மாதவத்தினாலே பிறந்த 
வல்லமையுடைய இந்த மைந்தனுக்குச் சாரனென்று யாவரும் சொல்லும்படி 
யாகப் பெயரிட்டழைக்கத் தக்கதென்று எழுந்தது ( எ - று ) 

[ 7 ) 
என்று ரைக்க மனம கிழ்ந்து தந்தை தாய ரிருவரு 
நன்றி யுற்ற சார னென்று நாம மன்று நல்கினார் 
பொன்ற லற்ற கல்வி கேள்வி புனித நூலு ணர்ந்தபின் 
மன்ற லுற்ற கோதை யோடு மனைய றத்தில் வைகினான் . 

( இ - ள் ) இப்படியென்று ஆகாயவாக்கானது சொல்ல தந்தை தாயரிருவ 
ரும் மனதில் மகிழ்ச்சியடைந்து நன்மை பொருந்திய சாரனென்னும் பெயரை 
அப்பொழுது கொடுத்தார்கள் . அப்படிக்கு அவர்களாலே சாரனென்று பெய 
ரானது இடப்பட்டழைத்தபின்பு பொன்றுதலில்லாத கல்விகளையும் சிவயோ 
கியர்களாலே பெறத்தக்க கேள்விகளையும் பரிசுத்தமான மோட்ச நூல்களை 
யும் அறிந்து பிறகு விவாகஞ்செய்து கொண்டு இல்வாழ்க்கைக்குரிய மனைவியு 
டனே செய்யத்தக்க தருமமாகிய இல்லறத்திலே தங்கியிருந்தார் ( எ - று ) [ 8 ] 

வயந்த புண்ட ரீக யாகம் வாச பேய மாதிய 
வியந்த பன்ம கம்பு ரிந்து மெய்க்க டன்கழித்தபி 
னயந்து நன்ம கப்ப யந்து துறவ றத்தை நண்ணினான் 
பயந்த பால னினிது தன்கு லத்து நீதி பயிலவே 

( இ - ள் ) அப்படி இல்லறத்திலிருந்து வயந்தமென்னும் வேதமந்திரங்களை 
யுடைய புண்டரீகமென்கிற யாகமும் , வாசபேயமென்றே யாகமுமாதியாக 
வியந்து புகழத்தக்க பலவகை யாகங்களையுஞ் செய்து மெய்மையாகிய தேவர் 


சார்மாழனிச் சருக்கம் 

83 
கடன் , முனிவர்கடன் , தென்புலத்தார் கடன் முதலிய கடன்களை முடித்த 
பின்பு விருப்பமுற்று நன்மையான புதல்வனைப்பெற்று இனிதாகத் தனதுகுல 
த்து நீதியிற் பயிலும்படி செய்து அந்தச் சாரனென்பவர் துறவறத்தை யடை 
ந்தார் ( எ - று ) 

[ 9 ] 


முற்பி றப்பி னியல்ப றிந்த முனிவில் சார முனிவனுந் 
தெற்கி டத்தின் மேவி மிக்க திரிசி ராமலைக்குள் வாழ் 
பர்ப்ப தக்கொ ழுந்த ரான பரமர் பாத மலரின்மே 
லற்பு தத்தி னரிய போது சொரியும் வண்ண மணுகினான் . 

. 
( இ - ள் ) முன் ஜனனத்தினுடைய தன்மையையறிந்த கோபமுதலிய 
குற்றமில்லாத சாரமா முனிவரும் தெற்குத் திசை யையடைந்து மேலான திரி 
சிராமலையினிடத்தே மலைக்கொழுந்தராயெழுந்தருளி யிருக்கின்ற பரமராகிய 
சிவபெருமானுடைய திருவடித்தாமரை மலரின் மேல் அற்புதத்தை பொருந்தி 
யவராய் அரிதாகிய புஷ்பங்களாலே அருச்சனை செய்யும்படியாக அணுகி 
னார் ( எ - று ) 

[ 10 ] 
கலி நிலைத்துறை , 


கண்ட மட்டிலே யுருகினா னாலயங்கண்டு 
கண்ட மட்டிலே விடஞ்செறி கடவுளைக் கமுகார் 

மட்டிலேய் கருங்குழ லிறவியைக் கண்டான் 
கண்ட மட்டிலே படங்கிடா மகிழ்ச்சியாற் களித்தான் . 

( இ - ள் ) அப்படி அரிதாகிய புஷ்பங்களைச் சொரிந்து அருச்சளை செய் 
யும்படி யணுகிச் சுவாமியினுடைய திரிசிராமலையைத் தரிசித்து எல்லையும் 
அளவுமில்லாமல் உடம்பெல்லாங் கண்களாக அந்தச் சாரமாமுனிவர் உருகினார் 
அதின் பின்பு ஆலயத்தினுள்ளே சென்று கண்டத்தின் மட்டிலே விடம் பொரு 
ந்திய கடவுளாகிய கிவபெருமானையுங் கமுகமாமும் , மேகமும் பார்த்தமாத்தி 
ரத்தில் ஒப்பாய்ப் பொருந்தியிராநின்ற கழுத்தையும் கருமையான கூந்தலையு 
முடைய இறைவியாகிய மட்டுவாற்குழற் பிராட்டியையும் அந்தச் சாரமாமுனி 
வர் தரிசித்து அளவிலடங்காத ஆனந்த மகிழ்ச்சியை அடைந்தார் . ( எ - று ) [ ] 

பிரம னாரண னகத்தியன் முதலிய பெரியோர் 
பாம யோகிய ரிமையவர் பணிந்திடும் பரனே 
கரனு மங்கவற் கிளையவ னிருவருங் காண 
விரவி போலவந் தரும் பல முதவிய விறையே 

( இ - ள் ) பிரமனும் , நாரணனும் , அகத்தியனும் முதலாயுள்ள பெரியோ 
ரும் , பாமயோகியரும் , தேவர்களும் பணிந்து வணங்குகின்ற பரனேகானும் 


84 


செவ்வந்திப் புராணம் 


அவனுக்கிளையோரான இருவருந் தரிசிக்கும்படி சூரியப்பிரகாசம்போல எழுந் 
தருளி வந்து அவர்களுக்கு அரிதாயுள்ள பலன்களைக் கொடுத்துதவிய இறைய 
வனேயென்று அந்தச் சாரமாமுனிவர் துதி செய்து யின்னுஞ் சொல்லுகிறார் . 
( எ - று ) 

[ 12 ] 


அனும னென்பவ னருச்சுனன் வணங்கிய வரனே 
யினிய மாதர்க ளெழுவரு மிறைஞ்சிய விறையே 
வனையும் வார்குழ லுமையவள் வணங்கிய மணியே 
தனிய ரானவர்க் கன்னையே யெனச்சொலித் தாழ்ந்தான் 

( இ - ள் ) அனுமனென்பவனும் அருச்சுனனும் வணங்கிய அரனேயென் 
றும் இனிமையுள்ள சப்த மாதர்களிறைஞ்சிய இறையவனேயென்றும் அலங் 
கரிக்கின்ற நீண்ட கூந்தலையுடைய உமையவள் வணங்கிய மணியேயென்றும் 
தனிமையானவர்களுக்குத் தாயேயென்றுஞ் சொல்லித் துதிசெய்து சாரமா 
முனிவர் வணங்கினார் . ( எ - று ) 

[ 13 ] 
சிவத டத்திலே மூழ்கியம் மலைவலஞ் செய்து 
பவ்ம கற்றிடும் பொருட்டினி தருச்சனை பண்ணி 
நவமு றச்செயும் பன்னசா லையினாக நண்ணித் 
தவமி யற்றினான் வேதவா சாரனாஞ் சாரன் . 


T 


( இ - ள் ) அந்தப்படி வணங்கித் துதிசெய்து சிவதீர்த்தத்திலே முழுகி 
விபூதியுருத்திராக்கமணிந்து அந்தத் திரிசிராமலையைப் பிரதட்சனமாக வலஞ் 
செய்து பிறவியை நீக்கும் பொருட்டு இனிதாகச் சுவாமியை அருச்சனை பண் 
ணிப் புதிதாகச் செய்யப்பட்ட பன்னசாலையினிடத்தே பொருந்தி வேதத் 
தின் ஆசாரத்தையுடைய சாரமாமுனிவர் தவத்தைச் செய்துகொண்டிருந்தார் 
( எ - று ) 

[ 14 ] 


சாரமாமுனிச் சருக்கம் . 


முற்றிற்று . 


ஆகச் சருக்கம் 8 - க்கு திருவிருத்தம் 254 . 


85 


உ 


ஒன்பதாவது 
சூரவாதித்தச் சருக்கம் . 


கலிவிருத்தம் 


வாாழி யந்த வருந்தவ மாமுனி 
தாழ்வ ருங்கதை தன்னை நிறுத்தியே 
சோழ னவ்விடைத் தோன்றி யதுமவன் 

கோழி மாநகர் கண்டதுங் கூறுவாம் . 
( இ - ள் ) நீடூழிகாலம் வாழத்தக்க அந்த அரியதவத்தையுடைய பெருமை 
பொருந்திய சாரமாமுனிவரது உயர்ந்த கதையை நிறுத்திச் சோழராசனான 
வன் அவ்விடத்தே வந்து தோன்றியதும் பின்பு அவன் கோழிமாநகர மென் 
கிற உறையூரைத் தனது ராஜதானியாகச் செய்த துஞ் சொல்லுவாம் . ( எ - று ) 

அறுசீர்க்கழி நெடிலாசிரிய விருத்தம் 
மண்ணி லழியாப் புகழ்படைத்த மனுவின் குலத்திற் சனநாத 
- வண்ணன் மகிழ வவதரித்தா னாசர் சூளா மணியென்பா 
னெண்ணெண் கலைகண் முழுதுணர்ந்தா னெழுவிற் படைவா ளிவை தெரிந் 

( தான் 
பண்ணும் பரியும் பரித்தேரும் பகடுஞ் செலுத்தல் பயின்றனனே . 

( இ - ள் ) இந்த மண்ணுலகத்தில் அழியாத புகழைப் படைத்திராநின்ற 
மனுவினது குலத்திலே முதன்மையான சனநாதனென்றும் பெயரையுடைய 
சோழராசனானவன் சந்தோஷிக்கும்படியாய்ப் புத்திரனவதரித்தான் . அவன் 
அரசர் சூளாமணி யென்று சொல்லும்படியான அறுபத்துநாலு கலைஞானங் 
கள் முழுதையு மொருங்குணர்ந்தவன் யுத்தத்துக்கு எழுகின்ற வில்வித்தை 
வாள்வித்தை முதலிய ஆயுதவித்தைகளெல்லாந் தெரிந்தவன் . அலங்காரஞ் 
செய்யுங் குதிரையும் - குதிரை பூட்டிய தேரையும் - யானையுமாகிய இவைகளை 
யேறிச் செலுத்தப்பட்ட வித்தைகளையும் பழகினவன் . ( எ - று ) [ 2 ] 

அந்த மகனைச் சனநாத வளவன் புடவிக் காசனெனத் 
தந்து புலனைந் தையுமடக்கி முயன்றான் யோக சாதனையை 
மைந்த னவனி முழுதினையுந் தளரா தளித்து மதிக்கவிகை 
சிந்து நிழலா விளைப்பகற்றி நடத்தா நின்றான் செங்கோலே . 


86 . 

செவ்வந்திப் புராணம் 
( இ - ள் ) அப்பேர்ப்பட்ட புத்திரனைச் சனநாதச் சோழமகாராஜனானவன் 
தனது பூமிக்கு அரசனாகச் செய்து தனது அரசாட்சியையும் அவனிடத்தில் 
கொடுத்து பின்பு ஐம்புலன்களையு மடக்கி மோட்சத்துக்குரிய மார்க்கமான 
சிவயோக சாதனையிலே முயற்சியுள்ளவனானான் . அப்பால் அந்தப் புத்திரனா 
னவன் பூமி முழுதையும் தளர்ச்சியடையாமற் காத்துத் தனது சந்திரவட்டக் 
குடையிலிருந்து சிந்துகின்ற அமிர்தகிரணத்தினாலும் அக்குடை நிழலாலும் 
உயிர்களுடைய துன்பமாகிய இளைப்பை நீக்கிச் செங்கோலாகிய நீதியை 
இராஜசிரோமணி யென்னுஞ் சோழராசன் நடத்தினான் ( எ - று ) [ 3 ] 


எட்டானைகளுஞ் சுமைதவிர வரகா திபனு மிளைப்பகலக் 
கட்டா நின்ற வரியகழல் பகைத்தார் முடியிற் கதிர்பரப்பு 
வொட்டா ரளக்கும் பெருந்திறையா லிமையோ ருலக மூடுருவக் 
கொட்டா நிற்க மும்முாசும் புரந்தான் மனுவின் குலமணியே . 

( இ - ள் ) அப்படி அவன் அரசாட்சி செய்யும் போது பூமியைத் தாங்கு 
கின்ற அஷ்ட திக்கஜங்களுடைய சுமை நீங்கவும் ஆதிசேடனுடைய இளைப் 
புத் தவிரவும் கட்டுகின்ற அரிய வீரக்கழலானது பகைவருடைய கிரீடத்திற் 
பிரகாசத்தை விரிக்கவும் ஒட்டாராகிய அப்பகைவர்கள் பெரிய திறைப்பொரு 
ளையளக்கவும் தேவலோகமும் ஊடுருவிப்போகும்படி மூன்றுவகை முரசு 
வாத்தியங்களுங் கொட்டாநிற்கவும் இந்தப் பூபாரத்தைத் தானொருவனே 
தாங்கிப் பகைமன்னரில்லாமல் அப்புத்திரனாகிய அரசர் சூளாமணி யென் 
னுஞ் சோழமகாராஜனான மனுவின் குலமணி போன்றவன் உலகைப் பரிபா 
லித்து ஆண்டுவந்தான் .. மூன்றுவகை முரசாவன : - மங்கலமுரசு வெற்றி 
முரசு ; கொடைமுரசு , வீரக்கழலாவன : - சூத்திரம் - வெற்றிகொள் வேந்தர் 
விருது வீரக்கழல் - வலத்தாளொன்றில் வயங்குமென்க : - ஆல் - அசை: 
அல்லது அந்த - ஆலை மூன்றனுருபாக்கி - பகைவாளக்குந் திறைப்பொருளா 
லும் - தேவருலகமூடுருவும்படி கொட்டப்பட்ட மும்முரசினாலும் உலகத்தைக் 

வந்தானெனினுமாம்- பின்கூறிய மாசிலும் ஆலுரூபுவிரிக்க. ( எ - று ) 


எழுசீர்க்கழிநெடிலாசிரிய விருந்தம் , 


பொங்க விப்படி யுயிர்பு ரந்தெழு புடவி தன்னைவ லஞ்செய்வான் 
சிங்க ளத்தவர் யவனர் பப்பரர் சீனர் சோனகர் கேரளர் 
வங்கர் குச்சார் கூர்ச்ச ரத்தவர் கோசலத்தர் வணங்கவே 
துங்க பத்திரி தண்பு னற்சொரி தூய திண்கரை மேவினான் . 

(இன் ) இப்படிச் சேனாசமுத்திர முதலிய சமஸ்த செல்வங்களும் பொங் 
கும்படியாக உயிர்களைக்காத்துவருகின்ற அந்தச்சோழராஜனானவன் எழுவகை 
யாகிய உயிர்களையுடைய பூமியை வலஞ்செய்யும் பொருட்டு சிங்களர் , யவனர் , 


. 


சூரவாதித்தச் சருக்கம் 


87 


பப்பரர் , சீனர் , சோனகர் , கோளர் , வங்கர் . குச்சரர் , கூர்ச்சார் , கோசலர் , முத 
லிய எல்லா தேசத்தரசர்கள் வணங்கும்படியாகக் குளிர்ந்த நீரைச் சொரியப் 
பட்ட துங்கபத்திரியென்னும் நதியினுடைய பரிசுத்தமான பலம்பொருந்திய 
அந்நதிக்கரையையடைந்தான் ( எ - று ) 

( 5 ) 


கலிநிலைத்துறை 


அம்பை யின்கரை நுதற்கணா னடிபணிந் ததற்பின் 
கம்பை யின்கரை யுமையிடத் திறைவனைக் கண்டு 
பம்மை யின்கரை யழகிய நாதனைப் பணிந்து 
செம்பொ னம்பல வாணனை வணங்கினான் சிரத்தால் 


( இ - ள் ) அந்தச் சோழராஜனானவன் அந்தநதிக்கரையைக்கடந்து அப் 
பால் அம்பா நதிக்கரையையடைந்து அதிலெழுந்தருளியிருக்கின்ற நெற்றிக் 
கண்களையுடைய சிவபெருமான்றிருவடியைப் பணிந்து அதன்பின்பு காஞ்சி 
புரத்தில் கம்பையாற்றின் கரையில் காமாட்சியான உமாசமேத மூர்த்தியாகிய 
கொம்பரீசுவரரைத் தரிசித்து அப்பால் பம்பாநதிக்கரையில் வீற்றிருக்கின்ற 
அழகிய நாதனையும்பணிந்து பிறகு சிதம்பரத்துக்குவந்து செம்பொன்மயமான 
அம்பலத்தில் வாழ்கின்ற நடராஜப் பிரபுவையுந் தலையினாலே வணங்கி 
னான் ( எ - று ) 

[ 6 ] 
அறுசீர்க்கழி நெடிலாசிரிய விருத்தம் . 


கனலுருவ மாயிருந்தான் மலர்ச்கையின்மன் பயந் தகலுங் கங்கை யாடன் 
மனமுருகி வெதும்புமற்றை மலைமானுந் தளருமென்றோ வடிவ மெல்லாம் 
புனலுருவ மானவனை யமிர்தகதிர் புனைந்தவனைப் பொருந்துங் கோடி 
தினகரனை நிகர்த்தவனைத் திருவானைக் காவானைச் சேவித் தர்னே . 

( இ - ள் ) நெருப்பின் வடிவமாக நாமிருந்தால் மலர்போன்ற நமது சையி 
லிருக்கின்ற மானானது பயந்து நீங்கும் , கங்காதேவியினுடைய மனமானது 
உருகி வெதும்பும் , மற்றை யுமாதேவியாகிய மலையிற்பிறந்த மானுர்தளரும் 
என்றல்லவோ வடிவமெல்லாம் நீர் உருவமாக அப்புலிங்கமானவனை யமிர்தகிர 
ணங்களையுடைய சந்திரனையணிந்தவனை பொருந்துகின்ற கோடிசூரியப்பிர 
காசமுடையவனை திருவானைக்காவிலெழுர் தருளிய சிவபெருமானைச்சேவித்து 
அந்தச் சோழராஜனானவன் வணங்கினான் ( எ - று )) 

[ 7 ] 
வெண்ணாவ னிழலானே யகிலாண்ட நாயகியா மேனை யீன்ற 
பெண்ணாவ லுடனணைக்கும் பெருமானே மாணிக்கப் பிறங்கல் போலும் 

ணாவல் லசுரர்புர மெரித்தானே பெருங்கருணை வழியா நிற்குங் 
கண்ணாவல் லணிந்தமிடற் றானேயென் றடிபணிந்து களித்துப் போனான் 


வண் 


88 


செவ்வந்திப்பு நாணம் 


( இ - ள் ) வெண்ணாவல் விருட்சத்தினீழலையுடையவனே , இமையமலையா 
சனது மனைவியான மேனையென்பவள் - தவத்தினாலே பெற்ற பெண்ணாகிய 
அகிலாண்டநாயகியை அன்புடனே பொருந்துகின்ற பெருமானே , மாணிக்க 
மலைபோலும் நிறத்தையுடையவனே , வல்லமையான அசுரர்களுடைய திரிபு 
ரத்தையெரித்தவனே , பெரிதாகிய கருணையானது மிகுந்து வழியாநிற்கின்ற 
கண்களையுடையவனே , இருள் போன்ற கருமையான விடமணிந்த கண்டத் 
தையுடைய சிவபெருமானே யென்று துதிசெய்து திருவடியை வணங்கி மகி 
ழ்ச்சியுடனே அந்தச்சோழராஜன் போனான் ( எ - று ) 

[ 8 ] 


க்ஷவேறு , 


பொன்னி கடந்து சிவகங்கை முதலாந் தடங்கள் புடைசூழ 
மன்னி விளங்குஞ் சிராபலையின் சிகரக் கொழுந்தை மணத்தகுழற் 
கன்னி மயிலை விழிகுளிரக கண்டானுடலங் களிப்புற்றான் 
சென்ளி வணங்கி யடிபணிந்து நடந்தான் மேலைத் திசைதனிலே 

( இ - ள் ) அர்தச் சோழராஜனானவன் காவேரிந்தியைக் கடந்து சிவகங்கை 
முதலாகிய தீர்த்தங்கள் பக்கத்திலே சூழும்படியாக நிலைபெற்றுவிளங்குகின்ற 
சிராமலைக் கொழுந்தாகிய கடவுளையும் மட்டுவார்குழற் பிராட்டியாகிய கன்னித் 
தன்மையுடைய மயிலையுங் கண்கள் குளிரும்படித் தரிசித்து வுடலஞ் சிவானந் 
தக்களிப்பையடைய வணங்கித் திருவடியைப் பணிந்து மேற்றிசையை நோக் 
கி நடந்தான் சோழன் ( எ - று ) 

[ 9 ] 


ஷை வேறு 


காவல னின்பொடு மேறிசை யின்புடை கானில் வரும்பொழுதூர் 
மாவுகை யுந்திறல் வீரர்மதங்கய மாவுகை யுந்தகையோர் 
மேவு கல் கண்டெதிர் சீறியு டன்றழல் வேகமி குந்தலை நேர் 
கூவியு கைந்தெதி ராகந டந்தொரு கோழிதொ டர்ந்ததுமே. 

( இ - ள் ) அந்தச் சோழனானவன் இன்பத்துடனே மேற்றிசையின் பக் 
கத்திலுள்ள காட்டில் வருகின்ற பொழுது நடத்துகின்ற குதிரைகளும் அக் 
குதிரைகளின் மேலேறிச் செல்லுகின்ற வெற்றி பொருந்திய வீரர்களும் 
மதயானைகளும் அந்த யானைகளின்மேலேறிச் செல்லுகின்ற தக்கோர் 
களும் விருப்பத்துடனே ஆயுதபாணிகளாயும் வருதலைக் கண்டு அவர்களுக் 
கெதிரே ஆக்கிரமித்துச் சீரிக் கோபக்குறிகளைக் காட்டி செருப்பைப் போலர் 
கோபத்துடனே வேகமிகுந்து அலைகளையுடைய கடல்முழக்கம் போலக் கவி 
சிறகை வீசியடித்துயர்ந்தச் சேனைகளுக்கெதிராக நடந்து ஒரு கோழியானது 
தொடர்ந்தது . ( எ - று .) 

[ 10 


89 


சூரவாதித்தச் சருக்கம் 
மேலெழு மண்கிளை யாவிழு மென்சிறை வீசுமி குந்தெழுகால் 
பேலெழு மிந்திர ஞாலமெ னும்படி போய்மறை யுந்தரைமேல் 
வாலைய றைந்திடு மோடிவ ருந்திசை மாறிவ ருந்தனையே 
கோலுமி ருஞ்சிறை தாழமு கங்கொடு கோதிவ கிர்ந்திடுமே . 


. 


( இ - ள் ) அப்படித் தொடர்ந்த கோழியானது மேலே யெழும்பும் . மண் 
ணக் கிளைத்து விழும் . மெல்லிய சிறையினாலே வீசும் . மிகுந்தெழுகின்ற காற் 
றைப்போலே யெழும் . இந்திரஞாலமென்று சொல்லும்படி பொய்யாகப்போய் 
மறையும் பின்பு தெரியும்படி வந்து தரையின் மேலே வாலையறையும் வோடி 
வருந்திசை மாறுபட்டுவரும் . வளைந்து சுழலும் பெரிய சிறை தாழத்தக்க 
தாய் முகத்தைக்கொண்டு கோதி வகிர்ந்திடும் . ( எறு ) 

[11] 


ஷ வேறு 


மாங்களி ளொளிக்கு மீள வரையிடைக் குதிக்கும் வீரர் 
சிரங்களை நெருக்கும் வாசித் தலையின் மேற் செறியும் யானைக் 
கரங்களி லிருக்கும் பாகர் கவசமே லிருந்து மேலம் 
பரந்தனி லுகையுந் தீண்டிற் றடித்தெனப் பறந்து போமே 


( இ - ள் ) பின்னும் அந்தக் கோழியானது மரங்களிலே யொளித்துக் 
கொள்ளும் . மறுபடி மலையிலே குதிக்கும் வீரர்களுடைய தலைகளிலே யேறி 
நெறுக்கும் குதிரைகளுடைய தலைகளின் மேலே நெருங்கும்படி யிருக்கும் 
பானைகளுடைய கைகளிலேயிருக்கும் அந்த யானைப்பாகர்களுகடையசரீரத்தி 
லணிந்திராநின்ற கவசத்தின் மேலிருந்து மேலே யாகாயத்தில் செல்லும் 
நீண்டினால் மின்னலைப்போலப் பறந்து போய்விடும் . ( எ - று .) [ 12 ] 


மன்னவன் றானையெல்லா மருண்டதி சயிப்ப வேழச் 
சென்னியிற் செறிந்து சென்னி கவிகைமேற் செறிந்த போ 
பன்னிரு காத்தோன் கோழிப் பதாகையா னாகையாலே 
யிந்நில வரசுங் கோழிக் கவிகையா னென்ன வானான் . 


( இ - ள் ) அந்தக் கோழியானது பின்பு அரசனுடைய சேனைகளெல் 
லாம் மருண்டு அதிசயிக்கும்படியாகப் பட்டத்து யானையினுடைய சிரசிலே 
யேறிச் சோழராஜனுடைய வெற்றிக் குடையின் மேலே யேறிய போது பன் 
னிரண்டு கைகளையுடைய சுப்பிரமணியக் கடவுள் கோழிக்கொடியோ னாகை 
யினால் விந்தப் பூமியையாளுகிற அரசனுக் கோழிக்குடையோனென்று 
சொல்லும்படியானான் . ( எ - று .) 

[ 18 ] 


23 


செவ்வந்திப் புராணம் 


வேறு 


கொதியாப் பறந்து கவிகையினுங் குதித்துச் சென்னி குஞ்சரத்தை 
யுதையாச் சரண முள்ளழுந்த முகமுள் எழுந்த வுள்ளழுந்தப் 
புதையாக் குருதி நதிப்படியா மதவா னையினும் பொங்கியது 
மதவா ரணத்தைக் கண்டக்கால் விடுமோ மற்ற வாரணமே . 

( இ - ள் ) பின்னும் அந்தக் கோழியானது கொதித்துப் பறந்து சோழ 
ராசனுடைய வெண்கொற்றக் குடையிலே குதித்து அவனுடைய பட்டத்து 
யானையையுதைத்து இரண்டு கால்களிலுள்ள முள்ளுகளாலும் முகத்திலுள்ள 
முள்ளாலும் அந்தயானையினுடைய உடலத்தினுள்ளேயழுந்தும்படி புதைத்து 
இரத்தப்பிரவாகமாய் ஓடிவருகிற நதியிலே முழுகி யந்த மதயானையைப் 
பார்க்கினும் கோபம் பொங்கியதாயிருந்தது . ஆனதால் மதயானையைக் கண் 
டால் மற்ற வாரணமாகிய கோழியானது சும்மா விடுமோ விடாது . ( எ - று . ) 


கலிவிருத்தம் 
பார்த்தனர் மன்னரும் படக்கை வீரரு 
மார்த்தனர் படையெலா மதிச யித்தன 
கூர்த்திடு கணையயில் பரிசை விற்கொடு 
வேர்த்தன ராசனும் விலக்கி னானரோ. 

( இ - ள் ) அந்தக் கோழியுடைய வீரத்தன்மையை அரசர்களும் ஆயுதங் 
களையுடைய வீரர்களும் பார்த்து ஆரவாரித்து அவர்களுடனே சேனைகளி 
லுள்ள யாவரும் அதிசயித்துக் கூர்மை பொருந்திய அம்புகளையும் வேல்களை 
யுங் கேடகங்ளோடு கத்திகளையும் , வில்லுகளையுங் கையிலே யெடுத்துக்கொ 
ண்டு கொபங்கொண்டார்கள் . அதைப்பார்த்து அரசர்க்கரசனான சோழமகா 
ராசனும் விலக்கினான் . ( எ - று ) 

[ 15 ] 
அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் 


வலத்தினிற் பறந்து மீள விடப்புறம் வளைந்து போந்து 
நிலத்திடை நடந்து வான முகட்டிடை நெடிது பாய்ந்து 
சலத்தினிற் குதித்து மேகத் தலத்திடை யடங்கி யைந்து 
புலத்தையு மடக்கா யோகி மனமெனப் போயிற்றன்றே 

( இ.ள் ) அப்படி யாகன் விலக்கியபின்பு அந்தக் கோழியானது 
னும் அவனுடைய சேனைகளும் இருக்கிற இடத்திற்கு வலத்திலே பறந்து 
மீளவும் இடப்புறமாய் வளைந்து சென்று பின்பு நிலத்தினிடத்தே நடத்து 


சூரவாதித்தச் சருக்கம் 


9F 


ஆகாயத்தின் முகட்டிலே நெடுந்தூரம் பாய்ந்து அப்பால் பூமியிலுள்ள சலத் 
திலே குதித்து மேகமண்டலத்திலே யடங்கி ஐம்புலன்களையுமடக்காநின்ற 
யோகியினுடைய மனதைப்போலப் போயிற்று . ( எ - று ) 

[ 16 ] 


இத்தல வாசியாலிப் பறவைபோ ரிழைத்த தாகு 
முத்தம் தலம்யா மிங்கே யுறைவது கரும மென்னா 
வத்தலத் தனந்த கோடி யாமிய மரச வீதி 
சித்திர மாட கூடங் கோபுரஞ் செய்வித் தானே 

( இ - ள் ) அந்தக் கோழியானது அவ்விதமாப் போனபின்பு அரசனான 
வன் இந்தப் பூமியினுடைய வலிமையினாலே யிந்தப் பறவையாகிய கோழி நம் 
முடன் எதிர்த்ததாகின்றது . இந்தப் பூமி அரசாக்ஷி செய்வதற்குரிய நகரமாக்க 
யுத்தமமாயிருப்பதால் இதிலே யாம் உறைந்திருப்பது காரியமென்று நினை 
த்து , அத்தலத்திலே அளவில்லாத அழகு பொருந்திய மாடகூட கோபுரம் 
அரமியங் , கோட்டை கொத்தளம் முதலான அரச வீதிகளையுஞ் செய்வித்தான் . 
( எ - று ) அரமியமென்பது வீட்டின் மேலுலாவும் வெளி - மாடமென்பது வீடு - 
கூடமென்பது - மேல் வீடு , மறைவுள்ள இடம் . 

[ 17 ] 
கலிவிருத்தம் . 
மன்னர் வீதி நிறைந்தகை மாவின் மேற் 
பொன்னி லாமணித் தோரணம் பொங்குதன் 
மின்னு மேக மிவையென விண்ணவர் 
வன்ன வில்லு வளைத்தது போலுமே 

( இ - ள் ) அப்படிச் செய்வித்த அரசர்களுடைய வீதிகளிலே நிறைந்தி 
ருச்கின்ற யானைகளின்மேலெ பொன்னினாலும் விளங்காநின்ற மணியினாலும் 
சேர்த்துச் செய்த தோரணங்கள் விளங்குதல் மின்னுகின்ற மேகமிவை 
யென்றெண்ணித் தேவர்கள் பஞ்சவர்ணங்கள் பொருந்திய வில்லாகிய இந் 
திரதனுசை வளைத்தது போலுமிருந்தது . ( எ - று ) 

[ 18 ] 


போத கத்தின் மதநதி போதலின் 
மாதர் கண்டு மருண்டு வனமுலைச் 
சீத சந்தனத் தாற்கரை செய்ததன் 
மீது சென்று தம் வீதி புகுவரே 
( இ - ள் ) யானைகளினுடைய மதங்களின் பிரவாகமானது நதியாகிப்போ 
வினாலே அதை மாதர்கள் பார்த்து மயங்கித் தமது அழகிய முலைகளிலுள்ள 
குளிர்ச்சி பொருந்திய சந்தனத்தினாலே கரையாகச் செய்து அந்தக் கரையின் 
மேலே கடந்து சென்று தமது வீதிகளிலுள்ள வீடுகளிற் புகுவார்கள் . ( எ - று ) 


91 


செவ்வந்திப் புராணம் 


செம்பொ ருட்குப் பிரிந்திடு செல்வர்க 
டம்பு யத்திற் றழுவி மயங்குவா 
ரம்பு யத்திரு வன்ன மடந்தையர் 
கொம்பு சுற்றுங் கொடிக ணிகர்க்கவே 


( இ - ள் ) தாமரைமலரில் வசியாநின்ற இலக்குமிக்கொப்பாகிய மங்கை 
யர்கள் செவ்விதாகிய கல்விப்பொருள் தேடுதலின் பேரில் பிரிந்து போகாநின்ற 
செல்வர்களாகிய தங்கள் நாயகர்களுடைய தோள்களில் மாக்கொம்பைச் சுற் 
றிக்கொள்ளுங் கொடியைப்போலத் தழுவிக்கொண்டு பிரிவாற்றாமையால் 
மயங்குவார்கள் . ( எ - று ) 


( 201 


தத்தை மார்விளை யாடிய தண்கழன் 
முத்தி ராசி புகுந்து முகிற்கிடை 
யுய்த்த மாரித் துளியொ டுதிர்ந்திடு 
மெத்து மாரி விழுவன போலுமே 


( இ - ள் ) கிளிப்பிள்ளை போலும் சொற்களையுடைய மாதர்கள் விளையா 
டியபொழுது அவர்களணிந்திருந்த முத்துமாலையிலுள்ள குளிர்ந்த ஒரே ராசி 
யான முத்துக்கள் கழன்று மேகமண்டலத்திற் புகுந்து அம்மேகங்கள் பெய் 
யப்பட்ட மாரித்துளியுடனே மிருதுவான ஆலங்கட்டியும் விழுவனபோல 
உதிர்ந்திடும் . இதனாலே அம்மாதர்கள் விளையாடிய மேன்மாடங்கள் - மேக 
மண்டலம் வரையிலுயர்ச்சி யென்பதாம் . அம்மாதர்கள் . விளையாடிய அம் 
மானைகழங்குபந்துகளிலுள்ள முத்துக்களெனினுமமையும் ( எ - று ) [ 21 ] 


ஆடு மஞ்ஞை யனைய மடந்தையர் 
பாடு மங்கல வள்ளையின் பாடலுந் 
தோடு தங்கு சுரும்பெழு சும்மையு 
மோடு தேரி னுருளையி னோசையும் 


( இ - ள் ) அப்படி அந்தச் சோழராஜனாலே செய்வித்த கோழிமாநகா 
மென்னும் பட்டினத்திலே நடனசாலையில் பாதசாஸ்திர விதிப்படி நடனஞ் 
செய்கின்ற மயில்போலுனா சாயையுடைய மடந்தையாது இசைப்பாடலும் 
மங்கையர்கள் தங்கள் தலைவன் புகழை வியந்து சொல்லாகின்ற வள்ளைப்பாட 
லும் புஷ்பங்களின் இதழ்களிவே தங்குகின்ற வண்டுகள் எழும்போதுண்டா 
நிய வோசையும் - வீதிகளிலோடுகின்ற தேர்களினுடைய உருளைகளின் ஓசை ) 
யுமாகவே யிருக்கும் . ( எ.று ) 

(221 


சூரவாதித்தச் சருக்கம் 


93 


வெங்க ளிற்றின் விரிந்த விரக்கமும் 
மைங்க திப்பரி யாலு முழக்கமுஞ் 
சங்கொ லிப்பதுந் தாளமி சைப்பதும் 
பொங்கொ லிக்கட லேழும் பொருவுமே 


( இ - ள் ) பின்னும் அந்தப்பட்டணத்திலே யானைகள் கட்டுகின்ற கூடத் 
திலே - வெவ்விதான யானைகளிடத்திருந்து வரப்பட்ட பெரிதான முழக்கங்க 
ளும் பஞ்சகதிகளையுடைய குதிரைகள் கட்டப்பட்ட பந்தியில் அக்குதிரை 
கள் அனுமானிக்கிற முழக்கங்களும் சங்குகளினுடைய வோசைகளுந் தாள 
முதலிய வாத்திய வோசைகளுமாகிய இவைகளெல்லாஞ் சப்தசமுத்திரங்க 
ளும் ஒன்றாய்க்கூடிப் பொங்கியொலிப்பது போலிருக்கும் . ( எ - று ) [ 23 ] 


மைய லேற்ற வனங்கொ ளனங்கனை 
யைய நீக்கி யழைப்பது போலவே 
தைய லார்க டமனியத் தாமரைச் 
செய்ய பாதச் சிலம்பு புலம்புமே 


( இ - ள் ) அந்தப் பட்டணத்திலுள்ள பெண்களுடைய தாமரை மலர் 
போன்ற சிவந்த பாதத்தில் அணிந்திரா நின்ற பொற்சிலம்புகளுடைய வோசை 
யானது ஆடவர்களும் ஸ்திரீகளும் மையல் பொருந்தும்படி பாணப்பிரயோ 
கஞ் செய்வதற்கு மன்மதனைச் சந்தேகமன்னியில் வரலாமென்று அழைப்பது 
போலிருந்தது . ( எ - று ) 

( 24 ) 


ஷ வேறு . 


பற்றிய படி கமண் டபத்தின் பாங்கரிற் 
சுற்றிய மரகதச் சிகரந் தோன்றுதல் 
கொற்றமென் கனகபங் கயத்தின் கோல்வளை 
யுற்றவ னுறங்கிடு முததி போலுமே 


( இ - ள் ) பற்றியிராநின்ற படிகக் கல்லுகளாற் செய்த மண்டபத்தின் 
பக்கத்திலே வளைவாய்ச் சுற்றியிருக்கின்ற மாகதமணியாற் செய்த சிகரமானது 
தோன்றுதல் வெற்றி பொருந்திய மெல்லிய பொன்மயமான தாமரைமலர் 
போன்ற கையில் சப்த்திக்காநின்ற சங்கத்தையுடைய திருமால் சயனஞ் 
செய்கின்ற பாற்கடல்போலிருந்தது . செர்தாமரை மலர்போன்ற கையிலே 
அழகிய சங்கையுடையவனெனிமாம் . ( எ - று ) 

[ 25 ] 


ஏ 


செவ்வந்திப் புராணம் 


அறு சீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
நக்கசெங் கமலத் தாது குடைந்ததி னறவ மாந்தி 
யெக்கர்வெண் மணற்குன் றேறி யிருஞ்சிறை புலர்த்துந் தும்பி 
செக்கர்வெண் பிறையை வாட்டுஞ் சிறு நுதன் மடவார் கொங்கை 
மைக்கருங் குவளை மாலை மாலையில் வைகு மன்றே 

( இ - ள் ) தடாகங்களிலே மலர்ந்திராநின்ற செந்தாமரைகளின் பூர் 
தாதுக்களைக் குடைந்து அவைகளிலுள்ள தேனையுண்டு வெள்ளக் தினாலே 
சொரியப்பட்ட எக்கராகிய வெண்மையான மணலின் மேடுகளிலேறி பெரிய 
சிறைகளை மலர்த்தப்பட்ட உண்டுகளானவை சிவப்பையுடைய சாயாட்சையி 
லுதயமாகின்ற வெள்ளிய பிறையை வாட்டப்பட்ட சிறிய நெற்றியையுடைய 
மாதர்களின் கொங்கையையுடைய மார்பில் அணியப்பட்ட கருங்குவளை மாலை 
யில் மாலைக்காலத்திலே தங்கியிருக்கும் . ( எ - று ) 

[ 26 ] 
அரவுகொப் புளிக்கு நஞ்சு மமிர்தமு மொழுகப் பார்வை 
முருகுகொப் புளிக்கு முல்லை முகையென விளங்க 

மூா 
லிரவிகொப் புளிக்கும் வெய்யி லிருகுழை யெறிப்பச் செங்கைக் 
குருகுகொப் புளிக்கப் பந்து பயிலுவார் கோடி பேரே 

( இ - ள் ) அமுர்தமும் பாம்பினால் கக்காநின்ற நஞ்சமுமாகிய இரண்டு 
மொழுகும்படியான பார்வையையும் வாசனை வீசுகின்ற முல்லையரும்பைப் 
போல விளங்கப்பட்ட பற்களையும் சூரியனாலுண்டாகும் வெயிலைப்போல 
எறிக்கும்படி பிரகாசியாநின்ற காதுகளிலணிந்த இரண்டு மகரகுண்டலங்களை 
யும் உடைய மாதர்கள் வளையல்கள் பொருந்திய தங்கள் சிவந்த இரண்டு கை 
களும் கொப்புளிக்கும்படி பந்து விளையாடலைக் கோடி பேர்கள் பழகுவார்க 
ளர்தப் பட்டணத்தில் . ( எ - று . ) 

[ 27 ] 
பொற்கலா பார மின்னப் புணர்முலைக் கலன்க ளோங்க 
விற்கைமா ரனையும் விற்கும் புருவவில் விழியம் பேவக் 
கற்கொணா மழலை யன்னங் கலாபமா மயூரஞ் சூழ 
நற்கழங் காடிப் பாடு மாதாந் நகர மெல்லாம் 

( இ - ள் ) பொன்னாற் செய்து நவமணிகளிழைத்த மேகலாபர்ணமானது 
மின்னவும் இரண்டு முலைகளிலணிந்திராநின்ற ஆபரணங்கள் பிரகாசிக்கவும் 
கையிலே கரும்பு வில்லையுடைய மன்மதனையும் அடிமைப்படுத்தி விற்கும்படி 
யான புருவங்களாகிய வில்லிலே கண்களாகிய அம்புகளை யேவும் . கற்கக் 
கூடாத படையை விரும்பி யிளமையான அன்னங்களும் தோகையையுடைய 
பெரிய மயில்களுஞ் சூழவும் நல்ல கழங்குகளை விளையாடிப் பாடுகின்ற மாதர் 
சே அந்த கொத்திலெல்லா மிருக்கின்றார்கள் . ( எ - று .) 

[ 28 ] 


சூரவாதித்தச் சருக்கம் 


எழுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
மூசு வண்டு வாச முண்டு முகிலிடத்து முாலவே 
மாசில் கெண்டை மீனிரண்டு வள்ளை மீது துள்ளவே 
பூசல் கொண்ட வாளி யைந்து பூங்கரும்பு பொழியவே 
யூசலின்க ணாடுகின்ற மாத ரந்த வூரெலாம் 

( இ - ள் ) வண்டுகள் மொய்த்துப் புஷ்ப வாசனையையுண்டு கார்மேகத் 
தையொத்த கரிய கூந்தலில் இருந்து வொலிக்கும்படியாகவும் குற்றமில்லாத 
கெண்டை மீனையொத்த இரண்டு கண்கள் , வள்ளைக் கொடி போன்ற இரண்டு 
காதுகளின் மீது துள்ளும்படியாகவும் சண்டை செய்கின்ற மன்மதனுடைய 
பஞ்ச பாணங்களும் அவனுடைய அழகிய கரும்பு வில்லில் இருந்து பொழி 
யும்படியாகவும் ஊஞ்சலினிடத்திருந்து விளையாடுகின்ற மாதர்கள் அந்த 
நகரத்திலெல்லா மிருக்கின்றார்கள் . ( எ - று . ) 

[ 29 ] 
மழைத வழ்ந்த சிகர கூட மாந கர்க்குள் வைகினா 
னழக மைந்த குங்கு மக்கு ழம்ப ளாவி யறுபதங் 
கொழுதி யங்க ராக நுங்கி மங்கை மாதர் கொங்கையா 
லுழுத சந்த னந்தி மிர்ந்த வொளிகு லாவு மார்பினான் . 

( இ - ள் ) அழகு நிறைந்த குங்குமக் குழம்பில் கலந்து கோதியும் , அவ் 
விடத்திலாசையுடனே அவ்வாசனையை விழுங்கியும் இராநின்ற வண்டுகள் 
பொருந்திய பூமாலையணிந்த மங்கைப் பருவத்தையுடைய மாதர்களின் ஸ்த 
னங்களாலே யுழுத சந்தனத்தைப் பூசிய வொளி பொருந்திய மார்பினை 
யுடைய அந்தச் சோழராசனானவன் மேகங்கள் தவிழ்கின்ற சிகரங்களையுடைய 
மாடகூட கோபுரம் முதலியவை பொருந்திய பெரிதான அந்த நகரத்திலே 
வைகி யிருந்தான் ( எ - று . ) 

[ 30 ] 
தபன மண்ட லஞ்செ றிந்த சயில மன்ன வொளியதா 
மிபம டங்க லெழுது செம்பொ னாசனத்தி லெய்தினா 
னபிந் யங்கள் பெறுகு ரும்பை யனைய கொங்கை மங்கைமா 
ருபய செங்கை கவரி வீச 

ஆச லாடு தாரினான் . 
( இ - ள் ) அபிநயங்களைப் பெற்றத் தெங்கின் குரும்பை போன்ற முலை 
களையுடைய பெண்கள் சிவந்த கைகளினாலே யிரண்டு பக்கங்களிலுநின்று 
உபய சாமரங்கள் வீச அதினாலே ஊசலைப்போல ஆடுகின்ற மாலைகளை 
யுடையவனாகிய அந்தச் சோழராசனானவன் மலைபோலப் பிரகாசம் பொருந்திய 
யானைகளும் சிங்கங்களும் விளங்கும்படிக்கு செம்பொன்னாலாகிய சூரிய மண் 
டலம் நெருங்கியதற்கொப்பான ஆஸ்தான மண்டபத்தில் வீற்றிருந்தான் . 
( என்றவாறு ) 

[ 81 ] 


% 


செவ்வந்திப் புராணம் 


கலிநிலைத்துறை . 


A 


தோன்று மிக்கதை நிறுத்திமேற் கதையினைச் சொல்கேள் 
கான்று தேன்கமழ் வாரிசங் குவளை செங் கழுநீ 
ரான்ற சண்பகங் குருந்துமல் லிகைதள வனைத்து 
மூன்று காலமு மிறையவற் கணிந்தனன் முனிவன் . 

( இ - ள் ) யாவருக்கும் பிரசித்தமாய்த் தோன்றும்படி சொல்லிய இந்தச் 
சோழராஜன் கதையை நிறுத்தி இனிமேல் சாரமாமுனிவருடைய கதையைச் 
சொல்லுகிறேன் . வாசனை பொருந்திய தேனைச்சொரிகின்ற செந்தாமரை 
நீலோத்பலம் செங்கழுநீர் நிறைந்த வாசனை பொருந்திய சண்பகம் குருத்து 
மல்லிகை முல்லை இருவாட்சியாகிய இவைகளின் மலர்களையெல்லாம் மூன்று 
காலங்களிலும் சிராமலை நாதருக்கு அருச்சித்துக் கொண்டுவந்தார் சாரமா 
முனிவர் ( எ - று ) 

[ 32 ] 
எந்த நாணமக் கிறையவ னருள்செயு மென்றே 
புந்தி மேவுற நினைந்துமா முனியுறை பொழுதி 
ளைந்து மாமுக னேவலா லழைக்க வந்தது போன் 
மந்த மாருதங் கொணர்ந்தது புதுமலர் மணமே . 


( இ - ள் ) எந்தக்காலத்தில் நமக்குச் சிவபெருமான் திருவருள் செய்வா 
ரோவென்று தனது அறிவிலே பொருந்தும்படி நினைந்துகொண்டு சாரமா 
முனிவரிருக்கின்ற பொழுதில் பெருமை பொருந்திய பஞ்சமுகங்களையுடைய 
சிராமலை நாதரின் ஏவலினாலே அழைக்கவந்ததுபோல் புதுமையாயுள்ள மல 
ரினுடைய வாசனையைத் தென்றற்காற்றானது கொண்டுவந்து வீசியது ( எ - று ) 

இன்ன பூமண மெதுவெனத் தெளிகிலா னிறைவன் 
சொன்ன பூமண மிதுவென மனத்தினாற் றுணிந்தா 
னன்ன போதினை யரியயற் கரியவற் கணிந்தார்க் 
கென்ன பேறரி தென்பெற வருள்செயா னென்றான் . 


இ - ள் 

ஸ் ) இத்தன்மையான பூவினுடைய வாசனையானது எப்படிப்பட்ட 
தென்று தெளியாமல்சந்தேகப்பட்டு அப்பால் சிவபெருமான் முன்னாலே திரு 
வாய்மலர்ந்தருளிச்செய்த பூவினுடைய வாசனையிதுவென்று மனதினாற்றுணி 
ந்து அப்பேர்ப்பட்ட மலரை மாறுமயறுத்தேடி காணுதற்கரிய கடவுளுடைய 
முடிமேலணிந்த பேர்களுக்கு அரிதாய்ப் பெறத்தக்க பேறுகள் யாதிருக்கின் 
றன். முத்தி முதலிய எப்பேர்ப்பட்ட பதவிகளையவர்கள் பெறும்படி கிருபை 
செய்யாமலிருப்பாராவென்று சாமாமுனிவர் கிளைத்தார் ( எ - அ ) [ 84 ) 


. 


மடத்துவார புண்ணியமாகச் செழித்திராநின்ற செவ்வந்தி 
சூரவாதத்தச் சருக்கம் 

9T 
தாணு வானவற் கிம்மல ரணிந்தவர் தம்மைக் 
காண வேண்டுமென் றிருந்தன னவன்றுயில் கனவி 
னாண றாமட மாதர்தம் வரவெலா நாளை 
வேண வாயினாற் றெளியலா மறைந்து நீவினவில் 

(( இன் ) தாணுவாகிய சிவபெருமானுக்கு இந்தமலரைக் கொணர்ந்தளிக் 
தவர்களைப் பார்க்கவேண்டுமென்று சாரமாமுனிவர் இருந்தார் . பின்பு அவர் 
நித்திரை செய்கின்ற காலத்தில் கனவிலே சுவாமி எழுந்தருளி இந்தப்புஷ்பங் 
களைக் கொண்டுவராநின்ற நாணமும் இளமையும் பொருந்திய மாதர்களாலே 
யந்தப்புஷ்பத்தின் வரவெல்லாம் நீ நாளையத் தினம் நம்முடையசன்ன தியிலே 
மறைந்துயிருந்து கேட்பாயாகில் வேண்டப்பட்ட ஆசையினாலே தெளிந்து 
கொள்ளலாமென்றார் ( எ - று ) 

[ 85 ] 
மனதி னெண்ணமு முடிந்திடு மெனச்சொலி மறைந்தான் 
கனவு தீர்ந்தபி னற்றையின் கடனெலாங் கழித்தா 
னினன கன்றவல் லிருளிலோர் புறத்தொளித் திருந்தான் 
பனக நாட்டினு மடந்தையர் நடந்தனர் பாவ . 

( இ - ள் ) சாரமாமுனிவருடைய சொர்ப்பனத்தில் எழுந்தருளி உன் மன 
திலே நினைத்த எண்ணமும் அந்தப்பிரகாரம் நீ வினவில் முடிந்திடுமென்று 
அருளிச்செய்து சுவாமி மறைந்தார்- சொர்ப்பனம் நீங்கி விடிந்தபிறகு சார 
மாமுனிவரும் அன்றைக்குச் செய்யவேண்டிய நித்திய கன்மானுஷ்டானங் 
களை முடித்துக்கொண்டு சூரியன் அஸ்தமித்து வலிய இருள் வந்தபின்பு சன் 
னதியிலோர் புறத்தில் மறைந்திருந்தார் . அப்பொழுது சிவபெருமானைப் 
பூஜிக்க நாகலோகத்திலிருந்து நாககன்னியர்கள் வந்தார்கள் ( எ - று ) - ( 36 ) 

மண்ணி னிற்சிவ தடத்தொரு பிலத்து நல்வழியா 
னண்ணி யற்புத மடந்தைய ரெழுவரு நடந்து 
புண்ணி யச்செழும் போதுடன் புகன்றிடு பொருளல் 
ளெண்ணி ரட்டியும் கொணர்ந்துவந் தருச்சனை யியற்றி . 

( இ - ள் இந்த மலையடிவாரம் பூமியிலுள்ள சிவதீர்த்தமாகிய தடாகத்தி 
விருக்கின்ற பிலத்துவாரத்தின் நல்லவழியால் அற்புதமுள்ள நாககன்னியர் 
எழுவரும் 

சொல்லப்பட்ட பொருள்களாகிய சோட்ச உபசாரங்களுக்கொண் 
சொத்து சுவாமிக்கு அருச்சனை செய்தார்கள் ( எ - று ) 

[ 8 ] 
13 


செவ்வந்திப் புராணம் 


மின்னை நேருவார் வலஞ்செய்து வணங்கினர் மீண்டார் 
மன்னு மாதவ னெழுந்தனர் முன்பு போய் வளைத்தான் 
கன்னி மார்களு மதிசய மிதுவெனக் கருதி 
யென்ன காரண மிவனமைத் தடுத்வா றென்றார் . 


( இ - ள் ) மின்னலைப்போல விளங்காநின்ற அந்த நாககன்னியர்களெழு 
வரும் வலமாகப் பிரதட்சணஞ்செய்து சுவாமியை வணங்கித் தங்களிருப்பிட 
மாதிய நாகலோகத்துக்குப் போகும்படி திரும்பினார்கள் . அப்பொழுது நிலை 
பெற்ற பெரிய தவத்தையுடைய சாரமாமுனிவரெழுந்து அந்தப் பெண்களின் 
முன்னே போய்த் தடுத்தார் . அதைக்கண்டு கன்னியர்களாகிய அந்தப்பெண் 
கள் இது அதிசயமென்றெண்ணி நம்மை யிவர் தடுத்தது என்ன காரணமென் 
ராலோசித்தார்கள் . ( எ - று ) 

[ 38 ] 


எண்ணில் காலமா விருட்பொழு திடையிவ ணெய்தி 
யண்ண லார்பதந் தொழுது மீண் டெம்முல கடை 
வோங் 
கண்ணி னாலெமை யொருவருங் கண்டதாக் காணோம் 
புண்ணியாபுகல் யாவனீ யெனமுனி புகல்வான் 


( இ - ள் ) எண்ணிக்கையில்லாத வெகுகாலமாக இராத்திரியிலே யிருட் 
பொழுதில் இவ்விடம் வந்து அண்ணலாகிய சுவாமியினுடைய திருவடிகளைத் 
தொழுதுமீண்டு எங்கள் உலகங்களுக்குப் போவோம் இதுவரையில் எங்களை 
யொருவருங் கண்ணினாலே கண்டதாகக் காணோம் புண்ணியத்தையுடைய 
வனே நீ யார் சொல்லுவாயென்று அந்தப் பெண்கள் கேட்கச் சாரமாமுனி 
சொல்லுகின்றார் . ( எ - று ) 

[ 39] 


I 


என்ற னாமமுஞ் சானென் றிசைப்பரீ திருக்கச் 
சென்று மாதவ ரிருடியர் மானவர் தேவர் 
நன்றி யாலா னருச்சனை புரிவதே நன்மை 
யன்றி மங்கைய கருச்சனை புரிந்திட லாமோ, 


(இன் ) பெண்களே கேளுங்கள் என்னுடைய பெயருஞ் சாரனென்று 
சொல்லுவார்கள் . இந்த வார்த்தை இருக்கட்டும் . சிவாலயத்திற் சென்று 
மாதவர்களும் இருடியர்களும் தேவர்களும் மனிதர்களும் பக்தியினாலே சிவார்ச் 
சனை செய்வதே . நன்மையல்லாமல் பெண்களாயினோர் அருச்சனை செய்யக் 
கூறுமோ கூடாதேயென்று சொல்லிப் பின்னஞ் சா மாமுனிவர் சொன்று 
சிறார் . ( எ - று 


சூரவாதித்தச் சருக்கம் . 

ஒ 
அஞ்சு சுத்தியும் புரிந்துநல் லாகமத் தடைவே 
வஞ்சி மங்கையர் பூசனை முடிப்பது வழக்கன் 
றஞ்ச லிப்பதே கருமமஃ தடுக்கழி வென்றா 
னஞ்ச கற்றிய காருட மியற்றிய நாவான் . 

( இ - ள் ) பஞ்சசுத்திகளுஞ் செய்து நல்ல சிவாகமத்தின் வழியாலே வஞ் 
சியாகிய மாதர்கள் - பூசனை செய்து முடிப்பது நீதியன்று மாதர்கள் அஞ்சலி 
செய்து வணங்குவதே நீதியாகும் அப்படிப் பூசிப்பது முறைமைப் பிசகென்று 
நாககன்னியர்களுடைய உக்கிரமான விஷப்பார்வை தம்மேற் செல்லாமல் 
விஷத்தை நீக்குங் காருடமந்திரமென்னுஞ் பஞ்சாட்சரத்தை யுச்சரித்திரா 
நின்ற நாவையுடைய சாரமாமுனிவர் சொன்னார் . பஞ்சசுத்திகளாவன - பூத 
சுத்தி - ஆத்மசுத்தி - திரவியசுத்தி - மர்திரசுத்தி - ஸ்தான சுத்தி என்பவை 
சளாம் . ( எ - று ) 

[ 41 ] 
உத்த மத்தவ னிவ்வணஞ் சொலவவ ருரைப்பார் 
பத்தி பெற்றவர் யாவரும் பணியலாம் பரனைப் 
புத்தனாரவ ரெறிந்தது சிலைகொலோ போதோ 
முத்தி பெற்றவ னல்லனோ வேடனு மொழிவீர் . 

. 
( இ - ள் ) உத்தமமாகிய தவத்தையுடைய சாரமாமுனிவர் இந்தப் பிரகா 
ரஞ்சொல்ல அதற்கு அந்த நாககன்னியர்கள் சொல்லுவார்கள் . பத்தியைப் 
பெற்றவர்கள் யாவராயிடினுஞ் சிவபெருமானைப் பூசித்துப் பணியலாம் . பௌ 
த்தமதத்தில் திருவவதாரஞ்செய்த சாக்கியாாயனார் அருச்சனைக்குப் பதிலாக 
பத்தியினாலே யெறிந்தது சுவாமிக்குக் கல்லாயிருந்ததோ - மலராயிருந்த 
தோ - சொல்லு . அல்லாமலும் வேட்டுவசா தியிலே பிறந்த கண்ணப்பாாய 
னார். முத்தியைப் பெற்றவர் அல்லரோ மொழியக் கடவீர் என்று அந்தப் 
பெண்கள் கூறிப் பின்னுஞ் சொல்லுகிறார்கள் . ( எ - று ) 

[ 42 ] 
யானை யேமுத லெறும்பது கடையதா வ 
வான நாடனை வழிபட வில்லையோ மலரான் 
ஞான முற்றவ ரல்லரோ கிரியையி னடப்போ 
ரேனை யோர்க்கெலாம் பத்தியே மூலமென் றிசைத்தார் . 
இ - ன் ) 

-ன் ) யானை முதலெறும்பு கடையான உயிர்களனைத்தும் - வானநாட 
னாகிய சிவபெருமானை மலர்களாலே பூசித்து வழிபாடு செய்யவில்லையோ 
அன்றியும் கிரியையிலே நடப்போர் ஞானத்தையடைந்தவர்களல்லவோ மற்ற 
யோக ஞான முதலியவற்றை யுடையார்களுக்குஞ் சரியை கிரியையுடைய 
எவ்லோர்களுக்கும் மூலமாயிருப்பது பத்தியேயென்று அந்த நாககன்னியர் 
சன் சொன்னார்கள் . ( எ - று ) 

[ 43 ] 


- 


10 


செவ்வந்திப் புராணம் 


விர வேல்விழி மடக்கைய ரிவையெலாம் விளம்பச் 
சார மாமுனி மொழிவனீ ருரைத்தது தகவே 
யீர வன்பினார்க் கருளும் தேசமு மெய்திற் 
சேரு நன்கனி பாலுடன் கலந்திடு செயலாம் . 

( இ - ள் ) வீரனுடைய கையிலிராகின்ற வெற்றியையுடைய வேலாயுதம் 
போன்ற கண்களையுடைய பெண்கள் இவைகளெல்லாஞ் சொல்ல அதற்கு 
நீங்கள் சொல்லியவைகள் தகுதியானதேயென்று சாரமாமுனிவர் கூறி ஆயி 
னும் மிகுந்த அன்பையுடையோர்க்கு ஆசாரியருடைய உபதேசமும் சேரில் 
பொருந்துகின்ற நல்ல பழமானது பாலுடனே கலந்த செய்கையைப்போ 
லாருமென்று சொன்னார் . ( எ - று ) மதுரமான பாலுடனே நல்ல ருசிகா 
மான் பஜமூஞ் சேர்ந்தால் எப்படி மகா ருசிகரம் பொருந்தியிருக்குமோ அது 
பொது உங்களன்பானது மிகுந்த சிறப்புள்ளதாயிருக்குமானதால் அகத்தியம் 
அருளுபதேசம் வேண்டுமென்பதாம் . 

[ 44 ] 


பாவு கூர்விழி விடத்தினாற் கடி தடப் படத்தான் 
மருவு நீண்மணிச் சுடிகையர் லாவென வாலா 
லுரக நாட்டுறை மடந்தையர்க் கொருபுடை யொப்பீர் 
தெரிகி லேனுமை யாவர் நீ ரெனவுரை செய்வார் .. 

( இ - ள் ) பரந்து கூர்ந்திராநின்ற கண்களாலும் விடத்தினாலும் பிரகாச 
மாக விசாலித்திராநின்ற படத்தினாலும் ( அந்தப் படத்தில் ) பொருந்தியிருக் 
கின்ற நீண்ட இரத்தச் சுடிகையாலும் நாகத்தைப்போல வருதலினாலும் அந்த 
நாகலோகத்திலிருக்கின்ற மாதர்களுக்கு ஒருபட்சம் ஒப்பாகவிருக்கிறீர்கள் 
உங்களை யின்னாரென்று தெரிந்து கொள்ளக்கூடாதவனாயிருக்கிறேன் ஆதலால் 
நீங்கள் யாரென்று சாரமாமுனிவர் கேட்க அதற்கு அந்த நாகலோகத்துப் 
பெண்கள் சொல்லுகின்றார்கள் . ( எ - று ) சுடிகையென்பது உச்சி . [ 45 ] 


நாக நாட்டுறை யிறையவன் புதல்வியர் வாங்க 
ளேக மாகவே வித்தலத் தெழுவரு மெய்திச் 
சோகக்கிடப் பாலைப் புதுமலர் தொடுத்துப் 
பாத வான்மதி முடியவற் கணிகுவோம் பாலி , 

( இ - ள் ) கேளும் முனிவரே நாங்கள் நாகலோகத்திலிருக்கின்ற அரச 
னுடைய பெண்கள் ஏழுபேர்களும் . இந்தத் தலத்திலே ஏகமாகவே மனம் 
ஒருமித்தடைந்து எங்களுடைய பிறவித் துன்பம் நீக்கும்படியாகப் பாதாள 
லோகத்தி அள்ள புதிதாகிய , புஷ்பங்களாலே மாலை தொடுத்துப் பாதியாகிய 


சூரவாதித்தன் அருக்கம் 


உயர்ந்த மதியை முடியிலணிந்திராநின்ற சிராமலைநாதருக்கு அணிந்து வணங் 
குவோமென்று சொல்லிப் பின்னும் அந்தப் பெண்கள் சொல்லுகிறார்கள் ... 
( எ - று ) 

[ 46] 
கலிவிருத்தம் 


தத்துவங் கடந்தவர் தாயி னல்லவர் 
பத்தருக் கினியவர் பரம யோகியர் 
சித்தருக் கெளியவர் திருவி னாயகர் 
புத்திரர்க் கரியவ ரென்று போற்றினார் . 

( இ - ள் ) சகல தத்துவங்களுங் கடந்த அதிதர் . தாயைப் பார்க்கினும் 
கருணையைச் செய்கின்றவர் பத்தராயுள்ள அடியார்களுக்கு இன்பமாயுள்ளவர் . 
சிரேஷ்டமான சிவயோகியர்களாகிய சித்தருக்கெளியவராயிருப்பவர். திருமாலு 
மவர் புத்திரனான பிரமாலந் தேடிக்காண்பதற்கரியவர் . என்று சாரமாமுனிக் 
குச் சொல்லிச் சுவாமியை வணங்கித் துதித்தார்கள் அந்த காகவோகத்துப் 
பெண்கள் . ( எ - று ) 

[ 47 ) 
கலிநிலைத் துறை . 
அரிவை மீரும் தருச்சனை யழகிய ததற்கே 
குரவர் பாலும் தேசமு நலமெனக் கூறப் 
பரவி நல்லும் தேசநீ ரருள்கெனப் பகர்ந்தார் 
தெரிவை மார்களுக் கருளினா னவனுப தேசம் .. 

( இ - ள் ) பெண்களே யுங்களுடைய அருச்சனையானது சிறந்த அழகுள் 
எதா யிருக்கின்றது அதற்கு ஆசாரியனிடத்திற் பெற்றுக்கொள்ளும்படி 
யான உபதேசமுங்கூடினால் மிகுந்த நலமாயிருக்குமென்று சாரமாமுனிவர் 
சொல்ல , அப்பொழுதே யவரை யந்தப் பெண்கள் உணங்கி யந்தநல்லுபதேசத் 
தை நீரே யருள் செய்ய வேண்டுமென்று சொன்னார்கள் . அக்கணமே யந்த 
நாகலோகத்துப் பெண்களுக்குச் சாரமாமுனிவர் உபதேசத்தை யருளிச்செய் 
தார் . ( எ - று ) 

( 48 ) 
அடிக ளேயுமக் கடியவர்க் கடியரேம் பதிக்கு 
விடைகொ டேகுவோ மெனச்சொலிப் பதத்தின்மேல் வீழ்ந்தார் 
படவ ராவிறை புதல்கிய ரெழுவரைப் பார்த்துத் 
தொடர்ப தானதன் பிற பயின்வா வெலாஞ் சொன்னான் . 

இ - ள் ) எமக்குச் சுவாமிகளாயுள்ள முனிவரே யுமக்கு அடியார் 
வோர்க்கு அடியார்களாகிய யாங்கள் எமது பதிக்குச் செல்றும்படி உத்திரவு 


12 

செவ்வந்திப் புராணம் 
கொடும் போகிறோமென்று சொல்லிச் சாரமாமுனிவருடைய பாதத்திலே 
யந்தப் பெண்களேழுபேர்களும் வீழ்ந்து நமஸ்காரஞ் செய்தார்களப்போது 
படம் பொருந்திய பாம்புகளின் அரசனுடைய புதல்வியராகிய அப்பெண்க 
ளெழுவரையும் பார்த்துத் தமக்குத் தொடர்பாயுள்ள பிறவியினுடைய தமது 
வாவுகளை யெல்லாம் அந்தப் பெண்களுக்குச் சாரமாமுனிவர் சொன்னார் . 
( எ - று ) . 

[ 49 ] 
இற்றை நாளிலென் கனவினி லிறையவ னெய்தி 
யுற்ற வுங்களைக் காண்பது முதலெலா முரைத்தான் 
கற்றை வார்குழன் மடந்தையீ ரவ்வணங் கண்டேன் 
சுற்ற மாயினீ ருமக்குங் கருத்தினைச் சொல்கேன் . 

( இ - ள் ) இன்றையத்தினம் என்னுடைய சொற்பனத்திலே சிவபெரு 
மானெழுந்தருளிவந்து அன்பு பொருந்திய உங்களைக் காண்பது முதலாகிய 
வெல்லாம் அருளிச்செய்தார் . திரட்சையாகி நீண்டிராநின்ற கூந்தலையுடைய 
பெண்களே யந்தப்பிரகாரம் உங்களைக்கண்டேன் . நீங்கள் நட்பினராயி 
னீர்கள் . ஆதலால் அப்பேர்ப்பட்ட உங்களுக்கு நமது கருத்தினைச் சொல்லு 
கிறேன் கேளுங்களென்று சாரமாமுனிவர் சொல்லிப் பின்னுஞ் சொல்லு 
கிறார் . ( எ - று ) 

( 50 ) 
பாத லத்தினீர் கொணர்ந்தவிப் புதுமலர் பலவும் 
பூத லத்திலே கொணர்ந்து நல் லருச்சனை புரியி 
னேத மற்றிடு முத்தியா மெனவிறை யிசைத்தா 
னாத லிற்புது நாண்மலர் வேண்டினோ மதற்கா . 

( இ - ள் ) கன்னிப்பருவமுள்ள பெண்களே நீங்கள் - நாக லோகத்திலி 
ருந் து கொண்டுவந்த விந்தப்புதிதாகிய புஷ்பங்கள் பலவும் பூலோகத்திலே 
கொண்டுவந்து பயிர்பண்ணி யம்மலரை யெடுத்து நன்மையாக அருச்சனை 
செய்தால் பிறவித்துன்பம் நீங்கி முத்தியின்பமுண்டாகுசென்று சுவாமி யரு 
ளிச் செய்தார் . ஆதலினாலே அந்தப் புதிதாகிய காண்மலரை நாம் விரும்பி 
னோம் , அதற்காகவென்று சாரமாமுனிவர் கூறிப் பின்னுமந்தப் பெண்களை 
போக்கிச் சொல்லுகிறார் . ( எ - று ) 

[ 51 ] 


கட்டின்யாம் வருகுவோம் வருந்திற முரையீர் 
தங்க நாட்டிய நிறத்தினீ ரெனச்சொனான் றவத்தோ 
னெங்க நாட்டினீர் வருகுவ தரிதரி தென்றார் 
காங்கை நாட்டமென் றிரண்டினுங் கொலை செயுங்கொடியார் 
* அந்த மலருக்காக உங்களுடைய நாட்டிற்கு சாம் வருகிறோம் , 
வழி முதலிய நிறத்தை சுவர்னப்பிரகாசம்போது நிறத்தையுடைய 


சூாவாதித்தச் சருக்கம்: 

103 
பெண்களே சொல்லுங்களென்று காரமாமுனிவர் கேட்டார் ; அதற்கு அப் 
பெண்கள் எங்களுடைய நாட்டிற்கு நீர் வருவது மிகவும் அரிதென்று சொன் 
னார்கள் . அப்படிச் சொன்னவர்க ளெப்படிப்பட்டவர்களென்றால் முலைகளா 
லும் கண்களாலும் ஆடவரை மயக்கி வருத்தமடையச் செய்கின்ற கொடியோ 
ராகிய அந்த சாகலோகத்துப்பெண்கள் . ( எ - று )) 

[ 52 ] 


பிலம தாம்வழி யுலகெலாங் கடுவிருட் பிழம்பு 
விலகொ 

ணாநதி யாவது மாசுண விட நீ , 
ரிலகு மன்னனைக் காணவு மருமையுண் டெவர்க்கு 
மலரு மக்குவந் தெய்துமோ வருமையோ வறியோம் 

( இ - ள் ) ஐயா சாரமாமுனிவரே எங்களுடைய நாட்டிற்குப் போகின்ற 
வழி பிலத்துவாரமாகும் . எங்களுலகங்களெல்லாம் கடுமையான இருட்பிழம்பு 
நெருங்கி விலகாமலிருக்கும் . அவ்விடத்தில் நதியாவது பாம்புகளுடைய 
விடத்தின் நீராகும் . அப்படி விளங்காநின்ற சர்ப்பங்களின் அரசனைக் காண 
வும் எவர்க்கும் அருமையுண்டாகும் ஆகலால் நீர் விரும்பிய மலருமக்குக் 
கிடைக்குமோ கிடையாமலரிதாகுமோ நாங்களறியோயென்று அந்தப்பெண் 
கள் சொன்னார்கள் . ( எ - று ) 

[ 58 ] 


என்று கூறினார் யாவையு மிறையவ னியற்கை 
யன்றி வேறிலை யடியவர் நினைவெலா மளிப்பான் 
சென்று போதுமென் றுரைத்தனன் யோகியர் திலக 
னன்று நீரெழுந் தருள்கவென் றவருமுன் னடந்தார் . 

( இ - ள் ) இப்படியென்று அந்த நாககன்னியர்கள் சொன்னார்கள். அதைக் 
கேட்டு எல்லாஞ் சிவபெருமானுடைய செயலேயன்றி வேறில்லை . அடியவர் 
களுடைய மனதிலுள்ள நினைவுகளையெல்லாம் அவரே கூட்டிவைப்பார் : 
லால் சென்று போவோமென்று முனிசிரேஷ்டராகிய சாரமாமுனிவர் சொன் 
னார் . நல்லது நீரெழுந்தருளக் படவதென்றப் பெண்கள் கூறி முன்னே 
நடந்தார்கள் . ( எ - று ) 

[ 54 ] 
சிவத டக்கரைப் பிலவழி முனியுடன் சென்று 
தவமு தற்றனே யொருபுடை நிறுத்தியே தந்தைக் 
குவகை யுற்றிடத் தவமுனி வாவினை யுரைத்தார் 
பவம கற்றினான் றனையழை யெனவவர் பணித்தார் . 

( இ - ள் ) சிவதீர்த்தத்தினுடைய தடக்சரையிலுள்ள பிலத்துவார்த்தின் 
வழியாகச் சாரமாமுனியுடனே அந்தப் பெண்கள் சென்று தவத்தின் கொள் 
மையான அம்முனிவரை யொருபக்கத்தில் நிறுத்தி பிதாவாரிய நாகாண 


- 

சேல்வத்தின் புகாணம் 
வுக்கு மகிழ்ச்சி பொருத்தும்படி வந்த சாரமாமுனிவர் வாவைச் சொன்னார்கள் . 
அதைக்கேட்டுப் பிறவிரீங்கிய அம்முனிவரை யழைத்து வரும்படி சொல்ல 
அந்தப் பெண்கள் சாரமாமுனிவரிடத்திலே வந்து சொல்லித் தங்கள் பிதா 
வின் முன்னே யழைத்து போய்விட்டார்கள் . ( எ - று ) 

( 55 ] 
வந்த மாதவ முனிவனைத் தவிசின் மேல் வைத்திட் 
டெந்த மாதவ மியற்றினே னீர்வர் வென்றா 
னந்த மாதவ னுரை செய்வா னுலகமா மணைத்து 
முந்து மல்லிகை யரும்பென முடித்திடு முதலே. 

( இ - ள் ) அப்படி யந்தப்பெண்களாலே அழைத்துவந்த சாரமாமுனிவ 
ரை ஆசனத்தின்மேல் வைத்து நான் முன்னம் எந்தப் பெருமை பொருந்திய 
தவத்தைச் செய்தேன் . நீர் இவ்விடத்தில் வருவதற்கென்று நாகலோகத்தாசன் 
சொன்ஞன் . அதற்கு அந்தச் சாரமாமுனிவர் சொல்லுகிறார் உலகங்களை 
யெல்லாக் சிரேஷ்டமான மல்லிகையரும்பைப்போலச் சிரசிலே முடித்திருக் 
கிற முதலேயென்று கூறிப் பின்னுஞ் சாரமாமுனிவர் சொல்லுகிறார் ( எ - று ) 

வைய முண்டவன் றன்னையுந் தாங்கிடு மணியே 
யைய னாடலை விழியினா லருந்துநல் லமிர்தே 
மெய்ய தாகவே வியாகர ணங்களை விரித்தோ 
யுய்யு மாறுனை யடைந்தன னெனவ னுரைப்பான் . 

( இ - ள் ) உலகத்தையுண்ட நாரணனையும் அணையாகத் தாங்கும்மணியே 
ஐயனாகிய சிவபெருமான் சிற்சபையில் செய்யும் நடனத்தைப் பதஞ்சலியென் 
றும் பெயருடைய முனிவராகத் திருவுருக்கொண்டு கண்களினாலே யருந்து 
கின்ற நல்ல அமிர்தமே உண்மையாகவே வியாகாண நூல்களை விரித்தவனே 
கான் கடைக்தேறும் வண்ணம் உன்னையடைர்தேனென்று சாரமாமுனிவர் 
சொல்ல ஆதிசேடனானான் அதற்குப் பதில் சொல்லுகிறான் . ( எ - று ) [ 57 ] 

வந்த காரியம் யாதென வுரைசெய்வான் மணச்செவ் 
ந்திமாமலர் வேண்டியே வில்விடை வந்தே 
னெந்தை யாவரு ளென்றன னெழுவரு விணந்தார் 
தந்தை பான்முனி பிறப்புமற் றவன் செயுந் தவமுக் 

( இ - ன் ) ம வர்தகாரியம் யாதென்று சாரமாமுனிவரை நோக்கி 
வென்பேட்க வாசக போருந்திய செவ்வந்திமாமலரை விரும்பி யிவ்விடத் 

" 

மரை பொதையனே கிடைக்கும்படி யருள் செய்ய 
மேன்று சாரமாமுனியர் சொன்னார் . அப்பொழுது நாககன்னியர்க 


, 


| 


சூரவாதித்தச் சருக்கம் 
ளெழுவரும் தமது பிதாவிடத்திலந்த முனிவருடைய பிறப்பும் அவர் செய் 
கின்ற தவமும் செவ்வந்திமலருக்காக அவர் வந்தது முதலியயாவும் , விஸ்தார 
மாகத் தெரியும்படிச் சொன்னார்கள் . ( எ - று ) 

[ 58 ] 
மாத வத்தனே நறுமலர்ப் புதலைமண் ணுடனே 
கோத கற்றியே கொண்டு போதுக வெனக்கொடுத்திட 
டாத வற்கிணை யானசெம் மணிகளு மளித்து 
மேதி னிக்கணே யருச்சனை புரிகென விடுத்தான் . 

( இ - ள் ) பெருமை பொருந்திய தவத்தையுடைய சாரமாமுனிவரே 
வாசனையுள்ள செவ்வந்திமலர்ப்புகலை மண்ணுடனே குற்றத்தை நீக்கி நீர் 
கொண்டுபோகக் கடவதென்று கொடுத்த துமன்றி சூரியப்பிரகாசம் போன்ற 
இரத்தங்களையுங் கொடுத்துப் பூமியின் கண்னே சிவபெருமானை யருச்சனை 
செய்யக் கடவதென்று சொல்லிச் சாரமாமுனிவரை சர்ப்பராசன் அனுப்பினான் . 
( எ - று ) 

[ 59 ] 
தன்க ணங்களிற் சிலர் தமை யழைத்திவர் தமக்குப் 
பின்பு சென்றிடு மெனச்சொனா னவருடன் பெயர்ந்து 
மின்கு லாவமு னடந்துநீள் பிலவழி மீண்டு 
வன்பி லாமுனி யவையெலாங் கோயின் முன் வைத்தான் 

( இ - ள் ) நாகராஜனானவன் தன்னுடைய பரிசனங்களிலே சிலரை 
யழைத்து இந்தச் சாரமாமுனிவருடனே பின்பு செல்லுங்களென்று சொன் 
னான் . அந்தப்படி யவர்களுடனே பிரகாசம்பொருந்தும்படி முன்னே நடந்து 
நீண்ட பிலத்துவாரத்தின் வழியாய் வந்து அன்பையுடைய அந்தச் சாரமா 
முனிவர் அவைகளை யெலாஞ் சுவாமி யெழுந்தருளியிருக்கிற ஆலயத்திலே 
சன்னிதானத் தின் மன்னே வைத்தார் ( எ று ) 

[ 60 ] 
கலிவிருத்தம் 
வரமுனி கொணர்ந்தசெவ் வந்தி மாமுத 
ராணியுந் தரணியிற் றருதல் வேண்டியோ 
விரிகதிர்க் கரங்களை யூன்றி மேற்றிசை 
யிருளுறு பாதலத் திறங்கி யிட்டதே 

( இ - ள் ) சிரேஷ்டமுள்ள சாரமாமுனிவர் சிவார்ச்சனைக்காகப் பாதாள 
லோகத்திலிருந்து கொண்டு வந்த செய்வந்திமலரின் பெருமை பொருந்திய 
புதலைத் தாணியாகிய சூரியனும் அந்தப்படி அருச்சனை செய்வதற்காகத் 
தாணியாகிய பூமியிலே த்ருதலை விரும்பித் தனது , விரிந்த கிரணங்களான 
கைகளை மேற்குத் திசையிலேயூன்றி யிருளையுடைய பாதாள லோகத்தில் 
இருக்கியதைப்போலச் சூரியன் அஸ்தமனமானான் . ( எ - று ) [ 611 


. 


14 


106 . 

செவ்வந்திப் புராணம் 
முகிழ்ககை யிளமுலை முளரி வாண்முகப் 
புகாயில் விழியினார் புலவி நீங்கினார் 
மகிதல மிசைந்து செவ் வந்தி வந்ததென் 
றகிலமு நிறைந்து செவ் வந்தி யானதே 

(இ - ள் ) தாமரை யரும்பைப்போலவிளங்காநின்ற விளமையாகிய முலை 
களையும் அம் மலரைப்போலப் பிரகாசியாநின்ற முகத்தையும் இரத்தப் பொரி 
கள் பொருந்திய வேலாயுதத்தை யொத்த விழிகளையுமுடைய மாதர்கள் கலவி 
யிலெண்ணமுடையவர்களாகி தமது நாயகர்களிடத்திலுள்ள புலவியை நீங்கி 
னார்கள் . ( என்றால் கலவியி லெண்ணமுடையவரானார்கள் அதற்கேது 
இதனால் மாலைக்காலம் வந்தது என்பது கருத்து ) அந்த மாலைக்காலத்திற் 
றோன்றிய செவ்வானமானது எப்படி யிருந்ததென்றால் அப்போது பாதாள 
லோகத்திலேயிருந்த செவ்வந்திப் புஷ்பமானது பூலோகத்திலே வந்ததென்று 
யாவரும் அறியும்படியாய் எல்லாவிடங்களிலுஞ் செவ்வந்தி மலரே நிறைந்தது 
போல ஆகாயத்தில் செவ்வானம் பாவியிருந்தது . ( எ - று ) 

[ 62 ] 
மேனிறை கங்குலின் விரிந்து வெள்ளிய 
பானிறை யுடுக்கணம் பலவுந் தோன்று தன் 
மாநிலம் பாதல மலரைக் காட்டு முன் 

வானமுங் காட்டிய வாறு போலுமே 
இ - ள் ) எல்லாப் பொருள்களையுங் கீழிட்டு மேலிட்டு நிறைந்திராநின்ற இருள் 
பொருந்திய காலத்திலே விரிந்து பாலைப்போல வெண்மையாய் நிறைந்த நட் 
சத்திரங்களின் கூட்டங்கள் யாவும் வானத்தில் தோன்றுதல் பெரிய மண்ணு 
லகமானது பாதாள லோகத்தின் செவ்வந்திமலரைக் காட்டுதற்கு முன்னே 
விண்ணுலகமுங் காட்டியவாறுபோலுமிருந்தது . ( எ - று ) 

[ 63 ] 
அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
அட்டமா நாகந் தம்முட் குண திசை யாவந் தங்க 
ளிட்டமா மிறைவ னீந்த புதன்மல ரெடுக்கும் போ 
கொட்டியே பழுது பார்த்துக் குயிற்றெனக் கொடுத்த வெள்ளித் 
தட்டமா மென்னக் கீழ்பாற் சந்திர னுதயஞ் செய்தான் 

( இ - ள் ) அஷ்டமாசாகங்களுக்குள்ளே கிழக்குத்திசையிலுள்ள நாகமா 
னது தங்களுக்கு இஷ்டமாகிய நாக அரசனாற் கொடுக்கப்பட்ட செவ்வந்திப் 
புதலிலே யிருந்து மலரை யெடுக்கும் பொழுது அம்மலர்களைக் கொட்டிப் 
பழுதுபார்த்துச் சுவாமிக்குப் பணிவிடை செய்யும்படியாய்ச் சாரமாமுனிவ 
ருக்குக் கொடுத்த வெள்ளித்தட்டைப்போலக் கிழக்குத் திசையிலே சந்திர 
ஐதவஞ் செய்தான் . ( எ - று )) 


1 


சூர்வாதித்தச் சருக்கம் 


107 


கலிநிலைத்துறை 


- 


கோத்த நித்தில மணியென மதியுடன் குழுமிப் 
பூத்த மீனெலா மகன்றன விடிந்தது பொழுது 
வாய்த்த மாமுனிக் குதவியாய் மகபதி வகுத்த 
வேற்ற மானதின் பதலைபோற் கதிரவ னெழுந்தான் 


( இ - ள் ) கோத்த முத்துகளைப்போலச் சந்திரனுடனே கூடி ஆகாயத் 
தில் விளங்கிய நட்சத்திரங்களெல்லாம் நீங்கின , பொழுதும் விடிந்தது செவ் 
வந்திமலரைப் பெற்றிராநின்ற சாரமாமுனிவருக்குத் தண்ணீர் யிறைப்பதற்கு 
உயர்ந்ததாயும் இனிமையுமுள்ள தாழியை கீழ்த்திக்குப் பாலகனாகிய இந்திர 

லே உதவியது போலச் சூரியனுதயமானார் . சிவபணிவிடைக்கு உதவியாய்ச் 
செவ்வந்திபுதலுக்கு நீரிறைக்குஞ் சாலைப்போலும் உதயமானானென்பதாம் 
( எ - று ) 

[ 65 ] 


அந்த வேளையி னொருமொழி யுரைசெய்வா னமல 
னிந்த நற்புதன் முதலையிவ் விடத்திலே யிசைத்தா 
லந்த நற்புத லொன்று நூ றனந்தமாய் வளரும் 
புந்தி யுற்றநம் மடியர்கைத் தானமே போல . 

இ - ள் ) அந்தச்சமயத்தில் நிர்மல சொரூபியாகிய சுவாமி அசரீரியாகச் 
சொல்லுவார் . இந்தச் செவ்வந்திப்பயிரை யின்னதானத்திலே பதித்தால் 
அந்த நல்ல பயிரானது ஒன்று பத்து தூறு ஆயிரம் பதினாயிரம் லட்சம் 
கோடியனந்தமாய் வளர்ந்து அறிவையுடைய நமது அடியவருடைய கையிற் 
கொடுத்த தானம் அனந்தமாய் விருத்தியாவது போலத் தழைத்தோங்கும் 
( என்றவாறு ) 

[ 68 ] 


கலிவிருத்தம் 


அம்மொழி கேட்டபி னதனை யாங்கவன் 
மெய்மலை மேற்றிசை யடைய வித்தினா 
னம்மூத லனந்தமா யரும்பி யெங்கணுங் 
கொய்மலர் விரிந்து தேன் கொப்புளித்ததே . 


( இ - ள் ) சுவாமி யருளிச்செய்த அந்த மொழியைக் கேட்ட பின்பு 
அந்தச் செவ்வந்தி முதலை அந்தச் சாரமாமுனிவர் மெய்மையாகிய சிராமலை 
வின் மேற்குக் திசையில் வைத்துப் பயிர் பண்ணினார் , அந்த முதலானது 
அளவில்லாத அனந்தகோடியாய்த் தழைத்து அரும்புகளுண்டர்கி யெவ்விடத் 


[ 67 ) 


. 


10 

செவ்வந்திப் புராணம் 
திலுங் கொய்யும் பக்குவமான மலர்கள் விரிந்து தேனுங் கொப்புளித்தது . 
( எ - று ) அந்த மலர்கள் விரிந்து தேனுங் கொப்புளித்து வடிந்து பெருக் 
கெடுத்தது என்பதாம் . 

சிவதடப் புனலினாற் றெளிந்த பேர் துகொய் 
துவகையிற் சங்கநீ ரொருங்கு வீசியே 
தவமுனி யனுதின மிறைக்குச் சாத்தினான் . 
கவலையும் பாவமுங் கரந்து போயவே . 


( இ - ள் ) சாரமாமுனிவர் சிவதடத்துத் தீர்த்த ஜலத்தினாலே விருத்தி 
யாக்கித் தெளிந்திராநின்ற செவ்வந்தி மலர்களைக்கொய்து சந்தோஷத்தினாலே 
சங்கத்திலுள்ள நீர் முழுதுந் தெளித்துப் பரிசுத்தஞ்செய்து அனுதினமுஞ் 
சிராமலைராதருக்குச் சாத்திவந்தார் . அப்பொழுது அவருக்கிருந்த கவலையும் 
பாவமும் மறைந்து விட்டோடிப்போயிற்று . ( எ - று ) 

[ 68 ] 


பொறைநிறை தவமுனி புனைந்த தாரினா 
லறுகணி முடிப்பிறை பழகு பெற்றது 
மறுவற வளைந்தசெவ் வந்தி மாலையாற் 
பிறையொளி விடுவது பேச வேண்டுமோ . 

( இ - ள் ) பொறுமையு நிறையுமுடைய சாரமாமுனிவர் புனைந்தணிந்த 
செவ்வந்தி மலர்மாலையினாலே யறுகையணிந்திராநின்ற சுவாமி முடியிலுள்ள 
பிறையானது அழகைப்பெற்றது . குற்றமற வளைந்திருக்கின்ற அந்தச் செய் 
வந்தி மலர்மாலையினாலே அந்தப் பிறையானது பிரகாசமாயிருப்பதைப் 
பேச வேண்டுமோ வேண்டியதில்லை. ( எ - று . ) அந்த மாலையினாலே முடியி 
லுள்ள பிறையும் மிகுந்த அழகுள்ள பிரகாசத்தைப் பெற்றதென்பதாம் . ( 69 ) 

கலி நிலைத்துறை 
சார மெய்த்தவன் கதையினை யிடையிலே தடுத்துப் 
பார முற்றதோர் கதையினை யுமக்கு நாம் பகர்வோஞ் 
சூர வர்க்கனென் றியற்பெயர் படைத்திடு சோழன் 
றார ணிக்கெலா மன்னை போன் முன்னவ தரித்தான் 

( இ - ள் ) இவ்வாறாகிய சாரமாமுனிவரின் கதையை யிடையே நிறுத்தி 
வைத்துக் கனம் பொருந்திய வொரு கதையை யுங்களுக்கு நாஞ் சொல்லுகி 
நோம் ரூவாதித்தனென்று இயல்பாகிய பெயரைப் படைத்திடுகின்ற சோழ 
சாசன் பூமியிலுள்ள உயிர்களுக்கெல்லாம் மாதாவைப்போல முதன்மை 
யாகப் பிறந்தவன் . ( எ - று .) 

[ 70] 


சூரவாதித்தச் சருக்கம் 


16 


ஏழு மாமுழ வாரணத் துச்சிமே லிருந்தோன் 
வாழி குக்குட முயர்த்தொரு மயின்மிசை வருவோ 
னாழி மாதவ னெனவுயி ரனைத்தையு மளித்துக் 
கோழி மீதினி லிருந்தனன் பெரும்புகழ் குயிற்றி . 


( இ - ள் ) ஏழுமுழ வுயரம் பொருந்திய பெரிதாயுள்ள அயிராவத மென் 
னும் பெயரையுடைய வெள்ளையானையின் உச்சிமேலிருந்திடும்படியான தே 
வேந்தரனைப்போலச் சம்பத்தையும் போக போக்கியங்களையுமுடையவன் 
வாழ்ந்திருக்கப்பட்ட சேவற்கொடியோனான வொப்பற்ற மயில்வாகனத்தின் 
மேலே வருகின்ற சுப்பிரமணியரைப்போலப் பிரதாபமிகுந்த அழகுள்ளவன் . 
சக்கராயுதத்தையுடைய மகாவிஷ்ணுவைப்போல உரிர்களனைத்தையுங் காத் 
துப் பரிபாலிக்கின்றவன் . பெரிதான கீர்த்தி வளரும்படியாகக் கோழிமா 
நகரமாகிய உறையூரிலிருந்து அரசாட்சி செய்யப்பட்டவன் , ( எ - று ) [ 71 ] 


அந்த நாளிலோர் தினத்திலே மிருகயாத் திரைக்கு 
வந்து கானகத் துல்விநற் றிரிசிரா மலையின் 
முந்தி யேகினான் பின்னருஞ் சாரமா முனிவன் 
கந்த மார்வனத் தருகினுந் திரிந்தனன் கங்குல் 


( இள் ) அப்பேர்ப்பட்ட சூாவாதித்தச்சோழன் உறையூரிலிருந்து இராச் 
சியாதிகாரஞ் செய்கின்ற காலத்தில் ஒருநாள் மிருகவேட்டைக்கு வந்து கான 
கத்திலே உலாவி நல்ல திரிசிராமலையிலே முந்திச்சென்று பின்பு சாரமாமுனி 
வருடைய வாசனை பொருந்திய நந்தனவனத்தின் பக்கத்தினும் இராப்பொழு 
திலே சஞ்சரித்துத் திரிந்தான் ( எ - று ) 

) 

[ 72 ] 


ஏக வீரனும் வேட்டைகொண் டுலவுமவ் விரவி 
னாக கன்னிய ரெழுவரு மவ்விடை நடந்து 
பாக நாரிய னருச்சனை புரியமுற் படியே 
சோக நீக்கிடு சிவதடங் குடைந்தனர் தொகையாய் 


( இ - ள் ) ஏகவீரனான இராஜா வொருவனுமாய் வேட்டையிலே விருப் 
பங்கொண்டு உலாவுகின்ற அந்த இராக்காலத்தில் நாகக்கன்னிய ரெழுவரும் 
அந்த இடத்திலே நடந்துவந்து அர்த்த பாகத்தில் உமாதேவியை வைத்திரா 
நின்ற சிவபெருமானை அருச்சனை செய்ய முன் வழக்கப்படியே துன்பங்களை 
நீக்கப்பட்ட சிவதடத்திலே யவ் வேழுபேர்களும் மூழ்கினார்கள் . ( எ - று ) 


1 ம் 


செவ்வந்திப் புராணம் 


கலிவிருத்தம் . 


யுவதியர் கோதையி லொழுகு தேனினா 
லவாவர் கயல்விழி யஞ்ச னத்தினாற் 
குவிமுலை யெழுதிய குங்கு மத்தினாற் 
சிவதட முழுவதுஞ் சேறு பட்டதே 

( இ - ள் ) யுவதியர்களாகிய அந்தப்பெண்கள் எழுபேர்களுடைய கூந்தலி 
வணிந்திராநின்ற பூமாலையிலிருந்தொழுகப்பட்ட தேனினாலும் அவரவர்களு 
டைய கெண்டை மீன் போன்ற கண்களிலே தீட்டியமைகள் கரைந்ததினாலும் 
குவிந்த முலைகளிற் பூசிய குங்குமச்சேற்றினாலும் அந்தச் சிவதட முழுவதுங் 
குளம்பிச் சேறுபட்டது . ( எ - று ) 

( 74 ] 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 


வேட்டைமேல் விருப்ப மாகிக் கரைமிசை யுலவும் வேந்தன் 
கோட்டுவார் முலையார் மூழ்கிக் குளித்திடுஞ் செயலை நோக்கி 
நாட்டமா யிரங்கள் வேண்டு மெனச்சொலி நைந்தான் பின்னைக் 
காட்டு மான் கவர்வான் மின்னார் கலையெலாங் கவர்ந்து போனான் 


( இ - ள் ) வேட்டையின் மேலே யாசையாகிச் சிவதடக்கரையில் உலாவா 
கின்ற அரசனானவன் யானைக் கொம்புபோன்ற வாரணிந்த முலைகளையுடைய 
அப்பெண்கள் எழுவரு மந்தச் சிவதீர்த்தத்திலே முழுகிக் குளித்திடுஞ் செய் 
கையைப் பார்த்து அவர்கள் அழகைப்பார்க்க ஆயிரங்கண்கள் வேண்டுமென்று 
சொல்லி விருப்பமுற்று வருந்திப் பின்பு காட்டிலுள்ள மான் முதலிய மிருக 
வேட்டையுஞ் செய்யாமல் மின்னலைப்போலப் பிரகாசியாநின்ற அந்த நாக 
கன்னியர்கள் எழுவருடைய கலையாகிய வஸ்திரங்களெல்லாவற்றையுங் கவர் 
ந்து வாரிக்கொண்டு அப்புறம் போனான்- ( எ - று ) 

[ 75 ] 
ஆயமங் கையர்க ளீரெண் ணாயிர ரன்று வைத்த 
தூயமென் கலையை வாரி யொளித்தவச் சுதனே போலச் 
சேயமென் கலைக ளெல்லாஞ் சீருட னெடுத்துக் கொண்டு 
மாயமோ வென்ன மற்றோ ரிடத்திலே மறைந்து நின்றான் 

( இ - ள் ) ஆயர்பாடியிலேயுள்ள பதினாராயிரம் இடைப்பெண்கள் அப்பொ 
முதி வைத்த சுத்தமான மெல்லிய கலைகளை யெல்லாம் வாரிக்கொண்டு போ 
யொளித்த ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தியைப் போலச் செவ்விதாகிய மிருதுவான 
அந்த காக்கன்னியர்களுடைய சேலைகளையெல்லாஞ் சிறப்புட னெடுத்துக் 


-V 


சூரவாதித்தச் சுருக்கம் 

111 
கொண்டு மாயமோ வென்று சொல்லும்படி வேறோரிடத்திலே போய் சூரவா 
தித்த சோழன் மறைந்துநின்றான் , ( எ - று ) 

[ 76 ] 


கலி நிலைத்துறை . 


கன்னி மார்களு மூழ்கிவந் தேறினார் கரையிற் 
பொன்னின் மேகலை சொரிந்தன பதத்தின் மேற் புனலை 
யன்ன மாதரைச் சிவதடப் புனலெனை யகலா 
தின்னும் வாருமென் றழைத்தடி பணிந்ததா மெனவே 

( இள் ) அப்பொழுது நாககன்னியரெழுவரும் முழுகிக் கரையில் வர் 
தேறினார்கள் அவர்களுடைய பாதத்தின் மேலே பொன்னினாற் செய்த மேக 
லாபரணமானது நீறைச்சொரிந்தன . அதெப்படியிருந்ததென்றால் அந்தப் 
பெண்களைச்சிவ தடாகத்தின் ஜலமானது நீங்கள் என்னைவிட்டு அகலாமல் 
இன்னமும் முழுகிக் குளிக்கிறதற்கு வாருங்களென் றழைத்து அவர்களடியிற் 
பணிந்ததாகுமென்று சொல்லும்படியிருந்தது ( எ - று ) 

[ 77 ] 
வைத்த வெல்லையிற் றேடினார் கலைகளை மானா 
ரித்த டக்கரை யெய்தியார் கவர்ந்தவ ரென்றார். 
சத்தியம் மிவை கவர்ந்தபேர் தாம்விடத் தழலுக் 
கொத்த விந்தன மாவரே யெனச்சொலி யுளைந்தார் . 

( இ - ள் ) அந்த நாககன்னியரெழுவரும் வைத்த இடத்திலே புடவையைத் 
தேடினார்கள் . அப்புடவை யில்லாததினாலே யிக்காலத்தில் இந்தத் தடாகக் 
கரையிலே வந்து இந்த வஸ்திரங்களைக் கவர்ந்தெடுத்தவர்கள் யாவரென்று 
எண்ணினார்கள் உண்மையாகவே யிக்கலைகளை வாரியெடுத்தபேர் நமது விடி 
மாகிய நெருப்புக்கு வொத்திருக்கின்ற விறகாய் எரிவாரே யென்று சொல்லி 
கோபத்துடனே வருந்தினார்கள் . ( எ - று ) 

[ 78 ] 


بد 


இன்று பூசனை விலக்கிய பாவியிங் கெவனோ 
வென்று கூறி நொந் திரங்கினா ரவர்களுக் கெதிரே 
குன்று போலிறை நடந்தனன் மடந்தையர் கூட 
நின்ற மாசுண மிறைத்தன் விடங்களா நெருப்பை . 
( இ - ள் ) இன்றைக்கு நாஞ் செய்கின்ற பூசனையை விலக்கிய பாவியான 
பனிவ்விடத்தில் யாவனோ வென்று சொல்லி மனமானது நொந்து அப்பெண்க 
மெழுவரும் அழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கெதிரே மலையைப் 
போலச் சோழராஜன் நடந்தான் . அதைப் பார்த்து அப்பெண்களின்பட்ட 
நின்ற சர்ப்பங்கள் விடங்களாகிய செருப்பை யிறைத்தன ( எ - று ) re 


12 

செவ்வந்திப் புராணம் 
கடுவி றைத்திடு கனலெலாஞ் கருடமந் திரத்தாற் 
பொடிப டுத்திநன் புனலிடைப் புகுந்தவன் போன்றான் 
வடவை யொப்பெனும் விடத்தினைக் கருடமந்திரத்தாற் 
றடைபடுத்தினா னிவனெவ னெனவதி சயித்தார் . 

( இ - ள் ) அப்படியிறைக்கப்பட்ட நெருப்பையொத்தவிஷங்களையெல்லாங் 
கருடமந்திரத்தினாலே பொடிபட்டோடும்படி யவ்வாசன் செய்து நல்ல ஜலத்தி 
லேபுகுந் திருந்தவனைப்போலக் குளிர்ச்சி யடைந்திருந்தான் வடவாமுகாக்கினி 
யையொத்த அப்பேர்ப்பட்ட விடத்தைக் கருடமந்திரத்தினாலே தடைசெய்த 
இவன் யாவனென்றெண்ணியப் பெண்கள் திசயித்தார்கள் ( எ -று ) [ 80 ] 


ஓதி மம்பொரு நடையினார் பயந்துநின் றுரைப்பா 
ராதி மன்னனீ யென்பதுன் வடிவினா லறிந்தோம் 
பேதை வஞ்சியர்க் கிடர்விளைத் திடுவரோ பெரியோர் 
நீதி யல்லவு நல்லற மல்லவு நினைந்தாய் . 


( இ - ள் ) அன்னத்தைப்போலும் நடையையுடைய அந்தப் பெண்கள் 
அரசனைக் கண்டு பயந்து நின்று சொல்லுவார்கள் ஆதிபரம்பரையாய் உலகத் 
தை ஆளுகிற அரசன் - நீ - யென்பது உன்னுடைய வடிவத்தினாலே யறிர் 
தோம் ஆதலால் பேதையாகிய பெண்களுக்குத் துன்பம் விளையும்படியாய்ப் 
பெரியோர்கள் செயவார்களோ அப்படிச் செய்வது நீதியுமல்ல நன்மை பொ 
ருர் திய தருமமுமல்லவென்று அரசனே நீ நினைவாய் என்று நாககன்னியர் 
கர் சொன்னார்கள் ( எ - று ) 

[ 81 ] 
அலைவ கற்றுவ வுயிரினுக் கழகினை யளிப்ப 
அலகி னுக்கெலா முதவிய மகிழ்ச்சியை யுடைய 
கலையெ னப்படு மறுபத்து நாலையுங் கடந்தோ 
யிலகு மெங்கலை பறிப்பது நீதியோ வென்றார் . 

( இ - ள் ) உயிர்களுக்குத் துன்பங்களை யகற்றுவனவாயும் அழகிய இன்பங் 
களைக் கொடுப்பனவாயும் எல்லா வுலகினுக்கும் உதவி செய்தலாகிய மகிழ்ச்சி 
யையுடையதாயுயிருக்கின்றவை கலைகளென்று சொல்லப்படும் அப்பேர்ப் 
பட்ட கலைகளாசிய அறுபத்து நாலு கலை ஞானக்கடலையுங் கடந்த அரசனே 
இப்பொழுது நீ எங்களுடைய விளங்கா நின்ற கலையைப் பறிப்பது நீதியோ 
வென்று அந்தப் பெண்கள் சொன்னார்கள் ( எ - று ) இலகுமெங்கலைபறிப்பது 
என்பது - வழிப்பறி - பறிக்கின்ற வேடர் முதலிய கள்ளருக்கே கலையைப் 
பறிப்பது யுரித்தன்றி வேந்தருக்குரித்தல்லவென்பதுள்ளீடான பொருளாம் : 


சூரவாதித்தச் சுருக்கம் 

WIB 
மேற்காட்டிய உயிர்களுக்குத் துன்ப - முதலியவற்றை . நீக்குகின்ற ற் 
குணங்களானவை அரசர் முதலினோர்க்கு கலையாகிய நூலறிவாலாகு மென் 
பது கருத்து . 

( 82 ) 
தூம முண்டிருண் டலை தருங் குழலியர் சொல்ல 
வூம் 

னென்னவே யுரை செயா தேகினா னுரவோன் 
றாம் வேலினான் விரவேள் சூரவா தித்த 
நாம னாடிது வல்லவோ வென்று பி னடந்தார் . 


( இ - ள் ) அகிற்புகையையுண்டு இருண்டு நீண்டலைதருகின்ற கூந்தலை 
யுடைய அந்தப் பெண்களப்படிச் சொல்ல 24 மனைப்போல வொன்றும் 
சொல்லாமல் அந்தச் சோழராசன் போனான் . அப்பொழுது வெற்றிமாலை 
பொருந்திய வேலாயுகத்தையுடைய வீரனும் மன்மதனைப்போல அழகுள்ள 
வனுமான சூரவாதித்தனென்னும் நாமத்தையுடைய அரசனாலே யாளப்பட்ட 
நாடு இதுவல்லவோவென்று சொல்லி யஉன் பின்னே யந்தப்பெண்கள் நடந் 
தார்கள் , ( எ - று ) 

[ 83 ] 


சூர வர்க்கனு மொழிகுவான் மடந்தைமீர் சொன்ன 
பேரெ மக்குள துமக்குநா னிழைத்தது பிழையோ 
வேரெ டுத்தசீ ரெழுவரி லொருவரை யிசையுங் 
காரணத்தினான் மறைந்து நான் வாரினேன் கலையை . 


( இ - ள் ) அப்படிக்கு பின்னே நடந்து வந்த அப்பெண்களைப் பார்த்து 
அரசனான சூரவாதிக்தச் சோழராசன் சொல்லுகிறான் . கன்னியர்களே நீங் 
கள் சொன்ன பெயர் எமக்குள்ளது . உங்களுக்கு நான் செய்தது குற்றமோ 
மிகுந்த அழகுஞ் சிறப்பும் பொருந்திய ஏழுபேர்களில் ஒருவரை மனைவியாக 
இசையுங் காரணத்தினாலே யுங்களுடைய கலையாகிய வஸ்திரங்களை மறைந்து 
நான் வாரினேன் என்று அவ்வுரசன் சொன்னான் . ( எ - று ) 

[ 84 ] 
அன்ன தாகுமென் றவரவர் கலையெலா மளித்துச் 
சொன்ன போததற் குடன்படா தவர்களுஞ் சொல்வார் 
மன்ன நீயெமைத் தந்தை தாய் கொடுத்திட வரையா 
தின்ன வாசகம் பகருவ ததுபழு தென்றார் . 

( இ - ள் ) அப்படிப்பட்ட காரணத்தினாலே யுங்களுடைய கலைகளை நான் 
எடுத்ததாகுமென்று சொல்லி அவரவர்களுடைய கலைகளையெல்லாம் அரசன் 
கொடுத்துத் தன்னுடைய கருத்தைச் சொன்னபோது அதற்கு உடன்படாமல் 
அந்தப் பெண்களுஞ் சொல்லுகின்றார்கள் . அரசனே நீ யெங்களுடைய தாய் 

15 


1 

செவ்வந்திப் புராணம் 
தந்தையர் உனக்குக் கொடுத்திட அதின்பேரில் விவாகஞ் செய்துகொள்ளா 
மல் இப்பேர்ப்பட்ட வசனத்தைச் சொல்லுவது குற்றமென்று அந்தப் பெண் 
கள் சொன்னார்கள் . ( எ - று ) 

[ 85 ] 
அரவ நாட்டவர் கடற்புவி யாசருக் காமோ . 
விருளை நேர்விட மமிர்துடன் சேருமோ வென்றா 
ராச னோதுவா னுரகநாட் டவர்மணி யன்றோ 
விரவி போலவெம் முடியின் மேலிருக்கும் தென்றான் . 

( இ - ள் ) நாகலோகத்துப் பெண்கள் சமுத்திரஞ் சூழ்ந்த பூலோகத்தை 
யாளுகிற அரசருக்கு ஆகுமோ. இருளையொத்த விடமானது அமிர்தத்து 
டனே சேருமோவென்று நாககன்னியர்கள் சொன்னார்கள் . அதைக்கேட்டு 
அரசனாகிய சூரவாதித்தன் நாகலோகத் திருக்கின்ற நாகங்களீன்ற மாணிக்க 
மல்லவோ சூரியனைப்போலப் பிரகாசித்துக்கொண்டு எங்களுடைய சிரசின் 
பேரிலிருக்கின்றதென்று சொன்னான் ( எ - று ) 

[ 86 ] 


உங்க ணாட்டிறை யருளினா லுங்களை வரைதற் 
கெங்க ணாட்டினின் றும்முடன் வருகுவே னென்றான் 
செங்க ணாட்டிய மலரெலாஞ் சிவனடி சேர்த்துத் 
தங்க ணாட்டினி லணுகினா ராசனுந் தாமும் . 
( இ - ள் ) உங்களுடைய நாகலோகத்தரசனான உங்கள் தகப்பனுடைய 
அருளினாலே யுங்களை விவாகஞ்செய்து கொள்ளுகிறதற்கு எங்களுடைய நாடா 
கிய இவ்வுலகத்தினின்று உங்களுடனே வருகிறேனென்று சூரவாதித்தன் 
சொன்னான் . அதைக்கேட்டு அந்தப்பெண்கள் சம்மதித்துத் தாங்கள் கொண்டு 
வந்த செவ்வர் திமலரையெல்லாம் சிவபெருமான்றிருவடியிலே அருச்சித்துப் 
பின்பு அரசனுடனே தாங்களும் நாகலோகம் போய்ச் சேர்ந்தார்கள் . ( எ - று ) [ 

சூத டுத்தபூண் முலையினார் தாதையைத் தொழுது 
பாத லத்துநின் பெருமையும் வளமையும் பார்க்கப் 
பூத லத்தினோ ரரசனீங் கணைந்துபூம் பொழிலின் 
மீதடுத்தன னெனச்சொல விறைவனும் வியந்தான் . 

( இ - ள் ) சூதாடுகின்ற சொக்கட்டானையொத்த முலையிலே யாபாணக் 
களணிந்திராநின்ற அப்பெண்கள் தமது பிதாவை வணங்கித்தொழுது நம் 
டைய பாதாளலோகத்திலிருக்கிற வளப்பங்களையும் உம்முடைய பெருமை 
யையும் பார்க்கும்படியாய்ப் பூலோகத்திலுள்ள வோராசன் இவ்விடத்திற்கு 
வந்து நமது பூங்காவனத்திலிருக்கிறானென்று சொல்ல அதைக்கேட்டு நாக 
லோகத்தாசலும் வியந்து சந்தோஷப்பட்டான் . ( எ - று ) 

[ 88 


115 


சூரவர் தித்தச் சருக்கம் 
ஆயி ரம்பணா டவியினான் வருகவென் றருள 
வாயி லாளருங் கொணர்ந்தனர் மனுகுல மணியைக் 
கோயில் வாயிலைக் கடந்தவ னுறையிடங் குறுகித் 
தூய தாண்மிசைப் பணிந்தன னழகுமேற் றுளும்ப 


( இ - ள் ) அப்படி வியந்து சந்தோஷப்பட்ட ஆயிரம் படங்களாகிய 
காட்டையுடைய சர்ப்ப மன்னவனும் அந்தச் சூரவாதித்தனைவரும்படி 
யாகச் சொல்லியருள வுடனே வாயிலாளர்கள் போயழைத்துக் கொண்டுவந்து 
விட்டார்கள் . மனுகுலத்தில் பிறந்த மணியாகிய அந்தச் சூரவாதித்தனும் 
கோயிலின் வாயிலைக்கடந்து பாம்புகளுக்கெல்லாம் அரசனானவன் இருக்கின்ற 
இடத்தையணைந்து அந்த அரசனுடைய பரிசுத்தமான பாதங்களிலே 
அழகானது 

மேலே பொங்கும்படியாய் அந்தச் சூரவாதித்தன் வணங்கினான் 
( எ - று . ) 

[ 89 ] 


அகில மன்னனாம் வளவனை யணைத்துவந் தருளி 
மகர நான்முகத் தவிசின்மே லமைவுற வைத்துப் 
புகரி லின்னமிர் தளாவிய பனிமொழி புகன்றான் 
சகல பாரமு மொருவனாத் தலைமிசைத் தரிப்போன் 

( இ - ள் ) பூலோகத்தரசனான சோழார்சனை நாகராசன் மார்போடணைத் 
துச் சந்தோஷித்து அருளி சிங்காதனத்தின்மே லிருக்கும்படி வைத்துக் 
குற்றமில்லாத இனிய அமிர்தமானது பொருந்தினதைப்போல இனிமையான 
குளிர்ந்த மொழிகளைச் சொன்னான் , அப்படிச் சொன்னவன் யாரென்றால் 
பூமியையு மதிலுள்ள சகல பாரங்களையும் ஒருவனாகவே தலைமேல் தாங்கித் 
தரிப்போனாகிய ஆதிசேடன் . ( எ - று . ) 

[ 90 ] 
அனைய வாசக மவன்சொல வரவநாட் டாசே 
புனையு நின்னெழில் காணவும் புகழவும் புகுந்தா 
லுனது கண்கள்போ லாயிரத் திரட்டிக ணுளவோ 
வினிய நாவுமப் படியெனக் குள்ளவோ விலையே 

இ - ள் ) அப்படிப்பட்ட இனிய வாசகங்களை நாகலோகத் தாசனான 
ஆதிசேடன் சொல்ல அதைக் கேட்டுச் சூரவாதித்தன் சொல்லுவான் . சர்ப் 
பங்களெல்லாம் வாழ்கின்ற நாட்டிற்கு அரசனே சருவாபரணங்களையும் புனைர் 
திருக்கின்ற உன்னுடைய அழகைக் காணவும் உன்னுடைய கீர்த்தியைப் 
புகழ்ந்து கொண்டாடவும் வேண்டுமென்றால் உனது கண்களைப்போல இரண் 
டாயிரங் கண்கள் எனக்குளவோ இனிமையான நாவுகளும் அந்தப்படி இரண் 


சேல்லந்திப் புராணம் 
டாயிரம் எனக்குளவோ. இல்லையே . ஆதலால் நாகங்களின் அரசே உன்னை 
நான் இரண்டு கண்களாலே பார்த்து ஒரு நாவினாலே யெப்படிப் புகழ்ந்து 
சொல்லுவேனென்று சூரவாதித்தன் சொன்னான் , ( எ - று .) 

( 91 ) 


ஊர்பரிப்பவர் நாட்டினை யளிப்பவ ருலகின் . 
சீர்பரிப்பவர் சிறுபுக முனந்தமாய்ச் சிறக்குந் 
தார்ப ரிப்பது நிகரென மலரினான் சமைத்த 
பார்பரித்துநின் றளிக்குநின் றகமையார் பகர்வார் 


( இ - ள் ) உலகத்திலுள்ள ஓர் ஊரைத் தாங்கிக் காக்கின்றவர்களும் பல 
வூர்கள் சேர்ந்த ஒரு நாட்டினைத் தாங்கியளிப்பவர்களும் அந்த நாடுகள் சேர்ந் 
துள்ள இராச்சியத்தைப் சிறப்பாய்த் தாங்கி அரசாளுகிறவர்களுமாகிய இவர் 
களுடைய சிறிய புகழ்களானவை யனந்தமாய் அவரவர்களுக்குத் தக்கபடி 
சிறப்புற்றிருக்கின்றவைகளைச் சொல்லக்கூடும் . ஒரு பூமாலையைத் தாங்கு 
வதுபோலப் பிரமனாலாகிய பூமியையெல்லாந் தாங்கிநின்று காக்கின்ற நினது 
பெருமையாகிய புகழை யார் சொல்லுவார் ஒருவராலுஞ் சொல்லி முடிவு 
செய்யக்கூடாதென்று சூரவாதித்தன் சொன்னான் . ( எ - று ) [ 92 ] 

அன்ப னேயென மொழிந்தனன் மொழிந்தவற் கனந்த 
னின்ப மாகவொன் றுரைசெய்வா னெமதுநா டெங்கு 
முன்பு கார்விட நிறைந்ததிப் பொழுதுநின் மொழியாற் 
றுன்ப நீங்கியின் னமிர்தமா யினதெனச் சொன்னான் 


( இள் ) யாவரிடத்திலும் அன்பையுடையவனே யென்று சூரவாதித் 
தன் சொன்னான் . அப்படிச் சொன்னவனுக்கு அநந்தனாகிய நாகலோகத் 
தரசன் இன்பமாக வொரு வசனஞ் சொல்லுகிறான் . எங்களுடைய நாடாகிய 
பாதாளலோகமெங்கும் முன்பு கருமையான விடமானது நிறைந்திருந்தது 
இப்பொழுது வுன்னுடைய சொல்லிஞலே அந்த விட்மாகிய கொடுமை நீங்கி 
யினிதாயுள்ள அமிர்தமாயின் தென்று சர்ப்ப ராசன் சொன்னான் ( எ - று .)[ 93 ] 

விடைகொடுத்தனன் வளவனும் பெயர்ந்தொரு வீதி 
விடைவ குத்ததோர் மாளிகைத் தவிசின்மே லிருந்தான் 
படைம ணிக்கல மமிர் தம்வெண் சாமரம் பளிதந் 
தொண்டம் லார்க்குலஞ் சந்தனம் விடுத்தனன் றொகையா 

( இ - ள் ) ஞாவாதித்தச் சோழராசனைச் சர்ப்ப ராசனும் விடை கொடுத் 
இப் போய் வரும்படி யனுப்பினான் . சர்ப்ப ராசன் உத்திரவு கொடுத்தவுடனே 
அந்தப்படிப் புறப்பட்டு நரவாதித்தச் சோழராசனும் அந்த நகரத்திலுள்ள 


. 


ஆரவாதித்தச் சருக்கம் 

* 
வொரு வீதியில் அலங்காரஞ் செய்திரானின்ற வொரு மாளிகையில் வைத் 
திருக்கப்பட்ட சிங்காதனத்தின் மேலிருந்தான் . பின்பு சர்ப்ப ராசன் அரசர்க் 
குரிய ஆயுதங்கள் இரத்நாபரணங்கள் அமிர்தம்போலு மினிய சுவையுள்ள 
போசன பதார்த்தங்கள் வெண்சாமரம் கருப்பூரம் பூமாலைகள் சிரேஷ்டமான 
சந்தனம் முதலிய இவைகளையெல்லாந் தகுதி தகுதியாகக் கொடுத்து 
பினான் . ( எ - று ) 

( 94 ) 
இந்தி ரன்பெருஞ் செல்வமா மெனுமவை யெல்லா 
மைந்து தன்புல னாரவே மகிழ்ச்சியா லயின்றான் 
வந்து கங்குலுங் கழிந்தது மற்றைநா ளனந்தன் . 
முந்து பேரவைக் கெய்தினா னனிந்தனு மொழிவான் 


( இ - ள் ) தேவேந்திரனுடைய பெரிதான செல்வங்களாகு மென்று 
சொல்லப்பட்ட அவைகளையெல்லாம் சூரவாதித்தச்சோழராசன் தனது வைம் 
புலன்களும் நிறையும்படியாகவே மகிழ்ச்சியினாலே யனுபவித்தான் . அன் 
றையத்தினம் இராத்திரியானது வந்து நீங்கியது . மற்றைய தினம் அனந்த 
னாகிய நாகலோகத்தாசனுடைய முதன்மையான பெரியசபையின்கண்ணே 
அந்தச் சோழராசன் சென்றான் . அவனை நோக்கி அந்தச் சர்ப்பராசன் சொல் 
லுகிறான் . ( எ - று ) 

[ 95 ] 


அந்த வாரிதி யுலகினு மிறங்கியிங் கருகில் 
வந்த காரிய மெதுவென வுரைசெய்வான் வளவன் 
முந்து நல்வினை கொணர்ந்தது முனிக்கும் தருஞ்செவ் 
வந்தி நின்புகழ் போலவே கிளைத்தது மண்ணில் 


( இ - ள் ) சமுத்திரஞ் சூழ்ந்திராநின்ற அந்தப் பூலோகத்திலிருந்திறங்கி 
இந்தப் பாதாள லோகத்திலே நமது சமீபத்தில் வந்த காரியம் யாதென்று 
நாகராசன் கேட்கச் . சூரவாதித்தச்சோழராசன் சொல்லுகிறான் . முதன்மை 
யான எனது நல்வினையானது இவ்விடத்திற் கொண்டுவந்து விட்டது .. சார 
மாமுனிவருக்கு நீர் தந்தருளிய செவ்வந்தி மலரானது உய்முடைய புகழைப் 
போலவே மண்னுலகத்தில் அனந்த மாய்க் கிளைத்தது என்று சொல்லிப் பின் 
னுமந்தச் சோழராசன் சொல்லுகிறான் . ( எ - று ) 

[ 96 ] 


இன்று மெங்கணாட் டில்லன விரண்டும் குளத்துக் . 
செந்நெல் வெற்றிலை யெனச்சொனான் மொழிகுவான் சேடன் 
மன்னர் மன்னலெம் மிடத்தினிற் சிறிதுநாள் வைகிப் 
பின்ன சேகுனக் கவையெலாந் தருகுவோம். பெரிதும் 


118 

செவ்வந்திப் புராணம் 
( இ - ள் ) இன்ன மெங்களுடைய நாட்டில் இல்லாதவைகள் இரண்டுள் 
ளன . அதாவது குவத்துச் செந்நெல்லும் கர்ப்பூர வெள்ளைவெற்றிலையு 
மென்று சூரவாதித்தச் சோழன் சொன்னான் . அதைக்கேட்ட நாகராசன் 
சொல்லுகிறான் ; அரசர்க்கரசனே நம்மிடத்திலே நீ சிறிது நாளிருந்து அதன் 
பின்பு போகும்போது உனக்கு அவைகளெல்லாம் விசேடமாகக் கொடுப்போ 
மென்று அந்த நாகராசன் சொன்னான் , ( எ- று ) 

( 97 ) 
ஈதி ருக்கவென் னுயிர்க்குயிர்த் துணைவனீ யென்றே 
யோதி யிப்படி மகிழ்ந்திடு நாளிலே யொருநாள் 
பூத லத்திலுன் சேனையெத் தனையுனைப் புணரு 
மாத ரெத்தனை பெயரென வுரைசெய்வான் வளவன் 

( இ - ள் ) இதுவிருக்கட்டும் , என்னுடைய வுயிர்க்குயிரா யிருக்கப்பட்ட 
துணைவன் நீயேயென்று நாகராசன் சொல்லிச் சூரவாதித்தச்சோழனை நட்புக் 
கொண்டபிரகாரம் அந்தச் சோழராசன் மகிழ்ச்சியுடனே யிருக்கின் றநாளிலே 
யொருநாள் பூலோகத்திலே யுன்னுடைய சேனைகளெவ்வளவு யுன்னைப்புணரு 
கின்ற மாதாாகிய மனைவியர் எத்தனைபேரென்று நாகாசன் கேட்கச் சோழ 
ராசன் சொல்லுகிறான் ( எ - று ) 

( 98 ] 
ஓங்கு நாற்கட லுடுத்தபா ருலகமென் னுலகந் 
தீங்கி லாதவை நிறுத்திவெம் பகையெலாந் தீர்த்துத் 
தாங்க வேண்டிய தெத்தனை யத்தனை தானை 
பூங்கை மாதரு மிருவரென் மனத்தினைப் போல்வார் . 

( இ - ள் ) நாலுசமுத்திரஞ் சூழ்ந் துயர்ர் திராநின்ற பாவிய பூமியிலுள்ள 
இராச்சியமென் னுலகமாகும் . தீங்கில்லாதபடி அவ்வுலகத்திலுள்ள உயிர்களை 
விலைபெறச்செய்து வெவ்விய பகைகளை யெல்லாம் நீக்கி அவ்வுயிர்களைத் தாங் 
குகிறதற்ற வேண்டியதெவ்வளவோ அவ்வளவு சேனைகள் உள்ளன . அழகும் 
பொலிவும் நல்லொழுக்கமும் எனது மனத்தினைப் போல்வாருமாகிய மனைவி 
யர் இருவர் உண்டென்று சூரவாதித்தன் நாகராசனுக்குச் சொல்லிப் பின்னுஞ் 
சொல்லுகிறான் . ( எ - று ) 

[ 99 ] 
காடு நாடெலாஞ் செந்நெலும் பூகமுங் கரும்புங் 
கோடு முத்தமுங் கமலமு நிறைந்திடுங் குளங்கண் 
மேடை யெங்கனு மிரதிபோன் மடந்தையர் வினோத 
மாடல் பாடலுண் டமார்தே வாலய மனைத்தும் .. 

( இ - ள் ) காடுகளும் நாடுகளுமாகிய எல்லாவிடங்களிலும் செந்செல்லும் 
முரும் கரும்புகளுமுண்டாங் குளங்களில் சங்குகளும் அவைகளுடைய முத் 


சூரவாதித்தச் சருக்கமி 

119 
தங்களும் தாமரை மலர்களும் நிறைந் திருக்கும் மேன்மாடங்களெங்கு மாதி 
யைப்போல் அழகுள்ள மாதர்களுடைய வினோதமான விளையாட்டாகவே 
யிருக்கும் . அல்லாமலும் கூட்டங்களாகிய அடியார்கள் பரவசப்பட்டு ஆடுகின் 
றனவும் வேதாகமங்களின் ஓசையும் , சைவத்திருநெறிச் செந்தமிழோசையும் 
தேவோசையுமாகக்கூடிய பாடல்களும் நிறைந்த தேவர்களினது தேவலாயங் 
கள் எங்கும் உண்டாயிருக்கும் . ( எ - று ) 

[ 100 ] 
மந்த ராசல மெனப்பல களிற்றினம் வயங்குஞ் 
சந்த னாடவித் தலையிலே தடைபடுந் தபனன் 
சுந்தரானன மடைந்தைய ரணிமணித் தொகையா 
‘ லந்த காரமு மிலையவர்க் கரியது மிலையால் . 

( இ - ள் ) மந்தரகிரியைப்போல உயர்ந்திராநின்ற பலவாகிய யானைகளின் 
கூட்டங்கள் விளங்கும் உன்னிதமான சந்தன விருட்சங்களுடைய காட்டிலே 
சூரியன் தடைபட்டு நிற்பன் . அழகான முகம் பொருந்திய மாதர்களணிந்திரா 
நின்ற நவரத்தனங்களாலாகிய ஆபரணங்களின் கூட்டங்களினாலே இருளென் 
பது அந்தச் சோழநாட்டி லெப்பவுமில்லை அந்நாட்டிலுள்ளோர்க்கு அரிதான 
வஸ்துக்களுமில்லையென்று சொல்லிப் பின்னுஞ் சொல்லுகிறான் . (எ - று )(101 ) 


பன்ன சாலையு மறையவர் வேள்வியும் பயிலு 
மன்ன தானமே முதலிய தானமு மகலா 
மன்ன ரேமுதற் குடிகளும் பலவுள மகவான் 
பொன்னி னாடெனப் பொன்னிநா டுளதொரு புடையின் . 

( இ - ள் ) என்னுடைய இராச்சியமான சோழபூமியில் முனிவர்களிருக் 
கின்ற பன்னசாலைகளும் பிராமணர்கள் செய்யப்பட்ட யாகங்களும் அன்ன 
தான முதலிய தானங்களும் நீங்காமற் செய்கிற சத்திரங்களிலும் சாலைகளி 
லும் அரசர் முதலான பல குடிகளும் உண்டாயிருக்கும் . ஆனதால் தேவேர் 
திரனுடைய பொன்னுலகத்தைப்போல காவேரியென்னும் பொன்னி நதியை 
யுடைய சோழநாடானது பூமியின் ஒருபக்கத்திலுளதென்று சொல்லிப் பின் 
னுஞ் சொல்லுகிறான் . ( எ - று ) 

[ 102 ) 
அங்க திற்கம லாலயம் வேதவா ரணியங் 
கங்கை சுற்றிய வம்பல மம்பர்மா காளம் 
புங்க நற்பதி புகலிவெண் காடான் புகலூர் 
மங்க லக்குடி கங்சனூர் சேய்ஞலூர் வழுவூர் 

( இ - ள் ) அப்பேர்ப்பட்ட சோழநாடாகிய எனது இராச்சியத்திலே திரு 
வாரூர் , வேதாரண்யம் , சிவகங்கை சூழ்ந்த சிதம்பாம் , அம்பர் , மாகானம் உயர் 


1 


110 

செவ்வந்திப் புராணம் 
வுள்ள நல்ல பதியாகிய சீர்காழி , திருப்புகலி , திருவெண்காடு திருப்புகலூர்.. 
திருமங்கலக்குடி , கஞ்சனூர் , சேய்ஞலூர் , வழுவூர் ஆகிய இந்த ஸ்தலங்களிலே 
சிவபெருமானெழுந்தருளி யிருப்பதுமன்றி யிதைப்போலவே யின்னமனேக 
ஸ்தலங்களிலும் வீற்றிருப்பாரென்று பின்னு மவைகளைச் சூாவாதித்தன் நாக 
ராசனுக்குச் சொல்லுகிறான் ( எ - று ) 

[103 ) 


வையை யென்றோரு நதியதன் கரையிலே மதுரை 
மைய னீக்கிய தலமிரா மீச்சுரம் வடக்கே 
யையன் வைகிய வதிகைதென் கோவலூ ரருணை 
துய்ப கம்பையிற் காஞ்சியென் றொருதலந் துலங்கும் 

( இ - ள் ) வையையென்று பெயருள்ளவொ , நதியானது தெட்சண 
திசையிலேயுண்டு அதன் கரையிலே அடியார்களின் பொருட்டு சுவாமி . அறு 
பத்துநான்கு திருவிளையாடல்களைச் செய்தருளிய மதுரையென்னும் ஸ்தல 
மும் ஸ்ரீராமனுக்கு வந்த பிரமகத் தியாகிய மயக்கத்கை நீக்கிய இராமீச்சுர 
மென்னுர் தலமும் அதன் உடக்கே எமது யையனாகிய சிவபெருமானெழுந் 
தருளிய திருவதிகையும் , திருக்கோவலூரும் , அருணாசலமும் பரிசுத்தமான 
கம்பா நதியையுடைய காஞ்சிபுரமென்றொரு தலமுமாகிய இந்த ஸ்தலங்க 
ளெல்லாம் பிரகாசித்துக்கொண்டிருக்கும் . ( எ - று ) 

[ 104 ) 


கச்சி மாநகர் தனக்குநேர் வடக்கிலே காசி 
பச்சி மத்திலுங் குணத்திலு மருங்கிலும் பலவுண் 
டச்சு தன்குகன் கோயிலு நதிகளு மனந்தங் 
குச்ச ராதியே முதலிய தேசமுங் கோடி 

( இ - ள் ) காஞ்சிமா நகரத்திற்கு நேர் வடக்கிலே காசியென்கிற வொரு 
திவ்விய ஸ்தலமும் அதற்கு மேற்கிலுங் கிழக்கிலும் அவ்விரண்டு திசைக்கு 
ஈடுலிலும் பலவாயுள்ள அனேகஞ் சிவஸ்தலங்களுமுண்டு . அதவுமன்றி 
விஷ்ணுவாலயங்களுஞ் சுப்பிரமணிய ஸ்தலங்களும் நதிகளுமனந்தம் குச்சார் 
கள் முதலிய தேசங்களும் அனேகமாயிருக்கும் என்று சொல்லிப் பின்னுஞ் 
சொல்னுகிறான் . ( எ - று . ) 

[105 ) 
பர்ப்ப தங்களும் பலவுள மணிகளும் பலவுண் 
டற்பு தங்களும் பலவுள வென்றிவை யறைந்தான் 
சர்ப்ப ராசனு மகிழ்ந்துசிங் காதனத் தவிசு 
மெற்செ றிந்தசெம் மணிமுதலானவு மீந்தான் 

(இன்) , என்னுடைய இராச்சியத்திலே மகா வன்னிதமான மலைகளும் , 
பல, வண்டு . நவமணிகளும் பலவாயுண்டு . அந்த மலைகள் முதலியவற்றி 


சூரவாதித்தச் சருக்கம் 


121 


லுண்டாகிய அற்புதங்களும் ஆச்சரியங்களும் பலவாயள்ளனவென்று இவைக 
ளெல்லாஞ் சூரவாதித்தச் சோழ ராசன் சொன்னான் . அவைகளைக் கேட்டு 
சர்ப்பராசனும் மகிழ்ச்சியடைந்து நாகரத்த சிங்காதனத் தவிசும் சூரியப் 
பிரகாசம்போலுள்ள மாணிக்கமணி முதலிய சிவந்த நவரத்தங்களும் கொடுத் 
தான் . ( எ - று ) 

[ 106 ) 


மற்று மொன்றவற் குரை செய்வான் மன்னவா வுன்னைப் 
பெற்ற தந்தையேழ் பிறவியிற் பெறும் பயன் பெற்றான் 
கொற்ற வேந்தர்கள் பலருள ரெனினுமிக் குணத்தைக் 
கற்ற வேந்தனீ யன்றிவே றொருவரைக் காணேன் 


-- 


( இ - ள் ) சர்ப்ப ராசனானவன் சூரவாதித்தச் சோழனை சோக்கிப் பின்னு 
மொரு வாக்கியங் கூறுகின்றான் . அரசனே யுன்னைப் பெற்ற பிதாவானவன் 
ஏழு பிரவிகளிலும் பெறுகின்ற நற்பயன்களை யெல்லாம் உன்னுடைய 
மேலான நன்மையினாலே இந்த ஒரே பிறவியிற் பெற்றவனானான் . ஜயம் 
பொருந்திய நல்ல அரசர்கள் பலபேர்களுண்டாயிருந்தாலும் இந்த உத்தம 
குணத்தைக் கற்றிராநின்ற வேந்தன் நீயொருவனேயன்றி வேறொருவரையும் 
நான் கண்டிலேனென்று அந்த நாகராசன் சொன்னான் . ( எ - று . ) [ 107 ] 


கூறு கின்றநின் மொழியினா லுடலெலாங் குளிர்ந்த 
வீறு கொண்டநின் னெழிலினா லெமதுகூர் விழிகள் 
பேறு கொண்ட நீ வருதலா லுலகெலாம் பெறுங்கை 
மாறு கண்டிலேன் மருகனீ யாகுதல் வழக்கால் 


( இ - ள் ) சர்ப்ப ராசன் பின்னுஞ் சொல்லுகிறான் சூரவாதித்தச் சோழ 
ராசனே நீ பேசுகின்ற உன்னுடைய சொற்களினாலே யெனது உடலெல்லாங் 
குளிர்ந்தன , பெருமை பொருந்திய உனது அழகினாலே யெமது கூர்மை 
யான விழிகள் பெறத்தக்க பேற்றைக் கொண்டன . நீ யிவ்விடங் வருதல் 
னாலே நமது வுலகெலாம் பெறுகின்ற பிரத்தியுபகாரத்தை யான் காணேன் 
ஆனால் நீ யெனக்கு மருமகனாகுதலே முறைமையாகுமென்று நாகலோகத் 
தரசன் சோழராசனுக்குச் சொல்லிப் பின்னுஞ் சொல்லுகிறான் . ( எ- று .)(108) 


இருவ ருண்டுதோள் புணருதற் கெனவுரைத் திட்டாய் 
திருவொ ருத்தியே போதுமோ மார்பகஞ் செறிய 
விரிவு மிக்கதன் றோவினு மொருதிரு வேண்டும் 
பொருவி லென்மகள் காந்திமா மதியையும் புணர்வாய் 


122 

செவ்வந்திப் புராணம் 
( இ - ன் ) ரூாவாதித்த சோழராசனே நீ இரண்டு மனைவியர்கள் உனக் 
குண்டென்று சொன்னாய் அவ்விருவருள் திருமகளையொத்த பட்ட ஸ்திரீயே 
உனது மார்பினிடத்துப் பொருந்தப் போதுமோ உனது மார்பானது விரிந்து 
மேலானதாக விருக்கப்பட்டதல்லவா அந்த திருமகளைப்போல இன்னுமொரு 
திருமகள் உனக்கு வேண்டும் . ஆதலால் ஒப்பில்லாத என் மகளாகிய காந்திமா 
மதியையும் விவாகஞ் செய்துகொள்வா யென்று ஆதிசேஷன் சென்னான் 
( என்றவாறு ) 

[ 109 ] 


மன்னர் மன்னனே யெனச்சொனான் வளவனுண்மகிழ்வுற் 
றென்ன நீபணித் திடினும்யா னியைவதே யென்றான் 
பன்ன காதிபன் பணிகளுக் குரைத்தனன் பணிகள் 
பொன்னி னாடெனத் தமதுநா டனைத்தையும் புனைய 

( இ - ள் ) அரசர்க்கெல்லா மரசனே யென்று சர்ப்ப ராசன் சொன்னான் . 
அப்படியவன் சொன்னவையெல்லாஞ் சோழராசன் கேட்டு வுள்ள மகிழ்ந்து 
எந்தப்படி நீர் சொன்னாலும் அதற்கு நானிசைந்து கொள்ளத்தக்கவனே என்று 
சொன்னான் . அதைக் கேட்ட பன்னகாதிபனாகிய சர்ப்ப ராசன் சர்ப்பங் 
களுக்குச் சொன்னான் . நகரத்தையும் பொன்ணுலகத்தை போல அலங்காரம் 
செய்ய . அந்தப்படி தன் பரிசனங்களாகிய சர்ப்பங்கள் எல்லாம் எத்தனித்தார் 
கள் . ( எ - று . ) 

[ 110 ] 


சேடர் சேணுயர் வாயிலை நெருக்கினார் தேரா 
லாட ரங்கெலாந் தமனிய மணிகளா லமைத்தார் 
மாட மாளிகை தொறுமணிக் குடநிரை வைத்தார் 
கூட கோபுரம் புனைந்தனர் நேத்திரக் கொடியால் . 

( இ - ள் ) அந்தப்படி ஏவல் செய்வோர் ஆகாயம் வரையில் உயர்ந்திரா 
நின்ற வாயிலைத் தேர்களாலே வெளியிட மில்லாமல் நெருங்க வைத்தார்கள் 
ஆடப்பட்ட நடனசாலைகளெல்லாந்தமனியமாகிய தங்கத்தினாலும் நவமணி 
களாலுல் பொருந்தும்படி செய்தார்கள் மாடங்கள் மாளிகைகள்தோறும் நவ 
மணிகளாற் செய்த குடங்களை வரிசையாய் வைத்தார்கள் மகா நேர்த்தியான 
நேத்திரம் போன்ற வொளியுள்ள மணிக்கொடிகளாலே கூடகோபுரங்களை 
யெல்லாம் அலங்கரித்தார்கள் ( எ - று ) 

[ 111 ] 
இமச லங்களைத் தெளித்துமான் மதப்புன லிறைத்திட் 
டமார் கற்பக வனமெனக் காவள மமைத்துத் 
தமனி யத்தனி மண்டபக் கோயிலுட் சமைத்துக் 
கமல நாயகி யுறையுளா மெனும்படி கண்டார் . 


சூரவாதித்தச் சருக்கம் 

123 
( இ - ள் ) இடமுழுதுங் குளிர்ந்த பனிநீரைத் தெளித்து அதன்மேல் 
மான் மதமாகிய கஸ்தூரியின் நீரை யிறைத்திட்டுத் தேவர்களுடைய கற்பக 
வனத்தைப்போலக் காவின் வளமுதலிய பந்தர்களெல்லாம் அமைத்து தங்கத் 
தினாலே யொப்பற்ற மண்டபமுங் கோயிலுள்ளே சமைத்து இலக்குமி 
யுறைந்திருக்கின்ற ஆலயமாமென்று சொல்லும்படி செய்தார்கள் பரிசனர்கள் 
( எ - று ) 

[ 112] 


அந்த மண்டபந தனனிலோ ராதன மமைததாா 
வந்து சூரவா தித்தனு மிருந்தனன் மதியு 
மிந்து மாமதி யெனவொரு புடையமர்ந் திருந்தா 
டந்தை யானவன் கொடுத்திட வேற்றனன் றாரை . 


. 


( இ - ள் ) அப்படி யலங்காரமுள்ள சொர்ண மண்டபத்திலே நவரத்தின 
சிங்காதன மொன்றமைத்து வைத்தார்கள் அந்த ஆதனத்திலே சூரவாதித்தச் 
சோழராஜன் வந்திருந்தான் . சந்திரப் பிரகாசத்தை யொத்த காந்திமதியும் 
வர்து அவனுடைய வொருபக்கத்தில் கூட வமர்ந்திருந்தாள் . அப்பொழுது 
தகப்பனான சர்ப்ப ராஜன் தாரை வார்த்துக்கொடுக்க அதைச் சோழராஜன் 
ஏற்றுக்கொண்டான் ( எ - று ) 

[ 113 ] 
ஓம வேள்விமுன் வரைந்தனன் வலம்புரி யொலிக்கக் 
காம வேளுட னிரதிபோ லிருந்தனன் கலந்து 
மாம னங்கவர்க் களித்தனன் றரணியு மணியுந் 
தாம வாரமுஞ் சேடியர் பலருமா தனமும் . 

( இ - ள் ) வேதாகமங்களின் விதிப்படிக்கு யோமம் வளர்த்து அந்தவோ 
மாக்கினியாகிய வேள்வியின் முன்னே காந்திமதியைச் சூபவாதித்தன் வலம் 
புரிசங்கம் ஒலிக்கும்படி விவாகஞ் செய்து கொண்டு இரதியுடனேகூடிய மன் 
மதனைப்போலக் கலந்திருந்தான் . பின்பு மாமனாகிய சர்ப்பராஜன் அவர் 
களுக்குப் பாதாள லோகத்திலுள்ள தரணியாகிய சில ராச்சியங்களையும் ஈவ 
மணிகளையும் அந்த மணிகளாலும் நாகரத்தினங்களாலுஞ் செய்த மோகன 
மாலை முதலிய ஆபரணங்களையும் பெருமை பொருந்திய தனங்களையும் 
சீதனமாய்க் கொடுத்ததுமன்றித் தன் மகளுக்கு ஊழியஞ்செய்யச் சேடியர் 
களாகிய பலதாதிகளையுங் கொடுத்தான் ( எ - லு ) 

[ 114 ] 
பணிக ளானவை விடைகொடு போந்தன பணீந் 
மணிகு லாமுடி யனந்தனும் புகுந்தனன் மனையிற் 
றணிவி லாமயற் காந்தியும் வளவனுந் தழுவி 
யணிகொளின்பலா ரிதியிலே மூழ்கினா ரழுந்தி 


124 


செவ்வந்திப் புராணம் 


( இ - ள் ) விவாகத்திற்காக வந்திருந்த நாகங்களானவை தங்களாசனிடத் 
தில் விடை பெற்றுக்கொண்டு வணங்கி யிருப்பிடம் போய்ச் சேர்ந்தன . மணி 
கள் விளங்கிய முடியையுடைய சர்ப்பராஜனும் தனது மனையிடம் போய்ச் 
சேர்ந்தான் . குறைவில்லாத மிகுந்த ஆசையையுடைய காந்திமதியுஞ் சோழ 
மாஜனும் புணர்ந்து அழகு பொருந்திய இன்பக்கடலிலே மூழ்கியழுந்தினார்கள் 
( எ - று ) 

[ 115 ] 
தாரு மாலையு மயங்கிடக் கருங்குழல் சரிய 
வேரு முத்தமுஞ் சொரிந்திட மேகலை மிழற்றக் 
கூர வேல்விழி சிவந்திட விளர்த்திடக் குமுதம் 
வார றாமுலை நாஞ்சிலா லுழுதனண் மார்பை . 

( இ - ள் ) இராஜாவுடைய தோளிலணிந்த பூமாலையுங் காந்திமாமதியு 
டைய மார்பிலணிந்த முத்துமாலையும் பொருந்திக் கலந்திட கருமையாகிய 
கூந்தல் சரியவும் , வேர்வைத் துளியாகிய முத்துக்களும் , மாலையிலுள்ள முத் 
துக்களுஞ் சொரியவும் , மேகலையிலுள்ள மணிகளொலிக்கவும் , கூர்மையான 
வேலாயுதம் போன்ற கண்கள் சிவந்திடவும் , செங்குமுதமலர்ப் போன்ற இதழ் 
கள் வெளுப்புறவும் , கச்சணிந்த ஸ்தனமாகிய கலப்பையினாலே இராஜாவுடைய 
மார்பாகிய பூமியை ஆசைப் பயிருண்டாகி வளரும் பொருட்டுக் காந்திமதி 
யுழுதாள் . ( எ - று ) 

( 116 ) 
கலிவிருத்தம் 


முற்றிடை யகன்றன கழன்ற முத்தணி 
சிற்றிடை யவளொடுஞ் செறிந்து சூழ்ந்தன 
பொற்றொடி யெனுமுழை பிடிக்கப் போர்மதன் 
மற்றொரு வலைகொடு வளைத்தல் போலுமே. 

( இ - ள் ) இருஉருங்கூடி யொன்றாய்ப் புணரும்பொழுது அவர்களணிந் 
திராநின்ற தொழின் முற்றிய ஆபரணங்க ளவர்களை விட்டு நீங்கின . அப்படி 
நீங்கியவைகளிற் கழன்ற முத்தணிகளானவை சிறியஇடையையுடைய காந்தி 
மதியோடும் நெருங்கிச் சூழ்ந்து வளைந்து கொண்டன . அதெப்படி யிருந்த 
தென்றால் பொற்றொடி என்னும் பெண்ணாகிய மானைப் பிடிக்கப் போர் 
செய்கின்ற மன்மதனனவன் வேறொரு வலையைக்கொண்டு வளைத்தலைப் 
போலுமிருந்தது . ( எ - று ) 

[ 117 ] 
பரிபுர மொருதாஞ் சிலம்பப் பல்கலை 
யொருதாம் புலம்புற வுவரி யாகிய 
சுந்தவிஞ் சையிலவன் றோளிற் றுஞ்சினாள் 
வரைமிசைப் படர்ந்திடும் வல்லி போலவே 


சூர்வாதித்தச் சருக்கம் 


( இ - ள் ) சிலம்புகளொருதரம் ஒலிக்கவும் பல மனிகளை யுடைய மேகலை 
யானது வொருதாஞ் சத்திக்கவும் காமக்கடலாகிய சுரதவித்தை செய்த ஆயா 
சத்தினாலே அரசனுடைய தோளில் காந்திமதி நித்திரை செய்தாள் . அது 
மலையின் மேலே படர்ந்திருக்கின்ற கொடியைப்போலிருந்தது , ( எ - று ) [ 118 ] 


கலிநிலைத்துறை 


அன்ன மேயெழு பிறப்பினு முனைப்பிரிந் தகலே 
னென்ன வேபுகழ்ந் துரைத்தன னெழுபிறப் பிகந்த 
பின்ன ராயினு மென்னை நீ ரகன்றுளம் பிணிக்குங் 
கன்னிமாருடன் புணருவீ ரெனச்சொலிக் கலுழ்ந்தாள் . 


( இ - ள் ) அன்னம் போன்றவளே யுன்னை யெழுவகைப் பிறப்பினு நான் 
பிரிந்து அகன்றிலேனென்று அரசன் புகழ்ந்துரைத்தான் அதைக்கேட்டு 
அந்த எழுவகைப் பிறப்பு நீங்கியபின்பானாலும் என்னை நீர் பிரிந்து உமது 
மனதைக் கவர்ந்து கட்டப்பட்ட கன்னிமார்களுடனே புணர்ந்திருப்பீரென்று 
சொல்லிக் காந்திமதியானவள் கலங்கினாள் ( எ - று ) 

( 119 ) 


வாடி னாண்மலர்த் திருமுகங் கருகினாள் வருந்தி 
யூடி னாளவ னூடலை யுணர்த்தினா னுணர்ந்து 
கூடி னாரவ ரிருவருங் கலவியிற் குளித்துத் 
தேடி னார்தமை யறிகிலா ரிராப்பகல் சிறிதும் . 


( இ - ள் ) அப்படி மனங்கலங்கிச் சரீரம்வாடிச் செந்தாமரையலர்போன்ற 
திருமுகங்கருகி வருத்தமடைந்து காந்திமாய தியூடினாளப்போது அரசன் அவ்வூ 
டலை நீங்கும்படி யுணர்த்தி யவளை மகிழும்படி செய்து இருவருங்கூடிக் காமக் 
கடலாகிய கலவியிற் குளித்துத் தம்மைத் தேடினவர்களையும் இராப்பகலையுஞ் 
சிறிதும் தெரியாதவர்களாயிருந்தார்கள் ( எ - று ) 

[ 120 ] 


உருகி யிப்படி முயங்குநா ளினிலவ னுரைப்பான் 
முருக லர்த்திரு மடந்தையே யுனது பூண் முலையா 
மிரும் ருப்பினா லொசிந்தறு பதஞ்சிறை யிழந்து 
மருளி சைக்கொடு தவழ்ந்ததுன் றார்மிசை வண்டு 


இ - ள் ) இருவருடைய மனமும் உடலுமுருசி யொன்று பட்டுக்கூடிக் 
கலந்து மகிழ்ச்சியுடனே யிருக்கின்றநாளிலே யாசனானவன் சொல்லுகிறான் . 
வாசனை பொருந்திய தாமரை மலரில் ருக்கின்ற திருமகளை யொத்த மடந்தை 
யே யுனது ஆபாணங்களணிந்த முலையாகிய இரண்டு கொம்புகளினாலே ஆறு 


செவ்வந்திப் புராணம் 


கால்களுமொடிந்து இரண்டு சிறைகளுமிழந்து மயங்கிய இசையோடு வொலித் 
துக்கொண்டு உனது பூமாலையின் மேலே யுள்ளவண்டு தனத்திலே தவழ்ந் 
திருப்பதை நீபா ரென்றரசன் காந்திமாமதிக்குச் சொன்னான் . ( எ - று ) அல் 
வது உன்னுடை தனபாரத்தின் முலையிலே மாலையின் மேலுள்ள வண்டு வந்து 
தவழ்ந்து கொண்டிருப்பதை நீ பார்த்தாயோ வெனினுமொக்கும் . ( 121 ) 


இந்த வண்டொரு காலமுன் போலமுன் னிருந்த 
நந்த னந்தனி லணையுமோ வுரையென நவின்றா 
னந்த வாசகம் பிரிவுணர்த் தியதென வயர்ந்தா 
டந்தை பாலவன் குறிப்பையு முணர்த்தினா டனித்து 

( இ - ள் ) அப்பேர்ப்பட்ட இந்த வண்டானது வொருகாலத்திலே முன்பு 
போலப் பூலோகத்தில் முன்னே நானிருந்த நந்தனவனத்திலுள்ள செவ்வந்தி 
மலரில் பொருந்துமோ சொல்வாயென்று அரசன் காந்திமாமதியிடத்திற் 
சொன்னான் . அந்த வாசகத்தை யவள் கேட்டு அவனது பிரிவை யறிவித்த 
தென்று சோர்ந்து பின்பு தெளிந்து தனது தந்தையாகிய சர்ப்பராசனிடத் 
தில் அரசன் தனது ராச்சியத்துக்குப் போகவேணுமென்றிருக்கிற குறிப்பை 
யுந்தனித்தறிவித்தாள் கார்திமாமதி . ( எ - று ) 

( 122 ) 


மகளு ரைத்தசொல் விடத்தினான் மயங்கிய மன்ன 
னிகலி னானையா னிறுத்துவன் வருந்தனீ யென்றா 
னிகரி லாதுல களிப்பவ னல்லனோ நிருபன் 
பகரில் யானுமங் கவனுடன் செல்வது பரிவால் 


( இ - ள் ) மகளாகிய காந்திமாமதி சொன்ன கொடுமையான சொல்லா 
நிய விடத்தினாலே மயங்கிய ஈர்ப்பராசன் பின்பு தெளிந்து வலிமைபொருந் 
திய உனது நாயகனான சோழராசனை யான் இவ்விடத்திலிருக்கும்படி நிறுத்தி 
வைக்கிறேன் . நீ வருத்தப்படவேண்டாமென்று சொன்னான் . அதைக்கேட்ட 
காந்திமாமதி ஒருவரு நிகரில்லாமல் மண்ணுலகத்தைக் காத்து ஆளப்பட்ட 
அரசனல்லவா . அப்பேர்ப்பட்டவரை நிறுத்திவைப்பது தகுதியன்று சொல் 
அமிடத்து யானும்வருடனே செல்வது அன்புக்குரிமையான காரியமென்று 
சொன்கள் . ( எ - று ) 

[123 ] 


போகி மன்னனும் வளவனை யழைத்துநின் புவிக்கு 
நாக வல்லியுஞ் செந்நெலுந் தருகுவோ நாளை 
யேகு கென்று தன் மனையிடைப் புகுந்தன னிப்பான் 
மோக வல்லிசூ ராதவற் கிருளிலே மொழிவாள் 


சூரவாதித்தச் சருக்கம் 


12 


( இ - ள் ) சர்ப்பராசனும் தன் மருமகனாகிய சோழராசனையழைத்து உன் 
னுடைய சீமைக்குக் கொண்டுபோகக் கருப்பூரவல்லி வெற்றிலையும் மறுவில் 
லாத செர்நெற் சம்பா நெல்லும் நாளைய தினங் கொடுக்கிறோம் . நீ போகலா 
மென்று சொல்லித் தனது மாளிகையின் கட் சென்றனன் . பின்பு காந்திமதி 
யானவள் தன் புருஷனாகிய சூரவாதித்தச் சோழனுக்கு அன்றிராத்திரியில் 
ஒரு வசனஞ் சொல்லுகிறாள் ( எ - று ) 

[ 124 ] 


அரிய லிங்கமொன் றெந்தைபா லிருக்குமங் கதனைப் 
பரவி யீரெழு பாரையு முடியின்மேற் பரித்தான் 
புரவ லன்றனை யிரந்து கொண் டுன்பதி புகுந்தாற் 
பெரிய வின்பமுஞ் சித்தியு முத்தியும் பெறலாம் 


( இ - ள் ) அரிதாகிய சிவலிங்கமொன்று எனது பிதாவினிடத்திலிருக் 
கின்றது 

அந்த மகாசிவ லிங்கத்தைப் பூசித்துப் பதிநான் குலகங்களையும் 
முடியின் மேலே தாங்கும்படியான சத்தியுஞ் சமஸ்த வித்தியா விலாசமும் 
அவருக்குச் சித்தித்தன . ஆதலாலந்தச் சிவலிங்கத்தை நீர் பெறவேண்டி யர் 
தச் சர்ப்பராசனை யாசித்து வாங்கிக்கொண்டு உம்முடைய நகரத்திற்கு நீர் 
சென்றால் , பெரிதாயுள்ள பேரின்பமும் அஷ்டமாசித்தியும் முத்தியாகிய 
மோட்சமும் பெறலாமென்று காந்திமாமதி தன் பர்த்தாவான சோழாசனு 
க்குச் சொன்னாள் ( எ - று ) 

[ 125 ) 


என்று கூறினான் மற்றைநாள் வளவனங் கெழுந்து 
சென்று சேடனுக் கோதினா னொருபெருஞ் சிறப்பை 
யன்று செந்நெலும் வல்லியு மருகனுக் களித்துக் 
குன்ற மென்னவே மணிகளு நிதிகளுக் கொடுத்தான் 


( இ - ள் ) இப்படியென்று தனது மனைவியாகிய காந்திமாமதி சொன்ன 
தைச் சோழராசன் கேட்டு மறுநாட் காலையிலவன் எழுந்து போய் ஒப்பற்ற அவ 
னது பெருஞ்சிறப்பை யோதினான் . அப்பொழுது மறுவில்லாத செந்நெல் 
லும் , கருப்பூரவல்லி வெற்றிலையும் , மருகனாகிய அந்தச் சோழராசனுக்குக் 
கொடுத்துப் பருவதம் போலத் திரவியங்களையும் , நவமணிகளையுங் கொடுத் 
தான் நாகராசன் . ( எ - று ) 

[ 126 ] 


அண்ண லேயினு மளிப்பதே துனக்கென வறைந்தான் . 
மண்ணி லேயெனக் கரியன விலையொரு வரமுண் 
டெண்ணி லுன்னிடத் திலிங்கமா மிறைவனைப் பூசை 
பண்ண வேண்டுமென் றுரைத்தன னனந்தனும் பகர்வான் 


13 

செவ்வந்திப் புராணம் 
( இ - ள் ) எனது மருகனாகிய அரசனே யுனக்கு இன்னமும் நான் 
கொடுக்கவேண்டியது யாதென்று சர்ப்ப ராசன் சொன்னான் . அதைக்கேட்ட 
சோழராசன் மண்ணுலகத்திலே யெனக்கு அரிகாயுள்ளனவில்லை யாதலா 
லொரு வரமானது உண்டாயிருக்கின்றது . அதாவது எண்ணுமிடத்தில் உன் 
னிடத்திருக்கின்ற சிவலிங்கமாகிய இறைவனைப் பூசை நான் பண்ணவேண்டு 
மென்று சொன்னான் . அதற்கு அனந்தனுங் கூறுகின்றான் . ( எ - று . ) [ 127 

எங்கி ளைக்கெலா முறைமுறை வழிபடு மிலிங்க 
முங்க ளுக்குநான் றருகுவ தன்றென வுரைத்துச் 
சங்கை யுற்றுள மெலிந்து தன் மனையிடைச் சார்ந்தான் 
ங்கு லிற்றுயில் கனவிலே யிறைவனைக் கண்டான் 

இ - ள் ) அந்தச் சிவலிங்கயானது எங்களுடைய கிளைகளுக்கெல்லாம் 
தலைமுறை தலைமுறையாக வழிபாடு செய்து பூசை பண்ணிக்கொண்டு வரு 
கிறது . அதையுங்களுக்கு நான் கொடுப்பதல்லவென்று சொல்லிச் சங்கை 
யுற்றவனாயுள்ள மெலிந்து தன் மனையிலே போய்ச்சேர்ந்து இராத்திரி சித்திரை 
பண்ணினான் . அப்பொழுது சொர்ப்பனத்திலே சுவாமியைக் கண்டான் 
நாகராசன் . ( எ - று . ) 

[ 128 ] 
மின்கு லாமுடி யனந்தனுக் குரைசெய்வான் விடையோ 
னன்பி னாலுனைப் போலநின் மருகனு மதிக 
னின்ப மேனியொன் றிரண்டு கூ றாகநா மிருப்போம் 
பின்பு வேண்டிய தொன்றவற் கருளெனப் பெயர்ந்தான் 


1 


( இ - ள் ) விடையோனாகிய சிவபெருமான் மின்னலைப்போல் விளங்கா 
நின்ற முடியையுடைய அனர் தனான நாகராசனுக்கந்தச் சொர்ப்பனத்தி லரு 
ளிச்செய்கிறார் . அன்பிலே வுன்னைப்போல வுனது மருகனு மதிகமானவ 
னாதலால் நமது யின்ப மேனியாகிய வடிவமொன்று இரண்டு கூறாகவிருப் 
போம் . பின்புச் சூரவாதித்தன் வேண்டப்பட்ட தொன்றை யவனுக்கு நீ 
கொடுப்பாயென்றுரைத்து மறைந்தார் ( எ - று . ) 

( 129 ] 


புற்ற ராவா சமலனை மகிழ்ந்திருள் புலர்ந்த 
மற்றை நாளெழுந் தருச்சனை மனையிலே வந்தா 
னற்றை நாளிரு கூறதா யிருந்தன னமல 
னுற்ற பாதியை மருகனுக் கருளியொன் றுரைப்பான் 
( இ -ன் ) புற்றிலே விருந்து வாழாநின்ற பாம்புகளுக்கெல்லாம் அரச 
னானவன் தனது சொர்ப்பனத்திலே வந்து சிவபெருமான் அருளிச்செய்ததை 


ஆரவாதித்தச் சருக்கம் 


129 


யுணர்ந்து மகிழ்ச்சியடைந்து இருளானது நீங்கி விடிந்த மற்றைய தினங் 
காலையிலெழுந்து பூஜா கிரகமாகிய மனையினிடத்தில் வந்தான் . அன்றைய 
தினம் அமலனாகிய சுவாமி இரண்டு கூறாகவிருந்தார் . அதில் ஒரு கூறாகிய 
பாதியை மருகனாகிய சூரவாதித்தனுக்குக் கொடுத்து வொரு வசனஞ் சொல் 
லுகின்றான் . ( எ - று . ) 

[ 130 ] 


அகித லத்திலே யிருப்பனான் மகிதலத் தவனீ 
மகளொ ருத்தியிங் குறைவது முறையல மன்னா 
தகைப டைக்கலா மருமபொருள் படைக்கலாந் தருமம் 
புகழ்ப டைக்கலா மிவளுடன் புவியை நீ புரந்தால் 


( இ - ள் ) சூரவாதித்தனை நோக்கி நாகராசன் சொல்லுகின்றான் . நான் 
பாதாள லோகத்திலே யிருக்கின்றவன் . நீ பூலோகத்திலே யிருக்கின்றவன் . 
எனது மகளாகிய வொருத்தி இந்த இடத்திலே யுன்னைவிட்டிருப்பது முறை 
மையன்று அரசனே பெருமையைப்படைக்கலாகும் . தருமத்தையும் புகழையும் 
படைக்கலாம் , எனது பெண்ணாகிய இந்தக் காந்திமாமதியுடனே கூடி 
வாழ்ந்து பூமியை நீ அரசாட்சி செய்தாலென்று சொல்லிப் பின்னுஞ் சொல்லு 
கிறான் நாகராசன் . ( எ - று . ) 

( 131 ] 


வாழு நாளிலே தனைப்பரித் தவரையும் வருத்தித் 
தாழு நாளிலே சரணமென் றவரையே சாரு 
மேழை போன்முலை வளருநா ளிடைக்கிட ரிழைத்து 
ஏழு நாளினுங் காப்பதே கடனென விரித்தான் 


வீழு 


( இ - ள் ) ஒருவன் செல்வத்துடனே வாழ்கின்ற காலத்திலே தன்னைத் 
தாங்கிக் காத்தபேரையும் துன்பமுண்டாகும்படி வருத்திப்பின்பு செல்ல 
நீங்கித் தாழுங்காலத்தில் தன்னால் வருத்திய பேரையே யடைக்கலமென்று 
சாரும்படியான அறிவில்லாத ஏழையாகிய ஒருவனைப்போல முலையானது 
வளருங்காலத்தில் அந்த வளர்ச்சியாகிய பாரத்தைத் தாங்கிப் பாதுகாத்த 
இடைக்கு அப்போதுன்பத்தைச் செய்து பின்பு அம்முலை சரிந்து அந்த 
இடையை சோக்கித் துன்பத்துடனே சரணாக தியென்று விழுங்காலத்தினு 
மன்புடனே அந்த இடையானது தாங்கியிருப்பதை யுணர்ந்து இன்று இருப் 
பதைப்போல நீ என்றும் எனது பெண்ணினிடத்தி லன்பாயிருக்கவேண்டு 
மென்ற முறைமையை விரித்துச் சொல்லி சோழராஜனைக் கேட்டுக்கொண் 
டான் ( எ - று ) இடையானது முலை வளருங்காலத்தில் காப்பதினும் தளருங் 
காலத்திற் காப்பதே பெருந் தன்மையென்பது கருத்து . 

[ 182 ) 


17 


120 


செவ்வந்திப் புராணம் 


கூர வாளுமொன் றளித்துமின் னுடன்விடை கொடுத்தான் 
சூர வாதவ னனந்தனை யணங்குடன் றொழுது 
பார கத்திலே யணைந்தரன் கங்கையிற் படிந்து 
வாரணத்துரி புனைந்தவன் சிராமலை வணங்கி 

( இ - ள் ) கூர்மை பொருந்தியவாளாயுதமொன்று மருமகனுக்குக்கொடுத்து . 
மகளுடனே மருமகனும் போகும்படி நாகராஜன் விடைகொடுத்தனுப்பினான் 
அப்பொழுது சூரவாதித்தனுங் காந்திமாமதியும் அந்த நாகராஜனைத் தொழுது 
தெண்டம்பண்ணி அவனுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு பூலோகத்திற்கு 
வந்து சிவகங்கையிலே ஸ்நானம் பண்ணி யானையை யுரித்துப்போர்த்தருளிய 
சிவபெருமானெழுந்தருளிய திரிசிராமலையை வணங்கினான் சூரவாதித்தன் , 
( எ - று ) 

[ 133 ) 
மாச கற்றிய கோழிமா நகர் தனின் மன்னி 
யீச னைக்கன காலயத் தணிபெற விருத்தி 
நாச மற்றதோர் திருவிழா நவங்களா நடத்திப் 
பூசனைக்குவேண் டியதெலா முதவினான் புரிந்து . 

( இ - ள் ) அந்தப்படி சிராமலைநாதரை வணங்கி குற்றமில்லாத கோழிமா 
நகரத்திலே சூரவாதித்த சோழராசன் நிலைபெறவிருந்து நாகலோகத்திலிருந்து 
கொண்டுவந்த ஈசனாகிய சிவலிங்கப்பெருமானை ஸ்வர்ணமயமான ஆலயத்தில் 
அழகுபெற எழுந்தருளப்பண்ணி எந்தநாளுங் குறைவில்லாமல் நடந்துவரும் 
படியான தேர்திருவிழா , ஆடல் , பாடல் , பூசை , ரைவேத்தியம் , மேளதாள 
முதலியவைகளும் புதிதாய் நடத்திவைத்ததுமன்றி ஆகமவிதிப்படி பூசனைக்கு 
வேண்டிய பொருள்களெல்லாம் அன்புடனே சூரவாதித்தன் உதவிச் சிறப்புச் 
செய்து வந்தான் . ( எ - று ) 

[ 134 ] 
கலிவிருத்தம் 
செந்நெலுடன் வெற்றிலை செறிந்தகொடி யெல்லா 
மெந்நிலமு மாகவென வெங்கணும் விளைத்தே 
மன்னனுல கத்துயிர் வளர்த்துவரு நாளிற் 
பன்னகத லத்திசிவ பத்தியின் மிகுந்தாள் . 


( இ - ள் ) சூரவாதித்தன் கொண்டுவந்த செந்நெல்லுடனே வெற்றிலை 
நெருங்கிய கொடிகளை யெல்லாம் தனது இராச்சியத்திலுள்ள , எந்த நிலங்களி 
ஒமுண்டாகும்படி யெவ்விடத்திலும் விளைத்து நிலைபெற்ற வுலகத்திலுள்ள 
வயிர்களை யெல்லாம் அரசன் விருத்தி செய்து வருகின்றகாலத்தில் காகலோ 
கத்துப்பெண்ளுன காந்திய மதியானவள் சிவபக்தியில் மிகுந்தவளானாள் . 

[ 185 ) 


( எ- ) 


* 


சூரவாதீத்தச் சருக்கம் 


13 


அறு சீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் 


அண்ண லிருதா ளருச்சனையைத் தினமுங் கொழுந னனுமதியாற் 
பண்ணி யடிசி லயின்றிடுவ தல்லாற் புனலும் பருகியிடா 
ணண்ணு நியதி தவறாது நடத்தி வருமந் நாள்களிலே 
வண்ண வயிற்றா லிலையிலிளங் கருப்பம் பிறைபோல் வளர்ந்ததுவே 

( இ - ள் ) பெருமையுடைய அண்ணலாகிய சிராமலைநாதருடைய இரண்டு 
பாதாரவிந்தங்களினுஞ் செய்கின்ற அருச்சனையைத் தினந்தோறும் தனது 
கணவனாகிய சூரவாதித்தச் சோழராசாவின் அனுமதியினாலே பண்ணி ஆகா 
ரங்கொள்ளுவதேயல்லாம லிடையில் ஜலபானமுஞ் செய்யாள் இப்படிப் 
பட்ட நியதி தவறாமல் நடத்திவருகின்ற நாள்களிலே அந்தக் காந்திமாமதியி 
னுடைய அழகிய ஆலிலைபோன்ற வயிற்றிலே யிளமையாகிய கருப்பம் உத்பத் 
தியாகி மூன்றாம்பிறைபோல் வளர்ந்து கொண்டு வந்தது . ( எ - று ) [ 136 ] 


கருப்ப முதிர்ந்துந் தவறாதே காலா னடந்து கயிலை யெனும் 
பொருப்பின் கொழுந்தி னடிதொழுவா ளொருநா ணடந்து போம் பொழுது 
நெருப்பின் குழவி யெலும்பரலா லிளைத்தா ளயர்ந்து நெடிதுயிர்த்தாள் 
விருப்பம் பெருகுஞ் சேடியர்கண் டணைத்தா ரசைத்தார் விசிறியையே . 

( இ - ள் ) கருப்பமானது முதிர்ந்து , தவறாமலிப்படிக் காலினாலே நடந் 
துபோய் கெட்சண கயிலை யென்கிற சிராமலையிலெழுந்தருளிய திருமலைக் 
கொழுந்தின் றிருவடியைப் பூசித்து வணங்கிவருகின்றவள் . அந்தப்படி 
யொருநாள் நடந்து போகும் பொழுது நெருப்பினிடத்துள்ள சிறிய சிசுவென் 
லும்படி வெயிலில் பொருந்திய பருக்கைக் கல்லுகளின் வெப்பத்தினாலே 
வாடி யிளைத்து அயர்ந்து சோர்ந்து பெருமூச்செறிந்து விழுந்தாள் . அப்பொ 
ழுது அவள் பேரில் ஆசைமிகுந்த தாதிகளும் பார்த்து அவளை யெடுத்து கார் 
பிலணைத்து விசிரியை யசைத்து விசிரியுபசாரஞ்செய்தார்கள் . ( எ - று ) ( 137 ) 


அன்னங் களிக்கப் பிடிகளிக்க நடந்தா ளஞ்சா றடியளவு 
மின்னு மயர்ந்து மூச்செறிந்து விழுந்தா ளங்கோர் வெள்ளிடையின் 
மன்னன் விடுத்த சிவிகையினு மேறா டிரும்பி மனைபுகுதா 
ளின்னுஞ் சிவனை யிறைஞ்சியலா லயிலேன் புனலு மென்றாளே . 

( இ - ள் ) பின்னையுங் காந்திமாமதியானவள் தள்ளாடி யெழுந்திருந்து 
நடையை அன்னங்களும் பெண்யானைகளுங்கண்டு மகிழும்படி யஞ்சாறு அடி 
யளவு நடந்தாள் . அப்படியவள் நடக்கும் பொழுது சோர்ந்து பெருமூச் 
செறிந்து அவ்விடத்திலுள்ள வொரு வெள்ளிடையில் விழுந்தாள் . 


123 

செவ்வந்திப் பாரனம் 
கேட்டு , அரசன் அனுப்பிய சிவிகையின் மேலேறித் திரும்பிச்சென்று அரண் 
மனையிற் போகாதவளாய் இன்னமுஞ் சிராமலையிற்சென்று செவ்வந்திராதரை 
வணங்கித் தரிசனம்பண்ணி யல்லாமல் தாகத்துக்குத் தண்ணீருந் தீண்டுகிற 
தில்லை யென்றான் . ( எ - று ) 

[ 188 ] 


வீர விரத மவள் பிடித்துத் தனையு மறந்து மெலிவுற்றாள் 
சார முனிவன் வனமெனவே தாரா கிரகஞ் சமைத்தார்க 
ளீர வளற்றுச் செங்களப மிறைத்தார் சொரிந்தா ரிமசலநல் 
லார வடங்க ளணிந்தார்கள் படுத்தார் கழுநீ ரகள் 


( இ - ள் ) காந்திமாமதியானவள் வீர வைராக்கியமாக ஒரே நினைவாய்த் 
தான் கொண்ட விரதத்தை விடாமல் உறுதியாய்ப் பிடித்துத் தன்னையும் 
மறந்து மெலிவை யடைந்தாள் . அப்பொழுது சாரமாமுனிவருடை திவ்ய 
மான பூங்காவனத்தைப்போலவே தாராகிரகஞ்செய்து அவளுடைய சரீர 
மெலிவானது நீங்கும்படி ஈரமான சிவந்த களபச்சேற்றை யிறைத்துக் குளிர் 
ந்த பனிநீரையுஞ் சொரிந்து நல்ல முத்து வடங்களால் அலங்காரஞ்செய்து 
செங்கழுநீர்ப் புஷ்பத்தினுடைய அகவிதழினாலே படுக்கை பாப்பி அயர்ச்சி 
ங்கும்படி யேவலர்கள் செய்தார்கள் . ( எ - று ) தாராகிரக மென்பது - ராஜோ 
பசாரஞ் செய்யுமிடம் . ( வடமொழி ) 

[ 139 ] 


அயர்ந்து மடந்தை வருந்துதல்கண் டடியாரக் கெளிய வருட்கடலுஞ் 
சயம்பு வடிவா யவளெதிரே யிருந்தா னந்தச் சங்கரனை 
வயந்த மெனவே கற்பகப்பூ மலரைச் சொரிந்தார் வானவர்கள் 
வியந்து பணிந்து வலம்புரிந்து மீண்டாண் மனைக்கு மென்கொடியே 


( இ - ள் ) காந்திமாமதியானவள் மிகவும் அயர்ச்சியடைந்து சுவாமியினு 
பைய பாதாரவிந்தத் தரிசனமின்றைக்கில்லாமலிருக்கும்படி நேரிட்டதே 
யென்று மெத்தவும் வருந்தி துன்பப்படுதலைப் பார்த்து அடியார்க்கெளியவரா 
யிருக்கிற அருட்கடலாகிய சுவாமி சுயம்புவடிவமாகத் தோன்றி அந்தக் கார்தி 
மாமதியின் கண்களுக்கெதிரேயிருந்து தரிசனங்கொடுத்தருளினார் . அப்படிக் 
கொடுத்தருளாநின்ற சிவசங்கரப்பிரபுவின் திருவருளைப் புகழ்ந்து தேவர்கள் 
வசந்த காலத்தைப்போல கற்பகப்பூமலரைச் சொரிந்தார்கள் . அதைக்கண்டு 
காந்திமாமதி வியந்து தரிசித்துப் பணிந்து பிரதட்சணஞ் செய்து தனது 
அரண்மனை போய்ச் சேர்ந்தாளென்றவாறு . 

[ 140 ] 


சூர வருக்க னதிசயித்துச் சூலிக் கிரங்குஞ் சூலிதனக் 
கார மதிலுங் கோபுரமு மணியா லயமு மமைப்பித்துச் 


| 


சூரவாதித்துச் சுருக்கம் 

193 
தேருஞ் சிறப்புந் திருநாளு மகபூ சனையுஞ் செய்வித்தான் 
வீர விரத முன்போல நடத்தி வந்தாண் மென்கொடியே 

( இ - ள் ) சூரவாதித்தச் சோழராசன் மிகவும் அதிசயித்துக் கருப்பங் 
கொண்ட ஸ்திரியாகிய தனது மனைவியினிடத்திற் கிருபை செய்தருளிய சூல 
பாணியாகிய தான்றோன் றீச்சுவானுக்கு நாலுபுறமும் நிறைந்து சூழ்ந்திருக் 
கின்ற மதிலுங் கோபுரமும் அழகிய ஆலயமுந் தேருந் திருநாளுந் தினந்தோறு 
நடக்கின்ற பூசைமுதலிய சிறப்புகளுஞ் செய்வித்து மனைவியினிடத்தே 
மிகுந்த அன்பாயிருந்தான் அவளும் தான் கொண்ட கொள்கையான வைராக் 
கியமான விரதத்தை முன்போலவே நடத்திவந்தாளென்றவாறு [ 141 ] 


ஈன்றாள் குழவி தனையனுந் தன் குரவன் றனிலு மெண்மடங்காய்ச் 
சான்றாண் மையினாலறநெறியாற் சிவ நூற்றெளிவாற் றகைபெற்றான் 
மூன்றாம் பெயரான் முடிவாக நாற்பத் தாறா முடிமன்னர் 
பூன்றா குதிசேர் மகமுடித்து மகவா னுலகம் புக்கனரே 


( இ - ள் ) காந்திமாமதியும் புத்திரனைப் பெற்றாள் . அந்தப் புத்திரனுந் 
தனது பிதாவைப் பார்க்கினுமெட்டுமடங்கு அதிகமாயறிவு நிறைந்து சான் 
றாண்மையினாலும் அறத்தின் வழியாலும் சைவ நூலின் தெளிவாலும் மேன் 
மையடைந்தான் . அவ்வாசகுமாரன் முதலாக மூன்றுலகங்களிலும் வியாபித் 
கும்படி பெயரையும் புகழையும் படைத்த மூன்று அரசர் முடிவாக நாற்பத் 
தாறு தலைமுறையளவும் முடியையுடைய மன்னவர்கள் இராச்சியபாரம் பண் 
ணிப் பெரிய ஆத்திகள் பொருந்திய அசுவமேதயாகழ் ராஜசூயயாக முதலிய 
மகங்களைச் செய்து இந்திரலோகத்தை யடைந்து தேவபதவியைப் பெற்றி 
ருந்தார்கள் . ( எ - று ) இச்செய்யுளால் ( 49 ) தலைமுறையாயின . மூன்றுலக 
மாவன - சொர்க்க மதய பாதளம் 

[ 142 ] 


சூரவாதித்தச் சருக்க முற்றிற்று . 


ஆகச்சருக்கம் -க்கு திருவிருத்தம் ( 396 ) 


181 


செவ்வந்திப் புராணம் 


ஒன்பதாவது 
உறையூரழித்த சருக்கம் , 


கலிவிருத்தம் . 


ஐம்பதாந் தலைமுறை யதனி லேயொரு 
வன் பராந் தகனெனு மன்னன் றோன்றினான் 
மின்குலா மணிமுடி மன்னர் மேனியிற் 
புன்புலா னிணமழை பொழியும் வேலினான் 


( இ - ள் ) கோழிமா நகரமென்கிற உரையூரிலே யிராச்சியபாரஞ்செய்த 
சோழராஜாக்களின் பட்டம் நாற்பத்தொன்பது தலைமுறை கழிந்து ஐம்பதாந் 
தலைமுறையிலே வன்பராந்தகச் சோழனென்னும் பெயரையுடைய வொரு 
மன்னனான என் தோன்றி யரசாட்சி செய்து வந்தான் . அவன் பிரகாசம் பொருந் 
திய நவமணிகளிழைத்த கிரீடமணிந்த அரசர்களுடைய சரீரத்திலே புல்லிய 
தாகிய புலால் நாற்றம் பொருந்திய நிணத்தோடு இரத்தவருஷத்தைப் பொழி 
கின்ற வேலாயுதத்தையுடைய மகாவீரன் . ( எ - று ) 

[ 1 ] 


அவனிரு புயத்தினுக் கமைந்த மான்றிருப் 
புவனமா தேவியோ டுலகம் போற்றினா 
னிவனிலை யிருக்கமு னியம்புமா முனி 
சிவனது பணிவிடை செய்ய லுற்றனன் 


( இ - ள் ) அந்த அரசனுடைய இரண்டுபுயத்திற்குமிசைந்த மான் போன்ற 
பார்வையும் , இலக்குமியை யொத்த அழகுள்ள புலனமாதேவியோடுங்கூடி 
புலகத்தை யிரட்சித்து வந்தான் .. இவனுடைய நிலைமையிப்படியிருக்க 
முன்னே சொன்ன சாரமாமுனிவர் நந்தவனம் வைத்து , அதிலுண்டாகிய செவ் 
வந்திமல ரெடுத்துச் சிவபெருமானுக்குப் பணிவிடை செய்து கொண்டிருந்தார் 
( எ - று ) 

[ 2 ] 


புராந்தகற் கவனல ரெடுக்கும் பொங்கரிற் 
பராந்தகற் கணிமலர் பறிக்க வந்தொரு 
பிராந்தகன் மலரெலா மெடுத்துப் பெய்து கொண் 
டாந்திகழ் வேலினாற் கணிய நல்கினான் 


உறையூரழித்த சருக்கம் 

13 
( இ - ள் ) திரிபுராந்தகனாகிய சிவபெருமானுக்குச் சாரமாமுனிவர் புஷ்பங் 
களெடுக்கின்ற நந்தவனத்தினிலே வன்பராந்தக சோழனுக்கு அணிந்துகொள் 
ளும்படியாய்ப்பரிக்கவந்து பிராந்தகனென்னுமொரு மூடனான பூவாணிகன் 
மலர்களையெல்லாம் பறித்தெடுத்துக்கொண்டுபோய் அரத்தில்ராவிப் பிரகாரி 
யாநின்ற வேலாயுதத்தையுடைய வன்பராந்தகச் சோழராஜனுக்கு அணிந்து 
கொள்ளும்படி கொடுத்துவந்தான் ( எ - று ) 

[ 3 ] 
அம்மலர் மன்றலுக் கதிச யித்தனன் 
செம்மறன் முடிக்கணி சிறப்பெண் ணாமலே 
யிம்மலர் தினந்தரு கென்று கூறினான் 
மெய்ம்மலர் வணிகனும் விடைகொண் டேகினான் 

( இ - ள் ) இராஜாவானவன் அந்தப்புஷ்பத்தினுடைய தெய்வீகமான வாச 
னைக்கு அதிசயித்து இந்தப் பூவானது சிவபெருமானது திருமுடியிலணியப் 
பட்ட சிறப்புடையதென்றெண்ணாமல் இந்தப்பூவை தினந்தோறும் கொண்டு 
வந்து கொடுக்கும்படி அரசன் சொன்னான் . அந்தப்படி கொடுக்கிறதாகப்பூ 
வாணிகனும் உத்திரவு பெற்றுக்கொண்டு போனான் ( எ - று ) 

[ 4 ] 


மாலையிற் றுயின்றனன் வனத்தில் வந்திளங் 
காலையிற் புதுமலர் கவர்ந்து போயினா 
னாலயத் தினுக்கவை யளிக்கு மாமுனி 
சோலையிற் புகுந்தலர்த் தொகையைத் தேடினான் . 


( இ- ள் ) மாலைப்போதான இராத்திரி காலத்தில் சாரமாமுனிவர் நி 
ரைசெய்யும் வேளையில் அந்தப்பூவாணிகனானவன் நந்தவனத்திலே புகுந்து 
இளங்காலைப்போதில் புதியமலர்களையெல்லாந் திருடிக்கொண்டு போயினான் . 
பொழுது விடிந்தவுடனே சாரமாமுனிவர் எப்போதும்போலே சிவாலயத்திற் 
குக்கொண்டுபோய்ச் சுவாமியின் பணிவிடைக்குக் கொடுக்கப் பூஞ்சோலையிற் 
சென்றுபார்க்க செவ்வந்திமலர்கள் எப்போதும் போல மிகுதியாயிராததினாலே 
எங்குமோடித்தேடினார் சாரமாமுனிவர் ( எ - று ) 

[ 5 ] 
இங்கினை கண்டிலே னெம்மை யாள்பவர் 
சங்கான் முடிமிசைச் சாத்தி னார்களோ 
வங்கதை யறிவதற் காக வவ்விடைக் 
கொங்கவிழ் சிலமலர் கொண்டு போயினான் 

( இ - ள் ) இந்த நந்தவனத்திலே புஷ்பங்கள் போனவிதம் இத்தன்மை 
யென்று யான் கண்டிலேனென்று சாரமாமுனிவர் நினைத்துப்பின்பு சம்மை 


13 

செல்வந்திப் புராணம் 
யான் பவரான நம்மிலும் அடியார்கள் இந்த புஷ்பத்தையெடுத்து சங்கானாகிய 
சிராமலைநாதருடைய திருமுடியின் மேலே தரித்தார்களோ அதையறிந்து 
பார்ப்போமென்றெண்ணி சுவாமிக்காக அந்தநந்தவனத்தில்வாசனை பொருந்தி 
மலர்ந்திராநின்ற சில புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு சன்னதியிற் போனார் 
சாரமாமுனிவர் ( எ - று ) 

[ 6 ] 
தானணிந் திடுமல ரன்றிச் சங்கான் 
மேனியிற் கண்டில னழுது கிம்மினான் 
கானகப் புதுமலர் களையக் காவலன் 
றேனகப் புனைந்து தன் றேவிக் கீந்தனன் 

( இ - ள் ) சாரமாமுனிவர் முதல்நாள் தீாந்திரித்த செவ்வந்திபுஷ்பஞ் சிவ 
பெருமான்றிருமுடியிலேயிருந்ததல்லாமல் விசேஷமாக ஒரு புஷ்பமாகிலுங் 
காணாதபடியினாலே மெத்தவுங்கலங்கிப்புலம்பி அழுது விம்மிக்கொண்டிருந் 
தார் . இராஜாவும் அந்த நந்தவனத்திலுள்ள புதிதாகிய மலர்களைத் தேனோ 
முகும்படித்தானுமணிந்துகொண்டு தனது தேவிக்குங் கொடுத்தான் ( எ - று ) 

அவ்வலர் பகிர்ந்தவ னளிக்கும் போதினின் 
மௌவலுந் திறையிடு முறுவன் மாதரா 
ளிவ்வலர் சிவன் றனக் கினிமை யாதலாற் 
சைவல வோதியிற் றரிக்க வஞ்சினாள் 

( இ - ள் ) அந்தப்பூவையிரண்டு கூறாகப் பகிர்ந்து அரசன் கொடுக்கும் பொ 
ழுதில்வனமல்லிகையரும்பும் வணங்கித்திறையிடுகின்ற பல்லுகளையுடைய பட் 
டஸ்திரீயான புவனமாதேவியானவள் இந்தமலர் சிவபெருமானுக்கு இனிமை 
யாதலினாலே கொடிப்பாசி போன்ற தனது கூந்தலிலே தரித்துக்கொள்ளப் 
பயந்தாள் ( எ - று ) 

[ 8 ] 
காவலர் காவலன் மகிழக் கைதவப் 
பூவலர் வாணிய னுதவும் போதினில் 
யாவரில் வமைதி லெய்தி னாரென 
மாவனத் தின்முனி மறைந்து நின்றனன் 

( இ - ள் ) அரசர்க்காரகனான பராந்தக சோழன் மகிழும்படியாகச் செவ்வச் 
திப்பூக்களைப் பொய்யும் வஞ்சனையும் பொருந்திய யல்வாசனுக்குத் துன்பத் 
தை விளைவிக்கின்றவனுமான பூவாணிபன் கொடுத்துக்கொண்டு உருங்காலத் 
தில் சாரமாமுனிவர் இந்த நந்தவனத்திலே யாவர் வந்து பூக்களை மக்குத் 
தெரியாமலெடுத்துக்கொண்டுபோய் விடுகிறார்கள் . அவர்களைக் கண்டுபடிக்க 
வேண்டுமென்றெண்ணிப் பெருமையொருந்திய வனத்திலே அவர் மறைந்து 
பாந்த்துக்கொண்டு பின் தனர் . எது ) 

19 


17 


உறையூரழித்த சருக்கம் 
பத்திர நூறெனப் படைத்த போதினைக் 
குத்திர வாணிபன் கொய்யு மெல்லையிற் 
கைத்தலம் பிடித்தவன் கழுத்தி லேதன 
துத்தரி யந்தனைச் சுருக்கி யுந்தினான் 


( இ - ள் ) நூறு இதழ்கள் படைத்த செவ்வந்திப்பூக்களை வஞ்சகம் பொருர் 
திய பூவாணிபன் பறிக்கும் பொழுதில் அவன் கையைப்பிடித்து அவனுடைய 
கழுத்திலே தனது உத்தரீய வஸ்திரத்தைச்சுருக்கி அவனை யிழுத்தார் சாரமா 
முனிவர் . ( எ - று ) 

[ 10 ] 


முன்பிடித் தீர்த்திடு முனியைத் தள்ளியே 
வன்புடைக் கயவனும் வலிதி னெய்தினான் 
பின்பிடித் தனனிவன் பின்னு முன்னுமாய் 
வன்புடைக் காவலன் மனையி னண்ணினான் 

( இ - ள் ) அப்படி முன்னே பிடித்திழுத்திடுகின்ற சாரமாமுனியைப் 
பலத்தையுடைய மூடனான பூவாணிபன் பலாத்காரமாய்த் தள்ளிவிட்டுப்போ 
னான் . அவனை முனிவர் பின்னேதொடர்ந்து முன்னும் பின்னுமாய் போகை 
யில் அந்தப் பூவாணிபன் கொடுமையுடைய அரசன் அரண்மனையிற்போய்ப் 
புகுந்தான் . ( எ - று ) 

[ 11 ] 


ஆயிரந் தாமுறை யரச வென்றனன் 
வாயிலைப் பரப்பவர் வார லென்றனர் 
தூயனோ ரந்தண னெறியிற் றோன்றியே 
கோயிலுண் முனிவனைக் கொண்டு போயினான் 


( இன் ) சாரமாமுனிவர் ஆயிரந்தாங் குால்விட்டு அரசனுக்கு அபய 
மென்று முறையிட்டனர் . இராசனுடைய அரண்மனை வாயிலைக் காக்கின்ற 
வர்கள் உள்ளே விடாமல் தடுத்தார்கள் அப்பொழுது பரிசுத்தம் பொருந்திய 
வோர் பிராமணன் அவ்விடத்திற்றோன்றிவந்து அரண்மனையிலுள்ளே அழைத் 
துக்கொண்டு போய்ச் சாரமாமுனியை விட்டான் . ( எ - று ) 

[ 12 ] 


கலிநிலைத்துறை . 


மன்னர் மன்னனு மெதிர்கொடு முனிவனை வணங்கிப் 
பொன்னு லாவுநல் லாசனங் கொடுத்தெதிர் புகல்வா 
னென்ன புண்ணியஞ் செய்தன னீவாவென்றா 
என்னை போலுவா யெவர்க்குரி புகலிட மன்றோ 


18 


10 

செவ்வந்திப் புராணம் 
வெட்டி யிவள் செய்த தீவினையைத்தீர்த்து விடுவோமென்று ஆக்கினை செய்து 
சிவாக்கினையிலே நின்ற அந்த அரசனுடைய புகழானது எல்லாவிடங்களிலும் 
பிரகாசித்துக்கொண்டிருக்கவில்லையோவென்று சாரமாமுனிவர் வன்பராந்தகச் 
சோழனைப் பார்த்துச் சொல்லிப் பின்னும் தத்துவஞானத்தை யெடுத்துப் 
போதிக்கிறார் ( எ - று ) 

( 19 ) 


மோ 


C ) 


புழுச்சுமை மலக்குவை புலவு நாறிய 
வழுக்குட லீரல்சி வழியுஞ் செய்யக 
முழுக்குட லுதிரநீர் மூளை யின்பொதி 
யழுக்குட லதைப்பொரு ளாக வெண் 

( இ - ள் ) சரீரமானது புழுக்கள் பொருந்தியிருக்கின்ற சுமை துர்க்கந்த 
மான மலங்களின் கூட்டம் . புலால் நாற்றத்தையுடைய நிணமுர் தங்கியது 
ஈரலுஞ் சீயும் வழிந்தொழுகப்பட்ட செய்யாகிய இடம் . பெருங்குடலுஞ் சிறு 
குடலும் , உதிரமும் , நீரும் பொருந்திய மூளையின் பொதி ஆகுமாதலால் அப் 
பேர்ப்பட்ட அசுத்தமான உடலையொரு பொருளாக எண்ணப்படுமோ ( எ - று ) 

உழுநரிக் கணங்களுக் குதவு மொண்பொருள் 
கழுகினுக் குணவுகட் டியக ளஞ்சியந் 
தழலினுக் கிந்தன மான சட்டக 
மெழிலுறப் புனையினு மிருப்ப தல்லவே 

( இ - ள் ) இந்தச் சரீரமானது மண்ணை உழுது பரிக்கின்ற நரிக்கூட்டங் 
களுக்கு ஆகாரமாயுதவப்பட்ட வொள்ளிய பொருளாகும் . கழு ; காக்கைகளு 
க்கு புசிப்புக்கு இடமாய்க்கட்டிய களஞ்சியமாகும் அக்கினிக்கு விறகாய்ப் 
பற்றியெரிந்து சாம்பலாய்ப் போகப்பட்டதாகும் . அப்பேர்ப்பட்ட சட்டக 
மானவுடலை அழகு பொருந்தும்படியலங்கரிப்பினு மிருக்கின்றதல்லவே யழி 
வதே நிச்சடமென்று சாரமாமுனிடர் சொன்னார் ( எ - று ) 

( 21 ) 


நரம்புட னெலும்பு தோ னட்ட புன்குடில் 
வரம்பறு பிணியெலா மெடுத்த வான்கலந் 
திரங்குத னாயிடர் புதைத்த சிற்றறைக் 
குரம்பையென் றறிந்திலை கொற்ற வேந்தனே 

( இ - ள் ) இந்தச் சரீரம் காம்புடனே யெலும்புர்தோலுாட்ட அற்பமான 
குடிசை. அளவில்லாத வியாதிகளெல்லாம் அடைத்திருக்கப்பட்ட பெரிய 
பாத்திரம் திரங்கு சலையுடைய நரையுந் திரையும் துன்பங்களுமாகிய இவைகள் 
புதைத்த சிறிய அறை . ஆதலால் இப்படியான வடலமென்றறிந்தாயில்லை 
அரசனே ( எ- அ ) கொற்றம் ஐயம் 

( 22 ) 


உறையூ கழித்த சருக்கம் 


கலிநிலைத்துறை 


4 


கடிகொ ணீல நுண் மணியெனக் கரும்புழுக் கலந்து 
பொடிகொ ணித்தில் மாலைபோற் றவளவீர் பொருந்தி 
வடிகொண் மாவென வவைக்குளே வருந்திடு மயிர்க்கோ 
முடிகொள் கங்கையான் விரும்பிய மலரைநீ முடிப்பாய் 

( இ - ள் ) இராஜாவே தம்முடைய தலைமயிரில் நுட்பமாய் விளங்கிய நீல 
மணியைப்போல் கரும்புழுவாகிய பேன்கள் மிகுதியாய்க் கலந்து , பொடியா 
யுள்ள முத்துக்களை யெடுத்து நூலிலே கோர்த்த மாலையைப் போல வெள்ளை 
நிறமான ஈர்களும் பொருந்தி வடிக்கட்டிய அரிசிமாவைப்போலவேளுத்துப் 
போய் அந்த ஈர்களும் பேன்களுமாகிய அவைகளுக்குள்ளே வருத்தப்படுகின்ற 
தலைமயிருக்கோ, சிரசிலே கங்கையைத்தரித்த சிவபெருமான் விரும்பிய செவ் 
வந்திமலரை நீ முடிப்பாயென்றார் சாரமாமுனிவர் . ( எ - று ) [ 28 ] 


கொச்சகக்கலிப்பா, 


எட்பகவு மன்பில்லா ரிவ்வுடலிவ் வாறிருந்தாற் 
பெட்புறுவர் பேதைமுதற் பேரிளம்பெண் ணீறாக 
வுட்புறம்பா வைத்தா லுகிர்ப்பருந்தும் வாயசமு 
முட்கழுகுங் கல்யாணம் பண்ண முயன்றிடுமே 

( இ - ள் ) எள்ளின் பிளவத்தனையாவது அன்பில்லாத மாதர்களுடைய 
இந்த வுடல் இம்மங்கைப் பருவத்திலிருந்தபடியே மற்றைப் பருவங்களினு 
மிருந்தாலாசைப்படலாம் . அப்படிக்கின்றி வேறுபட்டழிகின்ற பேதைப்பரு 
வம் முதல் பேரிளம்பெண் பருவம் வரையில் ஆசைப்படுகின்றார்களறிலில்லா 
இதுவுமன்றி யுள்ளேயிருக்கிற , மலம் , மாம்சம் முதலியவைகளைப் புறம்பாக 
வைத்துப்பார்த்தால் கூறிய நகங்களையுடைய பருந்துக்களுங் காகங்களும் முள் 
ளைப்போலக் கூர்மையான மூக்கையுடைய கழுகுகளுங் கல்யாணமாகப் பெரிய 
விருந்து பண்ணும்படி பண்ண முயற்சி செய்திடும் . ஆனதால் மாதர்களுயை 
மேனியை நோக்கி யிச்சித்துச் செவ்வர் திமலரை யவர்களுக்குக் கொடாது மல 
மூத்திர மாம்சபிண்டமென்று அம்மாதரை நினைக்கத்தக்கதென்றார் முனிவர் . 
( எ - று ) இதனாலே . பருவர்தோறும் வேறுபட்டழியு மாதருடலிலே யறி விலா 
ரிச்சை வைப்பார் . என்பதாம் . 

பௌவங்கர் காலன் பறித்துயிர்கொண் டேகினா 
விவ்வுடல மிந்தனப்பூ மெத்தையின்மே லெய்தியெரி 
கௌவும் பொழுது சுடுநாறிக் காட்டுமன்றிச் 
செவ்வந்தி மாலைமணங் காட்டுமோ தேர்வேர்தே 


[ 24 ] 


ப 


செவ்வந்திப் புராணம் 


( இ - ள் ) கடலைப்போலுங் கரியநிறத்தையுடைய காலனானவன் உயிரைப் 
பறித்துக்கொண்டு போய் விட்டாலிந்தவுடம்பு விறகுகளாகிய புஷ்பசயனத்தி 
லடைந்து நெருப்பானது பொருந்தும்பொழுதும் சுடுகின்ற நாற்றமே காட்டு 
மன்றிச் செவ்வந்திமாலையின் மணமானது அவ்வுடம்பிலே காட்டுமோ தேரை 
யுடைய அரசனே சொல்லென்றார் சாரமாமுனிவர் ( எ - று ) [ 25 ] 


அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் 


சண்பகத் தயில நீவி யிமசலந் தழைய வாட்டி 
யொண்புகை கொடுத்து நர்வி மெழுகித்தா துறுத்து மோதி 
வெண்புகை நிறத்து மாய்ந்து வெண்டலை யான போது 
நண்புகை விடாம லிந்த நறுமல ரணிகு வாயோ 

( இ - ள் ) அரசனே கேளும் இந்தத் தலைமயிருக்குச் சண்பாத்தயிலத் 
தைத் தடவிக் குளிர்ந்த பனிநீரினாலே தழையும்படி அபிஷேகஞ் செய்து 
யொளி பொருந்திய வாசனைப் புகைகளைக் கொடுத்து கஸ்தூரியினாலே யந்த 
மயிரைப் பரிசுத்தமாகும்படி மெழுகிப் பூந்தாதுக்கள் பொருத்திய சுகந்தமான 
மலரையுஞ் சூடிய அந்தத் தலைமயிரானது வெண்மையான புகை நிறத்தையு 
டையதாகி அதுவுங் கழிந்துயிறந்து வெண்டலையான பொழுது அம்மயிருக்கு 
அப்படிச்சூடிய நட்பினை விடாமல் இந்த வாசனை பொருந்திய நல்ல செவ்வந்தி 
மலரையுமணிந்து கொள்ளக்கடவையோ சொல்லென்றார் சாராமுனிவர் . 
( எ -று ) 

[ 26 ] 
ஷ வேறு 


1 


5 


மின்போ லழியும் வயிற்றாமை வடிவா யழியு மெய்யுருவாய் 
முன்போ லழியும் பிறந்தழியு மடவா ருடனே முயங்கியதன் 
பின்போ யழியு நரைத்தழியும் பேய்போற் றிரிந்து பெயர்ந்தழியும் 
பொன்போல் வளர்த்து மிவ்வுடல நிலையாதழிந்து போய்விடுமே 

( இ - ள் ) மாதாவின் வயிற்றிலேயுண்டான கெற்பம் மின்போல வுடனே 
யழியும் . அப்பால் ஆமையின் வடிவமாய்ப் பருத்துமழியும் , பின்பு சரீரம் உரு 
வாகி முன்போல யழிந்து போம் . அப்பால் பிறந்தவுடனே யழிந்துபோகும் 
மாதர்களுடனே கூடி சுகிக்குங்கால் அச்சுகமனுபவிக்கும் போதே அழிந்து 
போம் . நரைத்துச் சரீரர்தேயுங்காலத்தினும் அழியும் பேயைப்போலப் புசிப் 
புக்குத் திரிந்து தள்ளாடி அலைகின்ற விருத்தாப்பிய காலத்திலுமழிந்துபோகு 
மாதலால் பொன்னைப்போலப் போற்றி வளர்ந்தாலும் இந்தவுடம்பானது நிலை 
மையாயிராமல் அழிந்துபோய் விடுமென்றாசனுக்குச் சாரமாமுனிவர் சொன் 


உறையூரழித்த சுருக்கம் 


கலிவிருத்தம் 


சிவன்றனை யிகழ்ந்தொரு கதையைச் செய்தபேர் 
சவம்படு பொழுதவர் தசையை நாடியே 
யுவந்துவந் தருந்திய கழுகு மோரியுங் 
கவர்ந்தது கசந்தரு வருத்துக் காலுமே 

( இ - ள் ) சிவபெருமானையிகழ்ந்து வேறொரு கதையைச் செய்த பேர்கள் 
இறந்து பிணமான பொழுது அவர்கள் சரீரத்திலுள்ள மாம்சத்தைப்பார்த்துச் 
சந்தோஷித்து வந்து அருந்திய கழுகும் , நரியும் அப்படியுண்ட மாம்சங்கசந்து 
அருவருத்து அதைப் பாவிகள் மாம்சமென்று கக்கித் தள்ளிவிடும் ( எ - று ) 


சிவனது திரவியஞ் சிறிது கொண்டவர் 
நவவிதம் படுமெழு நரகு நண்ணுவா 
ரவலவெங் குழிகளிற் கிருமி யாகுவார் 
குவலயந் தனிலொரு கோடி சன்மமே 

( இ - ள் ) சிவபெருமானுடைய திரவியப் பொருள்களிலே சிறிதாவது 
அணுவளவாவது ஆசைவைத்து எடுத்துக்கொண்ட பேர்கள் ஒன்பது விதங்க 
ளா லுண்டாகிய ஏழுகோடி நரகங்களையு நண்ணி மகத்தான துன்பங்களையனு 
பவித்தும் அந்தப்பாவந் தொலையாமல் பின்பு பூமியில் அவர்களுக்குப்பிறவி 
கிடைத்து அவலமான கஷ்டங்கள் பொருந்திய வெப்பமான குழிகளிலே 
புழுக்களாகப் பூமியிலே கோடி சன்மங்களெடுத் துழல்வார்கள் ( எ - று ) [ 29 ] 

மெய்க்கடுங் கூற்றுவன் படையில் வெம்புவார் 
செக்கிடை யரைகுவா ரழலிற் றீகுவார் 
துக்கமும் பிணியுமாய்ச் சுழல்வர் சூகரங் 
குக்குட மாகுவர் கோடி சன்மமே 

( இ - ள் ) பின்னையும் உண்மையாகவே கடுமையுள்ள இயமனுடைய ஆயு 
தங்களாலே வெம்பித் துன்பமுறும்படி தண்டிக்கப்படுவார்கள் . செக்கிலே 
போட்டு அரைக்கப்படுவார்கள் . அக்கினியிலே போட்டுக் கொளுத்தப்படு 
வார்கள் . அதுவன்றி யெந்நேரமுந்துக்கங்களும் , பிணிகளுஞ்சூழ்ந்து வருத் 
தச்சுழல்வார்கள் . பின்பு இறந்து அந்தப்பாவ சேஷத்துக்காகப்பிறவி கிடை 
த்து பன்றியுங் கோழியுமாயக் கோடி சன்மங்களாகுவார்களென்று சாரமா 
முனிவராசனுக்குச் சொன்னார் ( எ - று ) 

[ 30 ] 
மானிய நிலம்பதி மகமை யென்பதுந் 
தானியந் தனமணி தான மென்பது 


. 


LA 

செவ்வந்திப் புராணம் 
மேனிறை கோயிலுள் விதித்த பண்டமு 
மானுயர் கொடியினா னமிர்து செய்ததும் . 

( இ - ள் ) சிவாலயத்திற்கு உரியதாயிருக்கிற மானிய நிலங்களும் , கிராமங் 
களும் , மகமைகளுந் தானியமாகிய நெல் முதலான தவசங்களும் , தனங்களும் , 
பொன் முதலிய நவமணிகளும் , மற்ற தான பதார்த்தங்களும் மேலாக நிறை 
ந்த கோயிலினுள்ளே விதித்திருக்கின்ற பூஜாத்திரவியங்களும் , அரிசி முதலிய 
பண்டங்களும் , கோவிலுக்கு விட்ட மாடுகளும் , ஆடுகளும் , ரிஷபக்கொடியை 
யுடைய சிவபெருமான் அமிர்து செய்த நெய்வேத்தியங்களும் ( எ - று ) [ 31] 


மெண்ட 


தண்டிமுன் கொடுத்திடு தாரு மாரமு 
முண்டது முடுத்தது மற்று முள்ளவு 

கோயிலின் புறம்பி லெய்திய 
வண்டணி தொடையலுங் கொளார் நன் மாட்சியோர் 

( இ - ள் ) தண்டிகேசுவாருடையசன்னிதி முன்னே கொடுத்திடும்படியான 
மாலையும் , ஆரங்களும் உண்ணப்பட்ட அன்னமும் உடுத்தப்பட்ட வஸ்திரமுத 
லிய ஆடைகளும் மற்றுமுள்ள பொருள்களும் எண்ணத்தக்க ஆலயத்தின் 
புறம்பிற்பொருந்திய உண்டுகளையுடைய அழகான பூமாலைகளும் தமக்கு வேண் 
டுமென்று நன்மையான மாட்சிமையுடையோர் மனதாலும் விருப்பங்கொள் 
ளாரென்று சாரமாமுனிவர் சோழராசனுக்குச் சொன்னார் ( எ - று ) [ 32 ] 


அல்லலை யுடையவ ரழுத கண்ணினீர் 
செல்வமன் னவர்கெடத் தேய்க்கும் வாளெனச் 
சொல்லிய மொழிசெவித் தொளைக்கு ளேபுக 
வில்லையோ வுடற்பய னிழந்த மன்னனே 

( இ - ள் ) மன்னவராலே துன்பத்தையடைந்த ஏழைகளழுத கண்களினீர் 
செல்வத்தையுடைய மன்னவர்கள் கெடத் தக்கதாய்த் தேய்க்கும்படியான 
வானாயுதத்தைப் போலாகுமென்று சொல்லியமொழி உனது செல்களின் துவா 
ரங்களுக்குள்ளே புகவில்லையோ ? உடம்பினாலாய பயனையிழந்த அரசனே 
யென்றார் சாரமாமுனிவர் . ( இதற்கு மேற்கோள் :-திருக்குறள் வெண்பா - 
அல்லற்பட்டாற்றாதழுதகண்ணீரன்றே - செல்வத்தைத் தேய்க்கும்படை ) [ 33 ] 

வாலிபம் பெருநிலக் கிழமை மாண்பொருண் 
மேலறி விலாமையி லொன்று மேவினுஞ் 
சீலமுங் குடிமையுஞ் சிதையு மாவிவை 
நாலுமுள் ளவர்செய ளவில் வேண்டுமோ 


உறையூரழித்த சருக்கம் 
( இ - ள் ) உலகத்தில் ஒருவனுக்கு வாலிபமும் இராச்சியாதிகாரழம் மாட் 
சிமைப்பட்ட பெரிய பொருளும் அதின்மேல் அறிவில்லாமையுமாகிய இவை 
களுள் ஒன்று பொருத்தினாலும் அவலுடைய நல்லொழுக்கமும் அவன் பிறந்த 
குடிமையுங் கெடுமாதலாலிவை நான்கு முள்ளவர்களுடைய செய்கையைச் 
சொல்லவேண்டுமோ வேண்டியதில்லை . அரசனே நீயே நினைத்துப்பாரென் 
றார் சாரமாமுனிவர் ( எ - று ) 

[ 34 ] 
விழிதெரிந் திருக்கவுங் குருடு மேவுவ .. 
மொழிதெரிந் திருக்கவு மூக ராகுவர் 
பொழிமது வன்றியு மயக்கம் பூணுவ 
ரழிதரு காலமா மரசர் வண்ணமே 

( இ - ள் ) இரண்டு கண்களும் நன்றாய் விளங்கித் தெரிந்திருக்கவும் , கண் 
கள் தெரியாத குருடரைப்போலாகுவார்கள் . சகல பாவைகளையுங் கற்று 
நன்றாய்ப் பேசத்தெரிந்திருக்கவும் , பேசத்தெரியாத ஆடிைகளைப் போலா 
வார்கள் . நன்றாய் நினைக்கத்தக்க சுபாவகுணமிருக்கையிலே மதுபானஞ் 
செய்தபேரைப்போல மயக்கத்தைப் பொருந்துவார்கள் . அழியப்பட்ட காலத் 
தையுடைய அரசர் குணமித்தன்மையாயிருக்குமென்று சாரமாமுனிவர் சொல் 
லிப் பின்னுஞ் சொல்லுகிறார் ( எ - று ) 

( 35 ) 
திண்புகழ் படைப்பதும் பகையைத் தேய்ப்பது 
மண்புரந் தளிப்பது மன்னர் பேரணி 
வெண்கலை மூசுதல் கவரி வீசுதல் 
புண்களும் படைத்திடும் புனலு மாடுமே 

( இ - ள் ) கனமான கீர்த்தியைப்படைப்பதும் பகைவரால் ராச்சியத்துக்கு 
யிடையூறில்லாமல் செய்வதும் , பூமியைக்காத்திரட்சித்தலுமாகிய இவைகளே 
அரசர்களுக்குப் பெரிய ஆபரணங்களாகும் . அஃதின்றி வெண்மையான வஸ் 
திராதிகளாலும் , வெள்ளை நிறமுள்ள உயிர முதலிய மணிகளாற் செய்த ஆபா 
னங்களாலும் , சாரத்தை அழகு செய்தலுஞ் சாமரை வீசுதல் , நீராடல் முத 
லிய உபசாரங்களுஞ் சரீரத்திலுண்டாகிய புண்களும் அப்புண்களிலுண்டா 
கும் உதிரப்புனலும் போலிழிவாகுமென்று சாரமாமுனிவர் சொன்னார் ( எ - று ) 

அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தப் . 
அந்தண ரருளைச் சாரா ரரும்பய மருக்குஞ் சேதா 
மந்திர மறப்பர் நூலோ ராதலான் மகமுண் டாகா 
விந்திரன் முதலா வுள்ள விமையவ ரவியூண் கொள்ளார் 
கந்தாஞ் சிறிது நல்கா காவலன் கொடுமை யாலே 

19 


146 


செவ்வந்திப் புராணம் 


( இ - ள் ) அழகிய தண்ணளியையுடைய அந்தணரென்பவர்கள் தமக்குரிய 
ஜீவகாருணியத்தைப் பொருந்தாமல் நீக்கிவிடுவார்கள் பசுக்களும் அரிதா 
யுள்ள பாலைக்கொடாமல் மறுக்கும் . வேதாகமங்களாகிய முதல் நூலையுடைய 
பிராமணர்கள் மந்திரங்களை மறந்து விடுவார்கள் . ஆதலால் யாகாதி புண்ணிய 
கர்மங்களுண்டாகாவாம் . அப்பொழுது இந்திரன் முதலிய தேவர்கள் அவி 
யாகிய உணவைக் கொள்ளாமலிருப்பார்கள் . அதினாலே மேகங்கள் மழை 
களை யெவ்வளவும் வருஷிக்காவாம் . இவைகளெல்லாம் அரசனுடைய கொடு 
ங்கோன்மையினாலே யிப்படியுண்டாகுமென்றார் முனிவர் ( எ - று ) [ 37 ] 
மேற்கோள் - ஆபயன் குன்றுமறுதொழிலோர் நூன்மறப்பர் 


காவலன் காலானெனின் . 


இன்புடை யறங்க ணல்லோ ரிளையவர் குரவ ராகத் 
தன்பெருங் கிளைகள் சுற்ற மந்திரத் தலைவ ராக 
மன்பதை கனிக ளாகத் தானைகண் மணிவி ழாக 
வன்பெலாம் வடிவ மாக வரசுமேல் வளரு மன்றோ 

( இ - ள் ) இன்பத்தையுடைய தருமங்களும் , நல்லோர்களும் , இளையவர் 
களும் , ஆசாரியர்களாகவும் தனது பெரிய கிளைகளுஞ் சுற்றமு மந்திராலோச 
னைக்குரிய தலைவர்களாகவும் , மன்பதையாகிய மக்கட்பரப்பும் மற்ற உயிர்க 

ங் . கனிகளாகவும் , சேனைகள் அழகிய விழுதுகளாகவும் உடம்பெல்லாம் 
அன்பாகவுமுடைய அரசாட்சியல்லவோ மேன்மேலாய் வளர்ந்திருக்குமென் 
றார் சாரமாமுனிவர் கோபஞ் செல்லாதிருத்தற்கு இளையவரையு முடன் 
கூறிஞர் . ( எ - று ) 

[ 38 ] 
கலி நிலைத்துறை 
தெருண்ட சிந்தனை மன்னவ னீதிநூ றிசையி 
னுருண்ட தேரின னென்னுமூ விழிகளுண் டுலகின் 
மருண்டு மன்னனாம் விழியொளி மறைந்திடின் மற்றை 
இரண்டு கண்ணினும் பயனிலை யாகுமே யென்றான் . 

( இ - ள் ) தெளிந்த சிர்தையையுடைய அரசனும் , நீதி நூலும் , திசைகளி 
லே செல்லத்தக்க தேரையுடைய சூரியனும் என்று சொல்லப்படுகின்ற மூன்று 
கண்கள் உலகத்திற்குண்டு இலைகளில் அரசனாகிய கண்ணானது மயங்கிப் 
பிரகாசமின்றி மறைந்துவிடின் மற்றையிரண்டு கண்களாலும் பிரயோசனமில் 
லாமற்போமென்றார் முனி.டர் ( எ - று ) 

[ 39 ] 
கற்பு மங்கையர் நிறையெனும் வாம்பினைக் கடந்தால் 
வெற்பு நுங்கிட வானகம் புவியின் மேல் விழுந்தா 


147 


உறையூரழித்த சருக்கம் 
லற்பு மன்னவன் செய்யகோல் வளைந்திடு மானா 
லுற்ப லஞ்செறி மாலையாய் விலக்குவா ருண்டோ 


( இ - ள் ) கற்பையுடைய மங்கையர்கள் நிறை யென்கின்ற காவலைக் 
கடந்தாலும் , மலைகளை விழுங்கும்படி வானுலகம் பூமியின் மேல் விழுந் 
தாலும் , அன்புள்ள அரசனுடைய செங்கோல் கொடுங்கோலாகுமேயா 
னாலும் , நீலோற்பல மலர்களாற் றொடுக்கப்பட்ட மாலையுடைய சோழ 
ராசனே விலக்கின்ற பேர்களுண்டோ இல்லை . ( எ - று . ) இதனாலே அரசன் 
செங்கோன் முறைமை தப்பாமலிருக்கவேண்டு மென்பதாம் . இப்படிக்கெல் 
லாஞ் சொல்லிப் பின்னுஞ் சாரமாமுனிவர் சொல்லுகிறார் . 

[ 40 ] 


வேலி யானது பயிரினை நுகர்ந்திட விழைந்தாற் 
கால னாருல குயிரெலாங் கவர்ந்திடக் கனன்றா 
லால மன்னையர் புதல்வருக் கருத்துவ ரானால் 
வேலை வேலையைக் கடக்கிலார் விலக்குவார் வேந்தே 


( இ - ள் ) பயிருக்குக் காவலாயுள்ள வேலியானது அந்தப் பயிரை மேய்ந் 
திட விரும்பினாலும் , இயமதன்ம இராஜாவானவர் உலகத்திலுள்ள உயிர்களை 
யெல்லாம் பிடித்திடக் கோபத்தாலும் , பெற்ற தாயர்கள் விஷத்தை முலைப் 
பாலில் வைத்து ஊட்டுவார்களானாலும் , கடலானது கரையாகிய நிலையைக் 
கடந்தாலும் , அவைகளை யாசனே யாவரால் விலக்கப்படுமென்றார் முனிவர் . 
( என்றவாறு ) 

[ 41 ] 
அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் 
சிலையின் பிளவு நிலப்பிளவு மணலின் பிளவுஞ் சிறந்த புனற் 
றலையின் பிளவு மெனநான்கு வகையாம் வெகுளி தனையுடையோர் 
தொலைவி னாகம் புள் விலங்கு நரராய்ப் பிறந்து துயருழப்பார் 
மலையுந் தகர நிழலுடனே மலையுங் களிற்று மன்னவனே 

( இ - ள் ) கல்லைப் பிளந்தாற்போலவும் , நிலத்தைப் பிளந்தாற்போலவும் , 
மணலைப் பிளந்தாற்போலவுங் , சிறந்த தண்ணீரைப் பிளந்தாற்போலவும் , 
நான்கு வகையாக அரசர்கள் கோபத்தை யுடையவர்களா யிருப்பார்கள் . 
இவைகளில் கற் பிளவு போன்றவர்கள் தொலைவில்லாத துன்பத்தையுடைய 
பாம்பாகவும் , நிலத்தின் பிளவையுடையோர் பட்சிகளாகவும் , மணலின் பிள 
வையுடையோர் மிருகங்களாகவும் , நீரின் பிளவையுடையோர் மளிதர்களாக 
வும் பிறந்து துன்பத்தை யனுபவிப்பார்கள் . மலைகளுந் தகர்ந்துபோகும்படி 
மதத்தினாலே தனது நிழலைப் பார்த்து சண்டை செய்கின்ற யானைகளின் 
சேனையையுடைய அபசனே யென்றார் முனியர் ( எ - று ) 

[ 42 ] 


18 


செவ்வந்திப் புராணம் 


கலிநிலைத்துறை . 


சொல்லு கின்றவன் றனையிறை தகுதியிற் றொழுது 
நல்ல வாசகம் போலவே நகைமொழி நவிற்றி 
யல்லில் வேறலர் பறித்தவன் றனையெதி ராக்கி 
யில்லை யோவலர் பறித்தியோ சூளுரை யென்றான் 

( இ - ள் ) இப்படிக்கெல்லாஞ் சொல்லிய சாரமாமுனிவரை அரசன் தகுதி 
யினாலே வணங்கி நல்ல வசனஞ் சொல்லுகிறவன் போல நகையோடுங் கூடிய 
மொழிகளைச்சொல்லி இராத்திரியிலே நந்தனவனத்திற்சென்று வேறுபட்டுப் 
புஷ்பங்களைப்பறித்தப் பூவாணிபனை யெதிராக நிறுத்தியந்தப் புஷ்பங்களை நீ 
பறித்து யெடுத்து வந்ததுண்டோ யில்லையோ உறுதியாகச் சொல்லென்று 
வஞ்சனையாக அரசன் கேட்டான் ( எ - று ) 

[ 43 ] 
பூவ ளிப்பவ னுரைசெய்வா னிவர்மொழி பொய்யே 
காவை யென்னிரு விழியினாற் கனவிலுங் காணேன் 
யாவ ரிப்படி செய்துபோ னார்களோ வென்று 
நாவ ழற்சுட மொழிந்தன னரசனு நவில்வான் 

( இ - ள் ) அப்பொழுது அந்தப்பூவாணிபன் அரசனை நோக்கி யிந்த முனி 
வர் சொல்லியது பொய்யாயிருக்கின்றது . அவருடையநந்தனவனத்தை எனது 
விரண்டு கண்களாலும் நான் சொர்ப்பனத்திலாவது கண்டதுமில்லை , எவர்கள் 
வந்து இப்படிப் புஷ்பங்களை யெடுத்துக்கொண்டு போனார்களோ அறியே 
னென்று நாவினாலே நெருப்பைப் போலச் சுடும்படி யஞ்சாமற் கடினமாக 
மொழிந்தான் . அதைக்கேட்ட அரசனுஞ் சொல்லுவான் (எ - று ) [ 44 ] 

அழிவு காலம் தாகையா லலரெடுப் பவனைப் 
பொழிலி லேபுகா தகற்றுவோம் போமெனப் புகன்றான் 
வழுவி லாமுனி மன்னரே தக்கனார் மகம்போற் 
புழுதி யாடுமும் மகமுமென் றுரை செய்து போனான் 

( இ - ள் ) அந்த அரசனுக்கு அழிந்து போகுங்காலம் நெருங்கிவிட்டபடியி 
னாலே புஷ்பங்களெடுக்கப்பட்ட பூவாணிபனை , உம்முடைய பூஞ்சோலையி 
அள்ளே செல்லாதபடி நீக்குவோம் நீர் போமென்று சாரமாமுனிவருக்குச் 
சொன்னான் . அப்பொழுது குற்றமில்லாத அந்த முனிவரானவர் இராஜாவே 
தக்கனாாகிய தட்சப்பிர்ஜாபதியின் யாகமானது அழிந்து எப்படித் தவிடு 
பொடியாகிப்போய் விட்டதோ அப்படியே உம்முடைய அரண்மனை முதலிய 
மாளிகைகளும் , வாழ்வும் , இராஜாங்கமும் அழிந்து புழுதிபறந்து போகக்கடவ 
தென்று சொல்லிப்போனார் முனிவர் ( எ - று ) 

[ 45 ] 


. 


உறையூரழித்த சருக்கம் 

14 
செற்ற மாகவே யிப்படி மொழிதலுந் சினந்திட் 
டிற்ற மன்னவன் வனத்திலே யொருமல ரின்றி 
நித்த நித்தநீ கொண்டுவா வென்றன னிருபன் 
கொற்ற வேந்தனைப் பணிந்துவா ணிபன்விடை கொண்டான் 


( இ - ள் ) கோபமாகவே யிப்படிச் சாரமாமுனிவர் சாபமிட்டுச் சொன்ன 
வளவில் அழிந்துபோகப்பட்ட வந்த அரசனானவன் மிகுந்த கோபங்கொண்டு 
அந்த நந்தனவனத்திலே யொரு புஷ்பமுமில்லாமல் தினந்தினம் யாவரும் 
அறியும்படியாகப் பறித்துக்கொண்டு வாவென்று அந்தப் பூவாணிபனுக்குச் 
சொன்னான் . அவனுமந்தபடியே வெற்றியுள்ள அந்த வேந்தனைப் பணிந்து 
விடைபெற்றுக்கொண்டு போனான் . ( எ - று ) 

[ 46 ] 


அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் . 


முடித்திடு மரசர்க் கோர்நாண் முடியாத பழியுண்டாக 
வெடித்தபோ தெல்லா மென்றூழ் வெடியாத போதிற் கொய்தா 
னெடுத்தசெவ் வந்திப் போதி னெதிர்படு நிழலா மென்னக் 
கடித்திகழ் விசும்பிற் றாரா கணங்களு மறைந்த வன்றே 

( இ - ள் ) அந்தச் செவ்வந்திப்பூவைச் சிரசிலே முடித்திடுகின்ற அந்தச் 
சோழராஜாவுக்கு வொருகாலத்தினு நீங்காத பழியுண்டாகும்படியாய் யந்தப் 
பூவாணிபன் மலர்ந்த புஷ்பங்களையெல்லாஞ் சூரியோதயமாகாத காலத்திற் 
கொய்தான் . அப்படிக் கொய்தெடுத்த செவ்வர் திமலரினெதிர்ப்படுகின்ற நிழ 
லைப்போல .ஆகாயத்திற் கூர்மையாய் விளங்காநின்ற நட்சத்திரங்களின் கூட் 
டங்களுமறைந்தன . அன்று , ஏ - அசை, உடுக்களுமொளிமழுங்கி விடியற்கால 
மாயிற்று என்பதாம் . ( எ - று ) 

[ 47 ] 
குரவனா முனிக்கு நாமுன் கொடுத்தசெவ் வந்தி நாட்போ 
தரசனாற் கவரப் பட்ட தெனநினைக் தரவ வேந்தன் 
வாவிடு கனகச் செந்தா மரைப்புது மலரைப் போலே 
யிரவினை யகற்றிக் கீழ்பா லிரவியு முதயஞ் செய்தான் 

( இ - ள் ) சில்பெருமானுடைய திருமுடியிலேயணியும் பொருட்டுக்குருவா 
கிய சாரமாமுனிக்கு முன்னாலே நாங்கொடுத்த புதிதாயுள்ள செவ்வந்தி மலர் 
களை அரசனாலேயபகரிக்கப்பட்டதென்று நினைந்து அரவவேந்தனான . சர்ப்ப 
ராசன் இப்பொழுது சுவாமிக்குத் தரிக்கச்சொல்லி வரவிட்ட தங்கமயமான 
செந்தாமரையின் புதிய மலரைப்போல இராக்காலத்தை நீக்கிக் கிழக்குத் திசை 
யில் சூரியனுமுதயமானான் ( எ - று ) 

[ 48 ] 


40 


செவ்வந்திப் புராணம் 


கலி நிலைத்துறை . 


வண்டு ணாதமு னெடுத்தசெவ் வந்திநாண் மலரைக் 
கொண்டு மாமுனி காணவே வணிகனுங் கொடுத்தான் 
கண்டு நெஞ்சுநொந் திறைவர்சந் நிதியிலே கலுழ்ந்தான் 
பண்டு மாரனை யெரித்தவ ரவனுடன் பகர்வார் 

( இ - ள் ) வண்டுகள் தேனையுண்கிறதற்கு முன்னமேயெடுத்த புதிய செவ் 
வர் திமலரைக்கொண்டுபோய்ச் சாரமாமுனி பார்த்திருக்கப்பூவாணிபனும் அர 
சனிடத்திற்கொடுத்தான் . அதைக்கண்டு மனது நொந்து செவ்வந்திநாதரு 
டைய சந்நிதியிலே அந்தச் சாரமாமுனிவர் முறையிட்டழுதார் . முற்காலத் 
தில் மன்மதனை யெரித்த கடவுள் அந்தச் சாரமா முனியுடனே சொல்லு 
வார் ( எ - று ) 

( 49 ) 
அஞ்ச லஞ்சனீ முனிவனே யவனைநா மழிப்போ 
நஞ்ச மன்னவன் றன துறை யூரிலே நண்ணி 
மஞ்சு லாவிய மாளிகை மறுகெலா மருவி 
யிஞ்சி சூழுமிந் நகரெழு தினத்திலே யிறக்கும் 

( இ - ள் ) நீ பயப்படாதே பயப்படாதே முனிவனே அந்த அரசனை நாம 
ழித்துப் போடுவோம் . விஷம் போன்ற அந்த வேந்தனுடைய உரையூரிலே 
தீ யடைந்து மேகங்கள் தவழ்கின்ற மாடமாளிகைகள் வீதிகளெல்லாஞ்சென்று 
மதிலாற் சூழப்பட்ட இந்த உறையூர் நகரமானது இன்று முதலேழு தினத் 
திலே அழிந்துபோகுமென்று சொல்லிலாயென்றார் ( எ - று ) 

[ 50 ] 
அரன ருச்சனை புரிகுவோ ரடியரைப் பணிவோர் 
குரவர் சொற்படி யொழுகுவோ ரிரந்தது கொடுப்போர் 
நரைமு திரச்சியோ ரருமறை சிவாகம நவில்வோர் 
திருவு டைப்பணி புரிகுவோ ரருமகஞ் செய்வோர் 

இ - ள் ) சிவபெருமானை யருச்சனை செய்வோர்களும் , சிவனடி வணங்கு 
வோர்களும் , குரு வாக்கியப் பிரகாரம் நடப்போர்களும் , ஏழைகளுக்கிரங்கியவர் 
கள் யாசித்ததைக் கொடுப்போர்களும் , நரைத்து முதிர்ந்த பருவத்தையுடை 
யவர்களும் , அரிய வேதாகமங்களை வாசிப்போர்களும் , சிவ பணிவிடை செய் 
வோர்களும் , அருமையான யாகங்களைச் செய்வோர்களுமாகிய இவர்களெல்லா 
குங் கேட்கும்படியாகச் சொல்றுமென்றார் சுவாமி . 

( எ - று .) [51 ] 
அன்று கற்பினார் யாவரும் கேளுமின் சொல்கே 
னின்று தொட்டெழு தினத்திலிப் பதியிறந் தேகு 


உறையூரழித்த சருக்கம் 

THI 
மன்றி லுற்றவ ராணையாற் சொரியுமண் மாரி 
யன்ற டுக்கழி வாகிய வேந்தனு மழிவான் 

(இ - ள் ) நெருங்கிய கற்புள்ள மங்கையரான புண்ணியவதி முதலான 
யாவருங் கேளுங்கள் ஒன்று சொல்லுகிறேன் . இன்று முதல் ஏழு நாளையிலே 
இந்த உறையூர்ப் பட்டணம் அழிந்துபோம் . கனகசபையிலே நடனம்புரி 
கின்ற சிவபெருமானுடைய ஆக்கினைப்படிக்கு மண்மாரி பொழியும் . அந்த 
மண் மாரியினாலே யிப்படி யடாதகாரியஞ் செய்தவன் பராந்தகச் சோழனும் 
அழிந்து போவானென்றும் அறிவிக்கும்படி சுவாமி திருவுள்ளம்பற்றி யருளிச் 
செய்தார் . ( எ - று . )) 

152 ] 


சுற்ற மோடவன் றானையுங் கயவருந் தொலைவா 
ரிற்றை நாளிது சிவனும் தேசமென் றெவர்க்குஞ் 
சொற்று வாவென வுரைசெய்தார் முனிவனுந் தொழுது 
மற்றை நாளுறை யூரிலே யுரைத்தனன் மறுகில் 

( இ - ள் ) இராஜாடைச்சேர்ந்த சுற்றங்களுடனே அவனுடைய சேனை 
களுஞ் சேனாதிபதிகள் மந்திரிகள் முதலான துஷ்டர்களு மிறந்து போவார்கள் 
யென்றும் இது சிவபெருமானுடைய உபதேசமென்று யாருக்குஞ் சொல்லி 
வரும்படி சுவாமி திருவாய்மலர்ந்தருளினார் . அதைக்கேட்ட சாரமாமுனிவருஞ் 
சுவாமியை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு மறுநாள் உறையூரிலே வீதிகள் 
தோறும் போய் அந்தப்பிரகாரம் எல்லோர்களும் அறியும்படி பிரசித்தமாய்ச் 
சொன்னார் . ( எ - று . ) 

( 53 ) 


தூய ரானவ ரக்கண மேசெலத் துணிந்தார் 
தீய ரானவ ரசங்கதி யாடியிற் செறிந்தார் 
தாய ராமென வருள்செயுஞ் சிராமலைத் தலைவர் 
வாயு வோடெழு முகிலையும் வரவழைத் துரைப்பார் 

( இ - ள் ) பரிசுத்தமும் பகுத்தரிவுமுள்ள நல்லோர்கள் அதைக் கேட்ட 
அந்தட்சணமே அந்த ஊரைவிட்டுப் போய்விடத் துணிந்தார்கள் . நீயரான 
துஷ்டர்கள் சாரமாமுனிவர் சொல்லியதைக் கேட்டு அசங்கதியாகிய பொய் 
யென்று அலட்சியமாய்ப் பேசியவர்கள் வீடுகளிலேயே யிருந்துவிட்டார்கள் . 
தாயர்களைப்போலே யுயிர்களுக்குக் கிருபை செய்கின்ற செவ்வந்திநாதர் வாயு 
தேவனுடனே சப்த மேகங்களையும் வரவழைத்துச் சொல்லுகின்றார் ( எ- று ) [1] 

சந்த நான்மறை முனிவனை யிகழ்ந்தவன் றருஞ்செவ் 
வந்தி நாண்மலர்த் தொடையலும் புனைந்திடு மன்னன் 


11 


செவ்வந்திப் புராணம் 
பந்த மாகிய கிளைகளோ டழிந்திடப் பதியும் 
விந்த மாமென மறைத்திடு மெனச்சொலி விடுத்தார் 


* 


( இ - ள் ) சந்த ரூபமான ஸ்வரங்களையுடைய நான்குவேதங்களையுமுணர் 
ந்த சாரமாமுனிவனையிகழ்ந்து அயன் நமக்கு அணியச்செய்கின்ற செவ்வந்தி 
மலர்களைக் கவர்ந்து அத்தால் தொடுக்கப்பட்ட புதிதாகியமாலையையும் அணிந் 
திடுகின்ற மன்னனாகிய வன்பராந்தகச் சோழனும் அவனுடைய பந்துக்களான 
கிளைகள் முதலிய சுற்றத்தாரும் அழிந்துபோகும்படியாயும் அவனுடைய பட் 
டணமான உரையூரும் விந்தமலைப் போலே பூமியில் புதைந்து போகும்படியா 
யும் மண்மாரியாக வருஷியுங்களென்று சொல்லிச் செவ்வந்திநாதர் திருவாய் 
மலர்ந்தருளினார் , ( எ.று ) 

[ 55 ] 


* 


தாமு மந்நகர்க் கெதிர்முக மாகிமுற் றலத்துக் 
கேம மாகவே புறங்கொடுத் திருந்தன ரிப்பான் 
மாமு கிற்கண மிடித்ததிர்ந் தெழுந்து மண் மழையைத் 
தீமு கங்களா லிறைத்தன புனலையுஞ் சிதறி 

( இ - ள் ) அப்படிச் சப்தமேகங்களையும் அனுப்புவித்துத் தாமும் அந்த 
உறையூர் நகரத்துக்கு எதிர்முகமாகி அந்த நகரத்தைப்பார்க்க மேற்கு முக 
மாய்த் திரும்பி முன்னே கிழக்கு முகமாயிருந்த தலத்துக்கு இன்பமாகவே 
பின்கொடுத்திருந்தார் . இப்பால் சுவாமியினுடைய உத்தாரப்படி பெரிய 
மேகங்களின் கூட்டங்களெல்லாம் ஆகாயத்திலே மின்னி யிடித்து அதிர்ந்து 
ஆரவாரஞ்செய்து எழுந்து காற்றும் மண்ணும் மழையும் நெருப்புத் தண்ணீரு 
மெல்லாமொன்றுகூடிச்சொரிந்தன ( எ - று ) . மண்மாரியை நெருப்புக்களின் 
முகங்களாலே நீரையுஞ் சிதறி மேகங்களிறைத்தனலெனக்கூட்டுக . ( 55 ) 


சண்ட மாருதஞ் சுழன்றுறை யூரெலாஞ் சலியா 
வெண்டி சாமுகந் திரிந்திட வொன்றிலொன் றெடுத்துக் 
கொண்டு கீழ்விழ வெறிந்தன பலபல குவையாய் 
மண்டி ரண்டன மலைபெறுங் குழவிகண் மான 


( இ - ள் ) சண்டமாருதமான காற்றானது சுழன்று உ றயூரிலேயிருக்கிற 
சகல சனங்களுஞ் சலிக்க அந்தப் பட்டணமெட்டுத் திசைகளுஞ் சுழல மாட 
மாளிகை கூடகோபுரங்களைப் பெயர்த்து வொன்றின் மேலொன்றா யெடுத்துக் 
கொண்டு கீழே விழும்படி யெறிந்தன மலைகளைப்போல வுமது பெறுகின்ற 
சிறு குன்றுகளைப் போலவும் , ஒப்பாக பலபல குவியல்களாக மண்கள் திரண்டு 
மேடிட்டன . ( எ - று ) இதனாலனேகம் பெயரிறந்தார்கள் . [ 57 ] 


உறையூரழித்த சருக்கம் 

153 
கூற்ற மன்னவன் றீவினை விளைத்திடுங் கோழி 
கீற்ற டைந்துபல் குழிகளா யுயர்ந்தது கிழக்கிற் 
காற்று வந்து தன் கரங்களாற் கீழ்நிலங் களைய 
வேற்று மண்களைச் சொரிந்தன போன்றன மேகம் 

( இ - ள் ) உறையூர்ப் பட்டணத்திலிருக்கிற சகல சனங்களுக்கும் இயம 
னைப்போலான வன் பராந்தக சோழனுடைய தீவினையாலுண்டாகும் விதத் 
தைக் கோழிமாநகரமானது கோழியின் கால்களாற் கீறப்பட்ட கீற்றையடை 
ந்து காட்டிப் பல குழிகளாயும் மேடுகளாயு முயர்ந்தது . கீழ்காற்றானது வந்து 
தனது கைகளாலே கீழ் நிலங்களைக் களையவேற்று மண்களை மேகங்கள் சொரி 
ந்தனபோலிருந்தன ( எ- று ) உறையூர்க்கோட்டைக்கு கிழக்கேயுண்டாகிய 
மண்ணைக் கீழ்காற்று வந்து குத்திப் பெயர்த்தெடுத்து அந்த மண்ணைச் சொரி . 
வது மேகங்கள் வேறு மண்களைச் சொரிந்தன போலிருந்ததென்பதாம் . [ 58 ] 


யின 


மாட மாளிகை மறைந்தன மறைந்தன மணித்தே 
ராட ரங்கெலாம் புதைந்தன புதைந்தன வகங்கள் 
கூட கோபுரங் கரந்தன கரந்தன குளங்கண் 
மேடு பட்டன காவுட னாவண விதி 

( இ - ள் ) மாடமாளிகைகளெல்லாம் மறைந்து போயின அழகிய தேர்க 
ளும் , நடனசபைகளும் , வீடுகளும் மறைந்து மண்மேடிட்டுப் புதைந்துபோ 

கூடகோபுரங்களும் , குழக்களுமிருந்த விடந்தெரியாமற் மறைந்தொ 
ழிந்துபோயின . பூங்காவனங்களுஞ் சோலைகளுங் கடைவீதிகளும் மண்மே 
டுபட்டன . ( எ - று ) 

[ 59 ] 
அந்த மாமுனி யுரைத்ததை யசங்கதி யாடி 
யிந்த வாருயி ரிழந்தன மெனக்கரைந் திடுவார் 
தந்தை தாயருக் கிரங்குவார் கலுழுவார் தளர்வார் 
மைந்த ரானவர்க் குருகுவா ராயினர் மாக்கள் 

( இ - ள் ) அந்தச் சாரமாமுனிவர் சொன்னதைப் பொய்யென்று பரியா 
சஞ் செய்து இந்த அருமையான உயிரை யிழந்தோமென்று சொல்லிச் சிலர் 
இறப்பார்கள் . தந்தைகளும் தாயார்களுமிறந்துபோனதற்காகச் சிலர் இரங் 
கியழுவார்கள் . மைந்தர்களிறந்துபோன தற்காகச் சிலர்கள் மனமுருகுவார்க 
ளிந்தப்படி யுறையூரிலுள்ள மனிதர்களாயினார்கள் . ( எ - று ) 

[ 60 ] 
மழைத னக்கிடு குடையெனக் குழவியான் மறைப்பார் 
தழைசெ விப்புகர் முகமத மருப்பினைத் தந்தி 


20 


154 


செவ்வந்திப் புராணம் 


புழைப் ரப்பிய வாயிடைக் சிலர்சிலர் 

புகுவா 
ரழலி றைத்திடு புயலினுக் கஞ்சுவா ரானார் 

( இ - ள் ) மழைக்குக் குடைபிடித்துக்கொள்வது போலத் தங்கள் கையி 
லிருக்கிற குழந்தையாலே தங்கஞ்டலை மறைப்பார்கள் . தழைந்த செவியும் 
புகர்முகமும் இரண்டு கொம்புகளையுமுடைய யானைகள் மண்மாரியினாலே 
அடிபட்டு இறந்து விழுந்துகிடக்கும் 

போது அதினுடைய துவாரம் பொருந்தின 
அகன்ற வாயினிடத்தேபோய்ச் சிலர் சிலர் நுழைவார்கள் அக்கினிச் சுவா 
லையாய்ப் பெய்கிற மழைக்குப் பயந்து அஞ்சுவார்கள் . ( எ - று ) [ 61 ] 

ஒருவருக்கிடை யொருவர்வந் தொளித்தொளித் தொதுங்கிப் 
பரிவ ருத்தனை பண்ணிடு மவரெனப் பயில்வார் 
வெருவி யக்கண நிலவறை செயச்சிலர் . விரைவார் 
புரமெரித்திடு பொழுதினி லவுணரைப் போன்றார். 

( இ - ள் ) பயந்து ஒருவரிருக்குமிடத்தில் மற்றொருவர் மிகவும் பயந்து 
வந்தொளித்தும் , அவர்கள் அப்படியஞ்சியருக்குமிடத்தில் வேறே சிலர் ஆபத் 
இடனே பயந்து வந்தொளித்தும் ஒதுங்கிப் பரிவருத்தனை செய்து இருப்பவர் 
களைப்போலச் சிலரிருந்து இறந்தார்கள் . அப்படிப் பெய்கின்ற மண்மாரிக்குப் 
பயந்து சிலர்கள் அந்தட்சணத்திலே நிலவறை செய்து அதிலிருக்க அவசரப் 
படுவார்கள் திரிபுரங்களும் வெந்து எரியும் பொழுது அதற்குள்ளேயகப்பட்டுக் 
கொண்ட முப்புராதிகளைப் போலானார்கள் உறையூரிலுள்ளவர்கள் ( எ - று ) [ ] 

பாவி மன்னவன் றன்னகர் படுந்துயர் பார்த்துத் 
தேவி தன்னுடன் பரியின்மேற் குடதிசைச் சென்றான் 
மேவு மவ்விடந் தன்னினு மண்மழை விழுந்த 
வாவி கொண்டவன் வடதிசைக் காவிரி படைந்தான் 

( இ - ள் ) மகாபாவியாகியவன் பராந்தகச் சோழராசன் தன்னுடைய பட் 
டிணம் படுகின்ற துன்பத்தைப் பார்த்துத் தனது மனைவியுடனே குதிரை 
யின் மேலேறிக்கொண்டு மேற்குத்திசை நோக்கிப்போனான் . அப்படி யவன் 
போகின்ற அந்த இடத்திலும் மண்மாரி யவன்மேல் விழுந்தன. அதன் 
மேல் உயிரிலாசை கொண்டவனான அவ்வரசன் வடதிசைக் காவிரியையடைர் 
தான் . ( எ - று ) 

[ 63 ] 
சென்னி யவ்விடைத் திரும்பவு மவன்பெருந் தேவி 
தன்ன தாகிய கருப்பமெய் முதிர்ந்திடுந் தளர்வாற் 
பொன்னி யாற்றிடை விழுந்தனள் புலையரிற் புலைய 
னென்னு மன்னவன் றிரும்பிவந் தவளையு மெடாமல் 


உறையூரழித்த சருக்கம் 

155 
( இ - ள் ) சென்னியாகிய அந்தச் சோழராசன் காவிரியை நோக்கித் 
திரும்பவும் அவனுடைய பெருமையுள்ள தேவியானவள் தன் வயிற்றிலுள்ள 
கருப்பமானது முதிர்ந்து அதுனாலே சரீரந்தளர்ந்து பொன்னியாறாகிய அந் 
தக் காவிரிந் தியிலே விழுந்தாள் . சண்டாளரினுங் கொடிய சண்டாளனான 
அந்த அரசன் திரும்பி வந்தவளையுமெடாமல் போனான் . ( எ - று ) [ 64 ) 


உயிர்பிழைத்திடி லேதுவிற் றேனுமுண் பாமென் 
செயிரி ழைத்த சொற் படியவன் விரைவுடன் சென்றா 
னயிர்கொழித்திடு காவிரிக் கரைபுகு மளவிற் 
றுயர்பு டைத்துநொந் தவனொடு வீழ்ந்தது துரகம் 

( இ - ள் ) அப்படி விழுந்த தனது பட்ட ஸ்திரீயையும் பார்த்தெடாமல் 
தன்னுயிர் பிழைத்திருந்தால் ஏதாவது விற்றானாலும் பிழைத்துண்போமென்று 
மூடர்கள் பேசுகிற குற்றக்தை யுண்டுபண்ணப்புட்ட சொல்லின்படி யந்தச் 
சோழராசன் குதிரையின் மேல் வேகத்துடனே போனான் . நுண்ணிதான 
மணலைக் தொழித்திடுகின்ற காவிரியின் வடகரையிற் போகுமளவிலே மண் 
மாரியின் துன்பத்தினாலேயுங் காற்றுனாலேயுங் அடிபட்டு நொந்து அந்தச் 
சோழராசனுடனே யவனேறிய குதிரையும் மண்ணிலே விழுந்தது . ( எ - று ) [ ] 


மாவு மன் 


மன்னனு மறைந்திடப் பொழிந்தமண் மாரி 
காவி னின்றகண் மலரெலாம் பறித்துமுன் கவர்ந்த 
பாவி யென்றிவன் விருப்பமா னதுகெடும் படிக்குப் 
பூவி னான்மறைத் திடுவது போன்றன புயல்கள் 

( இ - ள் ) குதிரையும் அரசனும் மறைந்திடும்படியாக அஸ்விடத்திலே மண் 
மாரி பேய்ந்து மூடிப்போட்டது . எப்படி யிருந்ததென்றால் சாரமாமுனிவர் 
வைத்த நந்தன வனத்திலேயுள்ள தேன்பொருந்திய செவ்வந் திமலர்களையெல் 
லாம் பறித்து முன்னே கவர்ந்து கொண்ட மகா பாவியென்றும் அவன் அந்தப் 
பூவில் வைத்திருந்த விருப்பமானது கெடும்படிக்கும் மேகங்கள் பூவாகிய மண் 
ணின் மழையான துளிமாரியினாலே யவனை மறைத் திடுவது போலிருந்தன. 
( எ - று ) 

[66 ]] 


பிறைமுடித்தவர் முனிவினா லயிர்மழை பெய்த 
தறையி லித்தனை யாயிரத் தலமென வறியு 
முறைக ளிட்டன போன்றிருந் தனவுறை யூரிற் 
குறைய றத்திசை திசையெலா நிறைந்தமட் குவைகள் 

( இ - ள் ) மூன்றாம் பிறையை முடித்த சிவபெருமானுடைய கோபத்தி 
னாலே மண்மாரி பெய்த பூமியில் இவ்வளவு ஆயிரமான இடங்களுண்டாயின 


. 


ருமானுக்கு அணிகின்ற செவ்வந்தி மலரைத் தலையிலே முடித்த வன்பராந்தகச் 
156 

செவ்வந்திப் புராணம் 
வென்று யாரும் அறியும்படிக்கு அடையாளமான உறைகச் வைத்திட்டன் 
போல உறையூரிற் குறைவின்றி நான்கு திசைகளெல்லா நிறைந்த மண்மேடு 
களிருந்தன . ( எ - று ) 

[ 67 ] 
கண்ணி னாலருட் பெருமழை பொழிந்திடுங் கடவுண் 
மண்ணி னான்மழை பொழிந்திடு முகிலினை மாற்றிப் 
புண்ணியஞ்செயா வளவனூ ரழித்தது போதும் 
விண்ணி லேகுமென் றுரைத்தனன் மறைந்தன மேகம் 

( இ - ள் ) கிருபாநேத்திரத்தால் அருளாகிய பெரிய மழையை அடியா 
ரிடத்திற் பொழிந்திருக்கின்ற கடவுளாகிய செவ்வந்திநாதர் மண்மாரி பெய் 
யப்பட்ட மேகங்களை நீக்கி புண்ணியஞ் செய்யாத பாவியான சோழனிருந்த 
உறையூரை நீங்களழித்தது போதும் இனிமேலாகாயத்திலே போய்ச்சேருங்க 
ளென்று கட்டளையிட்டருளினார் அப்படியே மேகங்களுமறைந்தன ( எ - று ) 
இதனாலே அறக்கருணையாலடியார்களை அளுதற்கும் மறக்கருணையால் துஷ் 
டர்களுடைய குற்றத்தை நீக்கிக் குணப்படுத்துவதற்கும் இச்செய்யுளே சான் 
சாரும் . 

[ 68 ] 
கலிவிருத்தம் 
வன்னி வண்ணர் மலரை முடித்திடுஞ் 
சென்னி பட்ட திறமுறை செய்தனம் 
பொன்னி யாறு புகுந்திடர் மூழ்கிய 
கன்னி மாதின் கதையை விளம்புவாம் 
( இ - ள் ) நெருப்பினது நிறத்தையொத்த திருமேனியையுடைய சிவபெ 


சோழனுடைய அந்தத்தலை முதலிய அவன்சரீரமுழுதும் மண்ணிலே புதைக் 
தழிந்த விருத்தாந்தங்களைச் சொன்னோமினிமேல் காவிரியாற்றிலே விழுந்து 
துன்பத்தின்மூழ்கியழிவில்லாத அந்தமாதாசியின் கதையைச் சொல்வாம் ( எ- று ] 


கலிநிலைத்துறை 


. 


மேனி றைந்தெழ வருந்தியும் புனலிடை வீழ்ந்துஞ் 
சூனி றைந்துகொண் டிரும்புனற் சுழிகளிற் சுழன்று 
மானி றைந்திடு கொடியவர் திருவருளாலே 
தானி றந்தில ளொழுகின ளணுகின டடத்தை 

( இ - ள் ) அப்படிக் காவிரியாற்றில் விழுந்த அந்த அரசனுடைய மனைவி 
யானவள் சுவாசமேலே நிறைச்தெழப் பெருமூச்சுவிட்டு வருத்தத்தை யடை 


உறையூரழித்த சருக்கம் 


157 


துந்தண்ணீரிலே மூழ்கி வருத்தப்பட்டும் பூரண கெர்ப்பத்துடனே பெரிய 
நீர்ச்சுழிகளிலே சுழன்றும் , பெருமை நிறைந்த ரிஷபக்கொடியையுடைய கட 
வுளின்றிருவருளாலே பிராணலயமில்லாமல் வெள்ளத்தினது நீரொழுங்கிலே 
மிதந்துபோய் ஆற்றங்கரையோரமாக அடைந்தாள் ( எ - று ) 

[ 70 ] 


கரையி லேயருந் தவம்புரி பவனருட் கண்ணான் . 
பிரம மாந்தி யென்பவன் குலத்தினும் பெரியோ 
னரிவை யவ்விடை வருதல்கண் டெடுத்தன னவடன் 
றெருமருந்துய ரகற்றினா னடைவிலே தேற்றி 

( இ - ள் ) அந்த ஆற்றங்கரையிலே யரிதான தவத்தைச் செய்துகொண்டி 
ருப்பவன் , கிருபையே கண்ணாகவுடையவன் , பிரமமாநதியென்று சொல்லப் 
பட்டவன் . குலத்தினும் பெரியோனான பிராமணன் . அரிவையாகிய அந்தச் 
சோழராசனுடைய தேவியானவள் அந்தக் கரையோரமாக மிதந்து வருதலைப் 
பார்த்து எடுத்து அ.ளுடைய சுழன்ற துன்பங்களையெல்லாம் நீக்கினதுமன் 
றித்தண்ணீரிலே அவதிப்பட்ட பேருக்கு என்ன பண்ணுவார்களோ அவைக 
ளையெல்லாம் செய்து தெளிலித்தான் ( எ - று ) 

( 71 ] 


தந்தை யானுன தச்சமுந் தளர்ச்சியுந் தவிர்வா 
யெந்த வூரெவன் றேவியுன் னாமம்யா தென்றா 
னந்த ணாளனே யன்னையே யத்தனே யருளே 
யெந்தை யேயுனக் கடைக்கல மடைடக்கல மென்றாள் 

( இ - ள் ) அப்படியந்தப் பிராமணன் அவளைத் தேற்றி நான் உன்னுடைய 
தகப்பன் நீ யென்னுடைய மகளாகையால் உன்னுடைய பயத்தையுந் தளர்ச்சி 
யையும் வீடு நீ யெந்தவூர், எவனுடைய மனைவி , உனது பெயர் யாதென்று 
கேட்டான் . அதற்கு இராஜாவின் சேவியாகிய அவள் பிராமணோத்தமனே 
கேள் , நீயே யெனது தாயுந் தகப்பனும் அருள் வடிவமான ஆசாரியனுமான 
தால் நானுனக்கு அடைக்கல மடைக்கல மென்று சொன்னாள் ( எ - று ) ( 72 ] 

திரிசி ராமலை யிறையவர் திருவுளஞ் சிதைத்த 
புரவ லன்னுயிர்த் தேவியான் புவனமா தேவி 
சொரியு மண்மழைக் கச்சமாய் மனுகுலந் தொலைத்தோன் 
குரக தந்தனை யுகைத்தன னென்னையுங் கொண்டு 

( இ - ள் ) திரிசிராமலை நாதருடைய திருவுளப்பாங்கிற்கு விக்கினஞ்செய்த 
சோழராஜாவின் பிராணநாயகி , யென் பெயர் புவனமாதேவி , பெய்கின்றமண் 
மாரிக்குப் பயந்து மனுவின் குலத்தைத் தொலைத்த அந்த அரசன் குதிரை 
யின் பேரில் என்னையும் வைத்துக்கொண்டு வெளிப்பட்டான் ( எ - று ) [ 3 ] 


158 


செவ்வந்திப் புராணம் 


அச்ச மாய்விழுந் தாற்றிலே மிதந்துனை யடைந்தேன் 
கச்சு வார்கழ லரசனெவ் விடத்தனோ காணே 
னெச்ச மானது வேண்டுமிக் குலத்தினுக் கென்று 
பிச்சி யாகியு முயிர்சுமந் திருந்தனன் பிழைத்து 

( இ - ள் ) மண்மாரி பெய்கிறதற்கு நான் பயப்பட்டு வேகமாய்ப் போகிற 
குதிரையிலிருந்து நழுவியாற்றிலே விழுந்து மிதந்துன்னையடைந்தேன் கச்சு 

லே கட்டிக்காலில் விளங்காநின்ற வீரக்கழலையுடைய அரசனான எனது நாய 
கன் எந்த யிடத்தை யடைந்தானோ நான் காணேன் . இந்தச் சோழவம்சத் 
துக்குப் பிள்ளையானது பேண்டுமென்று பிச்சையெடுக்கின் றவள் போலேழை 
யாகியும் ஆற்றிலேயி றந்துபோகாமற் பிழைத்து உயிரைச்சுமந்துகொண்டிருந் 
தேனென்றாள் ( எ - று . ) பிச்சி யென்பதை பித்தி யெனப்பொருள் கொண்டு 
அறிவில்லாத பயித்தியங் கொண்டவளாகியுமெனப்பொருள் கூறினும் அமை 
யும் விச்சு -வித்து என்பதுபோலக் கொள்க . 

[ 74 ] 


ஐய வென்றழு துரைத்தன ளந்தண னவளைப் 
பைய வேகொடு சென்று போய்ப் புகுந்து தன் பதியின் 
மையில் கற்புடை மனைவியோ டுரைத்தனன் வனத்திற் 
றையல் வந்தது மவளது பெருமையுந் தகவும் 

( இ - ள் ) இராஜாவினுடைய தேவியானவள் பிராமணனைப் பார்த் தென்னு 
டைய தகப்பனேயென்று அழுது தன்னுடைய பூர்வோத்திரங்களை யெல்லாஞ் 
சொன்னாள் அதைக்கேட்டபிராமணன் அவளை மெள்ள அழைத்துக்கொண்டு 
போய்த் தன துவூரிலே புகுந்து மயக்கமில்லாத கற்பினையுடைய தன் மனைவி 
யுடனே இராஜாவின் தேவியானவள் ஆற்று நீரிலே அவதிப்பட்டு வந்ததும் 
அவளுடைய பெருமையுங் குணமுமறியும்படி சொன்னான் ( எ - று ) ( 75 ) 


கலிவிருத்தம் 


கருப்பமா னது நிறை கமலச் சீதையை 
விருப்பமாய் வளர்த்தவான் மீகர் போலவே 
யருப்பமுங் குறைவிலா தமிர்த நன்புன 
றருப்பண நிகர்மணித் தாம மாலிகை 

( இ - ள் ) பூரண கருப்பமாகவந்த காமரை மலரிலிருக்கின்ற லட்சுமியான 
சீதாதேவியை ஆசையாக வளர்த்தருளிய வான்மீக ரிஷியைப்போல அற்ப 
முங் குறைவில்லாமல் நிறைந்த பதார்த்தங்களுடனே அமிர்த மயமான அன் 
மும் நல்ல ஜலமும் கண்ணாடியைப்போல் விளங்கிய ரத்னமாலையும் பூமாலை 
யுங்கொடுத்து அந்தப் பிராமணன் சம்ரெட்சணை செய்துவந்தான் ( எ - று ) 


உறையூரழித்த சருக்கம் 


159 


சந்தன மிமசலம் பளிதந் தண்மலர் 
கந்துக மம்மனை கழங்கு பைங்கிளி 
சுந்தர வோ திமந் தோழி மார்களுக் 
தந்தன னவளது தளர்ச்சி நீங்கவே 

( இ - ள் ) பின்னும் இராஜாவின் தேவிக்குச் சந்தனமும் , பனிநீரும் , பச் 
சைக்கருப்பூரமும் , குளிர்ந்த புஷ்பங்களுந்தந்து விளையாடும்படி பந்து , அம் 
மானை , கழங்குகளும் , பசுமையான கிளியும் அழகிய அன்னம் போன்ற தோழி 
மார்களுமாகிய இவைகளையெல்லாம் அந்தப் புவனமாதேவியுடைய தளர்ச்சி 
நீங்கிச் சந்தோஷமாயிருக்கும்படியாயந்தப் பிராமணன் கொடுத்தான் ( எ - று ) . 


இன்புட னிப்படி யிருக்கு நாளிலே 
யொன்பது திங்களு நிறைந்த தொள்ளிழை 
தன்புடை மருத்துவத் தலைமை மாதரை 
யன்புட னமைத்தன னகன்றி டாமலே 

( இ - ள் ) அந்தப்புவனமாதேவியான இராஜபத்தினியானவ ளிந்தப்பிரகா 
ரஞ்சந்தோஷத்துடனே மகிழ்ந்திருக்கின்ற நாளிலே யொன்பது மாதங்களு 
நிறைந்து பத்தாவது மாதம் பிரவேசித்தவுடனே தலைமையான மருத்துவப் 
பெண்களை வரவழைத்துப் பிரசபமாகிறவரையில் அந்த இராஜபத்தினியிடத் 
தில் எப்பொழுது நீங்காமலிருக்கும்படியன்புடனேயந்தப்பிராமணன் செய்து 
வைத்தான் ( எ - று ) 

[ 78 ] 
பூரண கருப்பமாய்ப் பொறையு யிர்த்திடுஞ் 
சீரிய தினத்திலோர் முனிவன் சேர்ந்தன 
னோரையுங் கரணமும் யோக முஞ்செறி 
வாரமு நன்மையாய் வருதல் கண்டனன் 

( இ - ள் ) பத்துமாதங்களுநிறைந்து பூரணகர்ப்பமாகிப்பேறு காலமாகின்ற 
சிறந்த தினத்திலே ஒப்பற்ற வோர்முனிவருடனே பிராமணனும் சேர்ந் 
இராசியுங் கரணமும் , யோகமும் . நெருங்கிய வாரமும், லக்கினமும் , நட்சத் 
திரமுமாகிய இவைகளெல்லாம் நன்மையாக வருதலைக்கண்டான் ( எ - று ) [ 79 ] 

திரிபுவ னப்பெருந் தேவி யேயின 
மொருகடி கையிற்பொறை யுயிர்த்திடாதுகொள் 
பெருநல மெனச்சொலிப் பெயர்ந்து போயினா 
னரிவையுஞ் சரணமே லாக நின்றனள் 

( இ - ள் ) திரிலோகங்களுக்கும் பெருமையைக் கொடுக்கின்ற புவனமகா 
தேவியை யின்னம் ஒருநாழிகை வரையிற் பிள்ளைப்பேறுண்டாகாமற் செய்து 


160 

செவ்வந்திப் புராணம் 
கொண்டால் பெரிதாகிய நன்மையுண்டாகுமென்று சொல்லி யந்தப் பெரிய 
முனிவர் அவ்விடம் விட்டுப்போயினார் அதைக்கேட்ட அந்த இராஜஸ்திரீ 
யும் இரண்டு கால்களு மேலாக நின்றாள் ( எ - று ) 

[ 80 ] 
முற்றிழை முனிசொலு முகுர்த்தந் தன்னிலே 
பெற்றனள் குழவியைப் பிறையை நேரென 
நித்தமும் வளர்ந்தது நிதியுஞ் சாதக 
முற்றிடு தினத்தினி லோலை தீட்டினார் 

( இ - ள் ) தொழின் முற்றிய ஆபாணங்களையுடைய அந்தப் புவனமாதேவி 
பானவன் முனிவர் சொல்லிய நல்ல முகூர்த்த தினத்திலே குழந்தையைப் 
பெற்றாள் , அக்குழர்தையும் மூன்றாம் பிறையைப்போல நித்தமும் வளர்ந்து 
கொண்டிருந்தது . பிராமணனும் நிறைவுள்ள ஜாதகமானது பொருந்தத்தக்க 
தினத்திலே யோலையிலெழுதிவைத்தார் . ( எ - று ) 

( 31 ) 
ஈண்டு தன் றாயுட னிருந்த கோமக 
னாண்டொரு நான்குசென் றழகின் வீறினான் 
றூண்டிய பெரும்புகழ்ச் சோழ மண்டலங் 
காண்டக வெங்கணுங் கான மானதே 

( இ - ள் ) இவ்விடத்திலே தனது தாயாருடனே யிருந்த இராஜாவின் 
புத்திரன் நான்கு வருடஞ்சென்று அழகிலே பெருமையுடையவனானான் .. 
தூண்டப்பட்ட விளக்கைப்போலப் பெரிய பிரகாசமும் புகழ்ச்சியும் பொருந் 
திய சோழமண்டலமானது பார்க்கத்தக்க எவ்விடங்களிலும் அரசனில்லாதி 
லே நாடுகளழிந்து காடுகளாகிவிட்ட தென்றவாறு . 

[ 82 ] 
அன்புடைச் சாரமா முனியு .மத்தலந் 
தன்பொருட் டாகவே யிறந்த தன்மையால் 
வன்புடைக் காவலன் மந்திரிக்குழா 
மின்பமுற் றுறையுமவ் விடத்தி லெய்தினான் 

( இ - ள் ) அன்பையுடைய சாரமாமுனிவரும் அந்த உறையூரானது தன் 
பொருட்டினாலே யழிந்து போன காரணத்தால் அன்பில்லாதவன் பராந்தகச் 
சோழனது மந்திரிகள் முதலிய குழாங்கள் இன்பம் பொருந்தியிருக்கின்ற 
அவ்விடத்தில் போயினார் . ( எ - று ) 

83 ] 
தொல்லையி னமைச்சரே சோழ மண்டலம் 
புல்லிதா பிப்படிப் போத னீதியோ 
வல்லிய முயர்த்தவன் மாபிற் றோன்றினோ 
ரில்லையோ தேருமி னென்று கூறினான் 


. 


உறையூரழித்த சருக்கம் 


16 


( இ - ள் ) பழமையாயுள்ள மந்திரிகளே யிந்தச் சோழமண்டலமானது 
அற்பமாயிப்படிக் காடுகள் மூடி போயிருக்கின்றது ஞாயமோ புலிக்கொடியை 
யுடைய சோழர்களின் வமிசத்திலே தோன்றியபேர்களில்லையோ அதை 
யாராய்ந்து பாருங்களென்று சாரமாமுனிவர் சொன்னாரென்றவாறு . [ 84 ] 

அமைச்சருந் திருவுள மாகி லையானே 
யுமைக்கிறை யருளினா லுலக மேழையுஞ் 
சுமக்குநல் லொருவனைச் சோழன் றோன்றலை 
யிமைக்குமுன் கொணருவோ மென்று கூறினார் 

( இ - ள் ) அப்படிச் சாரமாமுனிவர் சொன்னதை மந்திரிகளுங்கேட்டு 
ஐயனே யுமக்குச் திருவுள முண்டாகில் உமையொருபாகனான சிவபெருமானு 
டைய திருவருளினாலே யேழுலோகம்களையுந் தாங்கத்தக்க புஜபலமுள்ள 
வொருவனாகிய சோழனுடைய புத்திரனையொரு நிமிஷத்துக்கு முன்னே 
கொண்டுவருவோமென்று கூறினார்கள் . ( எ - று ) 

[ 85 ] 
காவலன் காவிரி கடக்குங் காலையிற் 
றேவியும் புனலிடை வீழ்ந்து தீரமுற் 
றாவியோ டிருந்தன ளறிமி னென்றனன் 
யாவரும் புகழ்முனி யிருக்கை யெய்தினான் 

( இ - ள் ) அரசனானவன் உறையூர்ப்பட்டிணத்தை விட்டுக் காவிரியாற் 
றைக் கடக்குங்காலத்தில் அவனுடைய தேவியும் அந்தவாற்று நீரிலே விழுந்து 
கரையைச் சேர்ந்து உயிருடனே யிருக்கிறாள் நீங்கள் அறியுங்களென்று சொல் 
லியாவரும் புகழத்தக்க சாரமாமுனிவர் தான் இருக்கிறவிடத்திற்குப் போய் 
விட்டார்கள் . ( எ - று ) 

[ 86 ] 
சட்பதங் குடைமதத் தறுகண் யானையைக் 
கட்படம் புனைந்து தண் கரையி னேகெனக் 
கொட்புற விடினது கொணரு மென்று தம் 
முட்கலந் தமைச்சர்க ளொருமித் தேகினார் 
( ) 

இ- ள் ) ஆறு கால்களையுடைய வண்டுகன் குடையப்பட்ட மதமும் 
அஞ்சாமையுமுடைய யானையினிரண்டு கண்களையுங் கட்டிக் குளிர்ந்த காலி 
ரிக்கரையிலே சுழற்சி பொருந்தச் செல்லும்படி விட்டால் அந்த யானையானது 
இராஜாவைத் தெரிந்தெடுத்துக்கொண்டு வருமென்று மந்திரிகள் தங்களுள் 
ளத்திற் கலந்தொருமித்துக் கூடிப்போனார்களென்றவாறு . 

[ 87 ] 
முனிவனுக் கிவையெலா மொழிகு வாமெனத் 
துனைவொடுஞ் சென்று தங் கருத்தைச் சொல்லினா 

21 


162 

செவ்வந்திப் புராணம் 
ரனைவரு முயலுமென் றருளி னானவர் 
கனைகளிற் றினைவிழி கட்டி யேவினார் 

( இ - ள் ) சாரமாமுனிவருக்கு இவைகளெல்லாஞ் சொல்லுவோமென்று 
மந்திரிகளனைவரும் அவரிடத்திற்போய் தங்கள் கருத்தைச் சொல்லினார்கள் 
அதைக்கேட்டு அந்தச் சாரமாமுனிவரும் நீங்களெல்லோருங்கூடி முயற்சி 
செய்யுங்களென்று அருளிச்செய்தார் . அவர்களும் கர்ச்சிக்கின்ற யானையின் 
கண்ணைக் கட்டியனுப்பினார்களென்றவாறு , 

[ 88 ] 


ப 


அரசிப நடந்துல கனைத்துந் தேடியே 
கரைபொரு காவிரிக் கரையிற் சண்பக் 
மருமலி திருநில மருங்கிற் சென்றது 
திருமகன் சிதைத்தனன் சிற்றி லவ்விடை 

( இ - ள் ) இராஜாவின் பட்டத்துயானையானது நடந்து உலகமனைத்துந் 
தேடிக்கரையுடனே பொருதுகின்ற அலைகளையுடைய நீர்நிறைந்த காவிரிக் 
கரையிற் சண்பகமரங்களின் பூக்களாலே வாசனை பொருந்திராநின்ற அழகான 
நிலத்தின் சமீபமாய்ச்சென்றது . அப்பொழுது இராஜகுமாரனும் அவ்விடத் 
தில் சிறுபிள்ளைகளுடனே கூடிச்சிறுவீடு கட்டி விளையாடியந் தச்சிற்றில்களைக் 
காலாற் சிதைத்துக்கொண்டிருந்தனன் ( எ - று ) 

[ 89 ] 
சிறுமகா ருடனவன் சிதைக்குஞ் சிற்றிலின் 
மறுவறு கடகரி வந்து முன்பணிந் 
திறைமகன் றனைக்காத் தெடுக்க லுற்றது 
குறுமகா ரனைவரு மிரிந்து கூவினார் 

இ - ள் ) சிறுபிள்ளைகளுடனே அந்த இராஜகுமாரன் விளையாடிச்சிதைக் 
கின்ற சிறு வீட்டினிடமாகக் குற்றமற்ற மதயானையானது வந்து அவன் 
முன்னே வணங்கியந்தக் குமாரனைத் துதிக்கையினாலே யெடுக்கிறதற்கணைந் 
தது . அப்பொழுது அவன் பக்கத்தில் நின்ற சிறுபிள்ளைகள்ளை வரும் பயந்து 
கூவினார்கள் ( எ - று ) 

[ 901 


தாயரை யடைந்துநின் றனையன் றன்னைவந் 
தாயிருங் களிறெடுத் தசைத்த தென்றனர் 
வாயினி லறைந்துகை வயிற்றில் வைத்தவ 
யேவந் தணனுடன் றொழுது சொல்லினாள் 

( இ - ள் ) அப்படிக்கூவிக்கொண்டுவோடின சிறுபிள்ளைகளனைவரும் அவ 
னுடைய தாயாரிடத்தில் வந்து உன்னுடைய குமாரனை யொரு பெரிய யானை 


உறையூரழித்த சருக்கம் 

163 
யானது வந்து ஆச்சரியத்துடனே தும்பிக்கையினாலே யெடுத்து அசைத்தது 
வென்று சொன்னார்கள் . அதைக்கேட்டவுடனேயவள் தன்வாயிலேயறைந்து 
கொண்டு வயிற்றிலே கையையும் வைத்துக்கொண்டு சுத்தமுள்ள பிராமண 
னிடத்திலே வணங்கிச் சொன்னாள் ( எ - று ) 

[ 91 ) 


அந்தண னவ்விடை யணுகு மெல்லையிற் 
றந்தியுந் துதிக்கரஞ் சலித்து நின்றது 
சிந்தையி னுணர்ந்திறை தேவி யேகரி 
யிந்தன மிவன்பதத் தெழுது கென்றனன் 

( இ - ள் ) அப்படியிராஜாவின் தேவி சொன்னவுடனே பிராமணன் அவ் 
விடத்திற் செல்லும்பொழுது யானையும் அந்த இராஜகுமாரனைத் தூக்கக்கூ 
டாமல் துதிக்கையிளைத்து நின்றது அதையந்தப் பிராமணன் சிந்தித்தறிந்து 
இராஜாவின் தேவியையழைத்துக் கரியாகிய விறகுனாலே யிவனுடைய உள் 
ளங்காலில் எழுதும்படி சொன்னான் ( எ - று ) 

[ 92 ] 


கீறினள் பதத்தினிற் கிரியி னுச்சியி 
னேறிய கதிரென வெடுத்த தொண்கரி 
வீறிய மத்தக மிசையிற் றோன்றினான் 
றேறினள் சிவன்செய் லென்று தேவியே 

( இ - ள் ) பிராமணன் சொன்ன பிரகாரங்கரியினாலே உள்ளங்காலிற் கீறி 
னாள் . உடனேயுதயகிரியினுச்சியிலேறிய சூரியனைப் போலத் துதிக்கையா 
லெடுக்கப்பட்ட பொளிபொருந்திய யானையின் பெரிய மத்தகத்திலே யிராஜ 
குமாரன் றோன்றினான் இதைக்கண்ட இராஜாவின்தேவி சியன் செயலென்று 
தேறினாள் ( எ - று ) 

( 93 ) 


திருநல மறையவர் மலரைச் சிந்தினா 
ரருமறை யந்தண னாசி கூறினா 
னொருகரிக் கோடுகீ ழிருந்த வுள்ளடி 
யிருகரிக் கோடுமே லிருக்க வுற்றதே 
( இ - ள் ) அழகுள்ள நலம்பொருந்திய பிராமணர்கள் புஷ்பங்களைத் தூவி 
னார்கள் . அரிதாகிய வேதத்தையுணர்ந்த அந்தணனாகிய முனிவனும் ஆசீர் 
வாதஞ் சொன்னான் . ஒரு கரிக்கோட்டின் கீழேயிருந்த இராஜகுமாரனுடைய 
உள்ளங் காலானது இரண்டு கொம்பினையுடைய யானையின் மேலிருக்கப் 
பொருந்தியது ( எ - று ) 

[ 94 ] 
உன்னத மதகரி யுவந்து சென்றருண் 
மன்னிய திரிசிரா மலைக்கொ ழுந்தனார் 


164 


செவ்வந்திப் புராணம் 


சந்நிதி முன்னரா தரிக்க வைத்தது 
சென்னிதன் சென்னியின் முடியைச் சேர்த்தினார் 

( இ - ள் ) உயர்ச்சியுள்ள மதயானையானது மகிழ்ச்சியுடனே யிராஜகுமார 
னான சோழனைச் சுமந்து கொண்டு போய் கிருபைபொருந்திய திரிசிராமலைக் 
கொழுந்தர் சன்னிதானத்துக்கு முன்னே யவனை யாதரிக்கும்படி வைத்தது . 
உடனே சென்னியாகிய அந்தச் சோழனுடைய சிரசிலே மகுடத்தையணிந் 
தார்கள் . ( எ - று ) 

[ 95 ] 


மந்திரக் கிழவருங் கிளையின் மாந்தருந் 
தந்திரத் தலைவருந் தானை மாக்களுஞ் 
சுந்தரத் துணை வரு முறுதிச் சுற்றமும் 
வந்துடன் வளைந்தன வாரிபோலவே 

( இ - ள் ) மந்திராலோசனைக்கு உரிய பூர்வீக மந்திரிகளுஞ் சோழர்க 
ளுடைய கிளையிற்றோன்றிய இராஜ வம்சத்தார்களுஞ் தந்திரோபாயங்களைச் 
சொல்லப்பட்ட தலைவர்களுஞ் சேனாவீரர்களும் அழகுபொருந்திய படைத் 
துணைவரான நட்பினரும் அரசனுக்கு உறுதியான மொழியைச் சொல்லப் 
பட்ட சுற்றத்தார்களுமாகிய எல்லோர்களும் வந்து சமுத்திரம் போலச் சூழ்ந் 
துகொண்டார்களென்றவாறு . 

[ 96 ] 


கழைச்சிலை யிவன்கரி காலச் சோழனென் 
றழைத்தனர் கடமையு மாறி லொன்று கொண் 
டொழித்தனன் றுயரெலா முலகம் யாவையும் 
பிழைத்தன பகைமையும் பிணியு மற்றவே 

( இ - ள் ) கரும்பை வில்லாகவுடைய மன்மதனைப்போல அழகுள்ள இவ 
னுக்குப் பெயர் கரிகாலச்சோழனென்று சொல்லிச் சகலருமழைத்தார்கள் . 
அப்பெயருள்ள இவன் குடிகளிடத்திலாறிலொரு கடமையும் வாங்கிக்கொண்டு 
துன்பங்களையெல்லாம் நீக்கினான் . இதனாலே பகையும் பிணியுமற்று உலகம் 
யாவும் பிழைத்துச் சுகமாயிருக்கன . ( எ - று ) உலகம் யென்பது அதிலுள்ள 
உயிர்கள் . 

[ 97 ] 


கடலெனுங் காவிரிக் கரையுங் கட்டிமுன் 
செடிபடு தென்கரைச் சிவால யங்களும் 
வடகரை வாய்த்தலை வயலு மாக்கினான் 
படவா வின்முடிப் பார நீக்கினான் 

( இ - ள் ) அந்தக் கரிகாலச்சோழ்னானவன் கடலென்று சொல்லப்படுங் 
காவிரியாற்றுக்குக் கரையுங்கட்டி , மூன்னே செடிகள் பொருந்திய தென்கரை 


உறையூரழித்த சருக்கம் 


1165 


யிலே சிவாலயங்களும் வடகரையில் வாய்த்தலை முதலிய கால்வாய்களும் வயல் 
களுமாக்கிப் படத்தையுடைய ஆதிசேடன் முடியிலுள்ள பூபாரத்தையு நீக்கி 
னான் . ( எ - று ) காவிரிக்குக் கடல்வரையுங் கரைகட்டினானென்றுங் கூறுவர் . [ ] 


சேரனுஞ் செழியனுந் திறைய ளந்திட 
வீரனிப் படிப்படி புரக்கும் வேலையிற் 
சாரனென் பவன்புரி தவத்தி னான்மகிழ்ந் 
தாரணந் தொழுமவ னருளி னெய்தினான் 

( இ - ள் ) சேரனும் பாண்டியனுந் திறையாகிய அரசிறையைக்கொண்டு 
வந்தளந் திடும்படிக்கு வீரனான கரிகால்சோழன் இவ்வாறாகப் பூமியைக்காத்து 
அரசாட்சி செய்யுங்காலத்திலே சாரமாமுனியென்பவர் செய்கின்ற தவத்தி 
னாலே வேதங்கள் தொழுகின்ற சிவபெருமான் மகிழ்ந்து தமது அருளினாலே 
யம்முனிவர் முன்னே பிரசன்னமானார் ( எ - று ) அருளினாலம் முனிவர் முன் 

[ 99 ] 


னெய்தினார் . 


வரமுனி வணங்கினான் வரங்கள் யாவையுந் 
தருகுவ முரையெனச் சாரன் கூறுவா 
னருமலர் திருமதி யாற ணிந்தவா 
பரகதி பெறவருள் பாலி யென்றனன் 

( இ - ள் ) அப்படித்தம்மிடத்தில் அணைந்த சிராமலைநாதரை மேன்மையுள்ள 
சராமா முனிவர் வணங்கினார் . அவரை நோக்கி வரங்கள் யாவையுங் கொடுக்கி 
றோஞ் சொல்லென்று சுவாமி திருவாய் மலர்ந்தவுடனே யந்தச் சாரமாமுனி 
வர் அருமையான செவ்வந்திமலரையும் அழகிய , சந்திரனையுங். கங்கையையும் 
திருமுடியிலானிந்தருளிய கடவுளே அடியேன் பாகதியாகிய திருவடி முத்தி 
யைப் பெறும்படி கிருபை பாலிக்கவேண்டுமென்று சொன்னார் . ( எ - று ) 
பாலித்தல் - கொடுத்தல் 

[ 100 ] 


இக்கதை விரும்பினோ ரெவர்க ளுங்கதி 
புக்குறை யவும் வரம் பொழிக வென்றனன் 
றக்கதென் றருண்மிகு சார மாமுனிக் 
கக்கணஞ் சிவபத மருளிப் போயினான் 

( இ - ள் ) இந்தக் கதையை விரும்பினோர்கள் எவர்களுஞ் சிவகதியை 
யடையவும் , வரத்தைத் தந்தருள வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட படியே 
தக்கதென்று அருளிலே மிகுந்த சாரமாமுனிக்கு அந்தக்கணத்திலே சிவபத 
மாகிய முத்தியையடையும்படி அனுக்கிரகித்து சுவாமி யந்தர்த்தானமாயினார் . 
அனுக்கிரகித்தல் உபதேசித்தல் , அந்தர்த்தானமாதல் - மறைதல் ( எ - று ) [101 ] 


166 


செவ்வந்திப் புராணம் 


முனிவனை வழுத்தினார் முனிவர் யாவரும் 
புனிதன திணையடி புகழு மெந்தையே 
யினியொரு கதையையு மியம்பு கென்றனர் 
கனியொடு மமிர்தொடுங் கலந்து கூறுவான் 

( இ - ள் ) இந்தப் பிரகாரம் உறையூர் அழித்த கதையைச் சொன்ன கௌத 
மரிஷியை மற்ற இருடிகள் யாவரும் உணங்கிச் சிவபெருமானுடைய இரண்டு 
திருவடிகளையும் புகழும்படியான எமது பிதாவே எங்களுக்கு இன்னமொரு 
கதைபையுஞ் சொல்லவேண்டுமென்று கேட்டார்கள் . அப்படியே சொல்லு 
கிறோங் கேளுங்களென்று முக்கனியுடனும் அமிர்த்த்தோடுங் கலந்து விசே 
ஷம் பொருந்திய அக்கதையை அந்தக் கௌதம முனிவர் சொல்லத் தொடங் 
கினார் ( எ - று ) 

( 102 ) 
முக்கனியானவை யிவ்வுலகத்தாருக்கினிமையும் மரணத்தையொழிக்கும் 
அமிர்தானது தேவலோகத்தாருக் கினிமையுமாதலாலவ்விருவகை உலகத்தா 
ருக்கும் பயன்படுகின்ற திருவருளின் றன்மையான கதையின் விசேஷத்தை 
இனிமையின் மேல் வைத்துக்குறிப்பாய் நூலாசிரியர் கூறினாரென்றுணர்க . 


உறையூரழித்தசருக்க முற்றிற்று . 

ஆக சருக்கம் 10 - க்கு திருவிருத்தம் 498 . 
134 - வது பக்கத்தில் 3 - வது வரி ஒன்பதாவது என்பதை பந்தாவது என்று 

வாசிக்க. 


பதினோராவது 
தாயான சருக்கம் . 

அறுசீர்க்கழிநெடிலாசிரியவிருத்தம் 
தோளை நெருக்கிக் கிளர்ந்திடையாற் சுமக்க வரிதாய்ப் பகிரண்ட 
கோள மளவுங் குவிமுலையார் திருமேனியிற்செய் குங்குமமும் 
வேளை முனிந்த வருந்தவத்தோர் மனத்தைத் திருகு மெல்லோதிப் 
பாளை மணமும் பரிமளிக்கும் பதிகா விரிப்பூம் பட்டினமே 

( இ - ள் ) இரண்டு தோள்களையுநெருக்கி மார்பிலே நிறைந்து இடையி 
னாலே சுமக்கவரிதாகிப் பகிரண்டகோளமளவுக்கு விந்த முலையை புடைய மாதர் 
களின் அழகிய உடலிற்பொருந்திய குங்குமஞ்சந்தன முதலிய குளம்புகளின் 
வாசனைகளும் மன்மதனை வெறுத்த அருந்தவத்தோர்களுடைய மனத்தையுங் 
கலக்கித் திருகப்பட்ட மெல்லிய கூந்தலிலணிந்த தாழை மடலின் மணமும் 
பரிமளிக்கின்ற நகாமானது காவிரிப்பூம்பட்டினம் ( எ - று ) 

[ 1 ] 


தாயான சருக்கம் 

167 
காவிரிப்பூம்பட்டினமானது கடலோரமா யிருப்பதினாலே யந்தப்பட்டி 
னத்திலுள்ள மாதர்களின் உடலில் அணிந்து கொள்ளப்பட்ட பரிமளத் திரவிய 
வாசனையினாலேயுங் கூந்தலிலணியப்பட்ட பூம்பாளை முதலிய மலர்களின் 
வாசனையினாலேயும் அக் கடலானது புலால் நாற்ற நீங்கிப் பரிமளிக்கின்ற 
தென்பது . 

( கருத்து ) ஆடவர்களுடைய ஆசை பெருகுகின்றதற்கு முலைகளே கார 
ணமாதலால் அம்முலைகளின் பெருமையையப்படிக்கூறின தினாலே காரண 
காரியங்களைப்பற்றி யவ்விரண்டிற்கும் அளவில்லையென்பது கருத்து . இது 
பற்றியே பகிரண்டகோளமளவுங்குவிமுலையாரென்றார் .. 


நச்சோ திமமுங் தொழுநடையார் நயனா யுதமு னடைந்தோரைத் 
தைச்சோ டையிலே கழுநீருஞ் செந்தா மரையுந் தவம்புரிய 
மைச்சோலையிலே விளையாடிக் குமிழ்மேற் றிரும்பி வள்ளைசெறி 
பச்சோலையிலே மையெழுதும் பதிகா விரிப்பூம் பட்டினமே 

( இ - ள் ) அன்னங்களும் விரும்பித் தொழுகின்ற நடையையுடைய மாதர் 
களின் கண்களாகிய ஆயுதங்களானவைத் தமக்கு முன்னே வந்தோர்களைக் 
குத்தியும் ஓடையிலே செங்கழுநீரும் செந்தாமரையுந் தவஞ்செய்யக் குளிர்ந்த 
சோலையாகிய இமையினுள்ளேயிருந்து விளையாடியுங் குமிழம் பூவையொத்த 
நாசியின் மேலே திரும்பியும் வள்ளைக்கொடி போன்ற காதுகளிலே நெருங்கி 
யிருக்கின்ற பசும்பொன்னாற் செய்த வோலையிற்போய்த் தம்மிடத்திலணிந்த 
மையை எழுதியும் உள்ள கண்களையுடைய பெண்கள் வாழ்கின்றபதி காவிரிப் 
பூம்பட்டினம் ( எ - று ) 

[ 2 ] 
கலிநிலைத் துறை . 
மாவிரிக்கும் பொழில்கள்சிலை மதனா ரிகளும் வயப்பரியும் 
பூவிரிக்கு நெடுங்கணையு மொழியா தளிக்கும் பொன்னகாங் 
காவிரிக்கு வடபாலாய் மகரா லயத்தின் கரையது வாய்ப் 
பாவிரிக்கும் புகழ்படைத்த பதிகா விரிப்பூம் பட்டினமே 

( இ - ள் ) மாமரங்களால் விரிந்திருக்கின்ற சோலைகளில் மன்மதனுடைய 
கரும்புவில்லுக்கு நாரியான வண்டுகளும் , அந்தமன்மதனுடைய வயப்பரியான 
கிளிகளும் புஷ்பங்களால் விரிந்திருக்கப்பட்ட அவனுடைய நெடுங்கணையான 
மாம்பூவும் நீங்காமற் கொடுக்கின்ற பொன்மயமான நகாமும் காவிரியாற்று 
க்கு வடபாரிசமாயும் சமுத்திரத்தின் கரையதுவேயாகியும் வித்துவான்களு 
டைய பாடல்களினாலே விரிந்திருக்கின்ற புகழைப்படைத்திராநின்ற பதியுமா 
கவுள்ளது காவிரிப்பூம்பட்டினமென்றவாறு . காவிரியாறு சமுத்திர சங்கம 
மாய்க்கூடுகிறபடியால் அப்பட்டினத்தை மகராலயத்தின் கரையென்றார் [ 3 ] 


18 


செவ்வந்திப் புராணம் 


ஷை வேறு 


ஏட வீழ்ந்ததார்ப் பேதையர் மணல்களி லிழைத்த 
வீடழிந்திடப் பொருந்திரை நிரைகளை வெகுண்டு 
கூடி நின்றுநின் றரியநித் திலமணி கொண்டு 
நாடி வேலையைத் தூர்த்திடுஞ் செழும்புகார் நகரம் . 

( இ - ள் ) இதழ்கள் விரிந்த பூமாலையணிந்திராநின்ற பேதைப்பருவத்தை 
யுடைய பெண்கள் கடலின் மணல்களாற் கட்டிய வீடானது , மோதுகின்ற 
அலைகளினாலே அழிந்து போய்விட அப்பொழுதந்த அலைகளின் நிரைகளைக் 
கோபித்து அப்பெண்கள் கூடி நின்று நிலைமையாயும் அருமையாயுமுள்ள முத் 
துமணிகளைக்கொண்டு சமுத்திரத்தைத் தூர்த்திடும்படி எத்தனிக்கப்பட்ட 
செழுமை பொருந்திய புகாரென்று பெயர்பெற்ற காவிரிப்பூம்பட்டினமென்ற 
வாறு . நாடப்பட்டதாவது : முத்துகளாலே மேடுள்ளதாய்க் கரைபோட்டு 
அலைகள் வாராமற்றடுத்து மணலினாலே வீடுகட்டி அப்பெண்கள் விளையாடு 
வார்களென்பதாம் . இதனாலே மணலைப்பார்க்கிலு முத்துக்களின் மிகுதி 
கூறினார் 

அறுசீர்க்கழிநெடி லாசிரிய விருத்தம் . 


( 
4 
) 


காளைய ருட்னே காமக் கள்ளுண்டு களித்த மாதர் 
தோளினிற் பரித்த முத்தத் தொகைமணி துராலி னோடே 
நீளர மியத்தினின்றும் விரைவுட னெருங்கி வீழ்தன் 
மீளவுங் கடலின் மீதே விளைந்திட வித்தல் போலும் . 

இ - ள் ) காளைப் பருவத்தையுடைய ஆடவருடனே காமமாகிய கள்ளை 
யுண்டு களித்திருக்கின்ற மாதர்களுடைய தோள்களிலே. தாங்கப்பட்ட முத் 
துக்களின் கூட்டங்கள் செத்தைகளுடனே நீண்ட வீட்டான் மேலுலாவுகின்ற 
வெளியினின்றும் வேகத்துடனெருங்கிக்கடலிலே வீழ்தல் பன்னையும் அந்தக் 
கடலினிடமாக முத்துக்கள் விளையும்படியாக விரைவிதைக்கின்றதைப்போலு 
மிருந்தது ( எ - று ) . அரமியமென்பது வீட்டின் மேலுலாவும் வெளி . [ 5 ] 

முற்றிழை மடவார் சூடிக் கடித்துவீழ் முல்லை மாலை 
சுற்றிய திரையா லாழிச் சுழியிடை யுலவுந் தோற்றங் 
கற்றிரள் வரையாற் றேவ ரமுர்தினைக் கடைந்த போதி 
மற்றெழுந் தலையிற் றோன்று மாவுரி யென்ன லாமே . 

( இ - ன் ) கம்மியராற்றொழின் முற்றிய ஆபரணங்களை அணிந்திராநின்ற 
மாதர்களாற்குடிக்கழிக்கப்பட்டுக் கடலில் வீழ்ந்த முல்லைமாலையானது சுற்றப் 
பட்ட அலைகளாற் கடற்சுழியிலே யுலாவுங் காட்சி கல்லின்றிரட்சியான மந்தா 


தாயான சருக்கம் 

ot69 
கிரியாற் றேவர்கள் வாசுகியென்னும் பாம்பைக்கயிறாகப் பூட்டிப் பாற்கடலில் 
கடைந்தபொழுது பாம்புரியாகிய தோலானது அற்று மேலேயெழுந்து அந்தப் 
பாற்கடலின் அலைகளிற்றோன்றப்பட்ட அப்பாம்புரியென்று சொல்லலாகும் 
( எ - று ) பாழ்புரியென்பது பாம்பின்தோல் 

[ 6 ] 
கலிநிலைத்துறை . 
சிவன ருட்பெறு மியற்பகை நாயனார் சிறப்பா 
லவதரித்தது மன்றியே பிள்ளைவந் தருளத் 
தவமி ழைத்தமா நகரமூன் றாங்குடித் தலைவர் 
நவநிதிக்கெலாம் பிறப்பிடஞ் செழும்புகார் நகரம் . 

( இ - ள் ) சிவபெருமானுடைய திருவருளைப் பெற்ற இயற்பகை நாயனார் 
இந்த நகரத்தின் சிறப்பினாலே யிதிலவதாரஞ் செய்த துமன்றி பட்டணத்துப் 
பிள்ளையும் அவதாரஞ் செய்தருளத் தவத்தைச் செய்த பெருமை பொருந்திய 
ரகாமும் , மூன்றாங்குடியானவைசியத்தலைவர்களெல்லோருங் கப்பல்யாத்திரை 
செய்து அளவில்லாமல் ஈட்டப்பட்ட சமஸ்தபாக்கியங்களெல்லாம் உண்டா 
கின்றதற்கு இடமுமாயுள்ளதுமான காவிரிப்பூம்பட்டினமாகும் ( எ - று ) நவகிதி - 
நவரத்தினங்கள் . பிள்ளை வந்தருளத் தவமிழைத்த மாநகர மென்பதற்குப் 
பட்டினத்துப்பிள்ளையைக் கூறினும் அமையும் 

[ 7 ] 
அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் 
அத்திரு நகரில் வாழு மரதன குத்த னென்னும் 
பித்திகை யலங்கன் மார்பன் பெருங்குடி வணிக னென்பான் 
றத்தையே யனைய தேவி தன்னுடன் செருக்கு காளிந் 
புத்திர செல்வம் வேண்டிப் புரிந்தன னிறைவர் பூசை . 

( இ - ள் ) அப்பேர்ப்பட்ட சிறப்பினையுடைய காவிரிப்பூம்பட்டினத்தில் 
வாழ்கின்ற அாதாகுத்தனென்னும் பெயரையுடையவன் பித்திகையாகிய இரு 
வாட்சி மவரால் தொடுக்கப்பட்ட மாலையை யணிந்த மார்பினையுடையவன் 
பெருமை பொருந்திய குடியிற் பிறந்த வணிகனென்பவன் கிளியைப் போறு 
மொழியையுடைய மனைவியுடனே களிப்புடன் கூடிவாழ்கின்ற காலத்திற் 
புத்திரபாக்கியத்தை விரும்பிச் சிவபூசை செய்தான் ( எ - று ) வணிகன் என்பது 
செட்டி 

[ 8 ] 
மதமையைப் பெறமுன் னாளில் வாமிலா நிலைமை யாலே 
புதல்வியைப் பயந்தா னந்தப் புதல்வியுந் தவழ்ந்து நின்று 
குதலையுந் தெளிந்து பொன்னங் கொம்புபோல் வளர்ந்தான் மாற்பிற் 
றிதலையங் குரும்பை தோன்நிற் றனங்கனுக் திறையிட் டானே 

22 


MO 

செவ்வந்திப் புராணம் 
( இ - ள் ) புத்திரனைப்பெறப் பூர்வத்திலே சுவாமியுடைய வரம் இல்லாத 
நிலமையினாலே யவன் புத்திரியைப் பெற்றான் அப்புத் திரியுந் தவழ்ந்து நின்று 
மழலைச்சொற்களும் தெளிந்து அழகிய பொற் கொம்புபோல வளர்ந்தாள் அப் 
பருவத்தில் மார்பினிடத்தே தேமலையுடைய முலைகள் தென்னங் குரும்பை 
யைப் போலத் தோன்றியது அப்பொழுது மன்மதனுந் தனது அரசிறையை 
யீர்தான் ( எ - று ) திரையிட்டான் என்பது தவற்றாற்றோன்றிய தெய்வீகமான 
சௌந்தரியத்தைக்கண்டு வணங்கினானென்பது கருத்து . திறையிடல் வணங் 
கிக் கப்பங்கட்டல் 

[ 9 ] 
அத்தனு மகட்குத் தன்பே ரளித்தன னதன்பின் னாகச் 
சித்திர மயிலன் னாளைத் திரிசிரா மலையில் வாழு 
மெய்த்தக குத்த னென்னும் பெருங்குடி வணிகன் வேட்டான் 
மத்தகக் களிற்றோன் மானை யளகையான் வரைந்த தென்ன 

( இ - ள் ) தகப்பனான அரதாகுத்தனுந்தன்னுடைய மகளுக்குத் தனது 
பெயரிட்டழைத்தான் , அதன்பின்பு அழகிய மயில்போன்ற அந்தப்பெண் 
னைத் திரிசிராமலையிலே வாழ்கின்ற மெய்த்தன குத்தனென்கிறவனும் 
பெருங்குடியிற் பிறந்த வணிகனுமானவன் மத்தகம் பொருந்திய வெள்ளை 
யானையையுடையோனான இந்திரனுடைய மானாகிய பெண்ணைக் குபேரன் 
விவாகஞ்செய்தது போலக் கலியாணஞ் செய்துகொண்டான் ( எ - று ) அப் 
பெண்பெயர் அபதாமதி 

[ 10 ] 
கலிவிருத்தம் . 


அரத பாலனன் களித்த வன்னமும் 
விரிதா குத்தனு மிரதி வேட்டையிற் 
பொருதன ரிளமுலைப் பூத ரங்களு 
மிருபுய மலைகளு மெதிர்பு நின்றன 

(இன் ) அரதககுத்தனானவன் நன்றாய்ப் பெற்ற அன்னம் போன்ற 
பெண்னும் அப்பெண்ணின் கணவனான மெய்த்தனருத்தனென்னும் பெய 
குடையவனும் இரதி வேட்டையில் போர் செய்யத் தொடங்கினார்கள் . அப் 
போது அப்பெண்ணினுடைய இளமுலைகளாகிய மலைகளும் அவனுடை 
இரண்டு தோள்களாகிய மலைகளும் சரியாயெதிர்த்து கின்றன ( எ - று ) இரதி 
வேட்டையாவது ஆணும் பெண்ணுங்கூடி அனுபவிக்கிற மன்மதனுடைய 
சண்டையாம் அச்சண்டையிலே மலையோடுமலை யெதிர்த்தது போலப் போக 
இன்பம் இருவருக்குஞ் சரியாயொத்திருந்த தென்பதாயிற்று [ 11 ] 

குருகின நெரிதரக் குவளை சேப்புற 
விருவரு முறைமுறை யிலவ வாயிதழ் 


f 


15 


தாயான சருக்கம் 
பருகினர் மெழுகெனப் பசும்ப தத்திலே 
யுருகினர் கரைந்திரண் டுயிரொன் றாயினார் 

( இ - ள் ) அக்கலவிச் சண்டையில் கைகளிலணிந்திராநின்ற வளைகளின் 
கூட்டங்கள் நெரிந்திடவும் , கருங்குவளை மலர் போன்ற கண்களிரண்டுஞ் 
சிவர் திடவும் அவ்விரண்டு பேர்களும் முறைமுறையாக இலவம் பஞ்சுபோல 
மிருதுவாயிருக்கின்ற வாயினிதழ் ஊரலைப் பருகிப் பசுயையாகிய பதத்திலே 
மெழுகைப்போல வுருகிக் கரைந்து இரண்டுயிருமொன்றாயினார்கள் ( எ - று ) [ ] 


இரதியு மதனனு மியைந்த வாறெனச் 
சுரதமும் புலவியுந் துணிவு மெய்துநாண் 
மருகனுந் தன்பதி மருவ வேண்டுமென் 
றர்தர பாலனுக் கறிவித் தானரோ 

( இ - ள் ) இரதியும் மன்மதனுங்கூடிய வாறு போலச் சுரத லீலைகளும் 
ஊடலும் அவ்வூடற்றுணிவுமாகிய காமவின்பத்தை யனுபவித்துக்கொண்டிருக் 
குங்காலத்தில் மருமகனாகிய தன குத்தனும் தன்னுடைய பதிக்குப் போக 
வேண்டுமென்று மாமனாராகிய அரதனபாலனுக்கு அறிக்கை பண்ணினான் 
( எ.று ) 

[13 ] 
மணிமுத லியபல வளித்து மாதுல 
னிணை மலர்க் காமெடுத் தேகு கென் றனன் 
றுணைவிதன் வருத்தமுந் துயரு மாற்றியே 
வணிகனுந் திரிசிரா மலையி லெய்தினான் 

( இ - ள் ) அப்படிப் போகவேண்டுமென்று அறிவித்த மருமகனுக்கும் மக 
ளுக்கும் மணி முதலான பலவாபரணங்களைக் கொடுத்துத் தன்னை நமஸ்காரஞ் 
செய்த அவ்விருவர்களையும் தனது தாமரைமலர்போன்ற இரண்டு கைகளால் 
மாமனார் உபசரித்தெடுத்து அவர்களைப் போகும்படி அனுப்பினான் . அப் 
பொழுது மனைவிக்குண்டாகிய வருத்தத்தையுந் துயரத்தையு நீக்கி வணிகனா 
கிய தனகுத்தனும் தனது பதியாகிய திரிசிராமலை வந்து சேர்ந்தான் . ( எ - று ) 
மருமகனுக்கு நவமணி முதலிய ஆடை ஆபரணங்களை கொடுத்தருளிய மாம 
னாரை யவ்விருவரும் மலர்போன்ற இரண்டு கைகளையெடுத்துக் கும்பிட் அவர் 
களைப் போகும்படி யனுப்பினான் என்று கூறலுமாகும் . 

[ 14 ] 
எய்தியங் கிருவரு மியைந்து நல்லறஞ் 
செய்தன ரிளங்கொடி திரிசி ராமலை 
மெய்யரை யன்பினால் வெள்ளி நாடொறுங் 
கைதொழப் புகுந்தனள் கணவ னேவலால் 


150 


செவ்வந்திப் புராணம் 


( இ - ள் ) அந்தப்பிரகாரம் அவ்விருவருஞ் திரிசிராமலையை வந்தடைந்து 
ணவனும் மனைவியும் ஒன்றாய்ப் பொருந்தி யில்லறங்களை நன்றாகச் செய்து 
கொண்டு வந்தார்கள் . அப்படி வருகையில் இளங்கொடி போன்ற மனைவியா 
கிய அந்த வணிகம் பெண்ணானவள் திருசிராமலையிலெழுந்தருளிய மெய்யா 
யுள்ள செவ்வந்திநாதரை யன்பினாலே கணவனுடைய கட்டளைப் பிரகாரம் 
வெள்ளிக்கிழமை தோறுந் தப்பாமற்போய் வணங்கித் தொழுது கொண்டு வா 
தாள் ( எ - று ) 

[ 15 ] 


இருவரு மிப்படி யியங்கு நாளிலே 
யாதா பாலனு மிறுதி யாயினா 
னுருகிய கிளைஞரிங் கோலை யேவினார் 
மருகனு மங்கையுங் கண்டு மாழ்கினார் 

( இ - ள் ) அவ்விருவரும் இவ்வாறாக நடந்துவருகின்ற நாளையிலே காவி 
ரிப்பூம்பட்டணத்திலிருந்த மாமனாரான அரதனகுத்தனும் இறுதியுற்று இறந் 
துபோனான் . அதற்காக மனமுருகிய உறவின் முறையார் இவ்விடத்திற்கு 
வோலையனுப்பினார்கள் . அந்த வோலையைப் பார்த்து மகளும் மருமகனும் 
வருந்தினார்கள் . ( எ - று ) 

[ 16 ] 
தீயுறு மயிலெனத் திரியும் . திண்கணை 
பாயிளம் பிணையெனப் பதைக்கும் பைந்தொடித் 
தாயரை நினைந்துகுந் தனித்தி யோவெனு 
மாயிரந் தாரையா வழுது விம்முமே 

( இ - ள் ) அந்த வணிகப் பெண்ணானவன் தன் தகப்பனிறந்துபோனதை 
நினைத்து நெருப்பில் விழுந்த மயிலைப்போலத் துடிப்பாள் . இளமையான 
அம்புபட்ட மான்கன்று போலப் பதைப்பாள் . தாயாரை நினைந்து யென் தகப் 
பனை விட்டுப் பிரிந்தியோவென்று சொல்லி அவளுடைய இரண்டு கண்களி, 
லுங் கண்ணீரானது ஆயிரக்தாரையாகப் பெருகியோட அழுதாள்! ( எ - று ) [ 1 

முலைகளும் விழிசொரி புனலின் மூழ்கின 
வலைதரு புனலிடை யணங்கு மூழ்கினா 
ளுலையுறு மெழுகென வுருகி னாளவள் 
கலைகளுஞ் சொரிந்தன கண்ணி னீரையே 

இ-ன் ) இரண்டு கண்களிலிருந்து சொரியப்பட்ட சரினாலே இரண்டு 
முலைகளும் முழுகிப்போயின அலைகளைத் தரப்பட்ட காவிரிநீரிலே யத்துக்க 
நீங்கும்படி யணங்காகிய அந்த வணிகப்பெண் முழுகினாள் . அப்போதும் 
நீங்காமல் அதிகப்பட்டு கொல்ல லுலையிற் பொருந்திய மெழுகைப்போல் அதி 


தாயான சருக்கம் 
கமாய் உருகினதுனாலே அவள் உடுத்திய புடவைகளுங் கண்ணிணீரைப்போல 
ஜலத்தைச் சொரிந்தன . புடைவை நனைந்து விழுகிற நீர் கண்ணீராகவிருந்தன . 
அவளுடைய துக்கத்தைச் சகிக்காமல் அவளுடுத்திய புடவைகளுங் கண்ணி 
ரைச் சொரிந்தனவென்றுங் கூறலாம் . ( எ - று ) 

[ 18 ) 


மங்கையை மகிழ்நனு மார்பிற் புல்கியும் 
பங்கய மலர்க்கரம் பற்றி நல்கியுஞ் 
செங்கய லொழுகுநித் திலங்கண் மாற்றினா 
னங்கவ ளடைவிலே துயரு மாற்றினாள் .. 

( இ - ள் ) மங்கையாகிய அந்தப் பெண்ணை யவள் புருஷனானவனும் மார் 
பிலே பொருந்தும்படி யணைத்து தாமரைமலர்போன்ற அவளுடைய கையைப் 
பிடித்துக்கொண்டு எந்தவிதத்தினாலே அவள் துயரம் நீங்க வேண்டுமோ அந்த 
விதத்தினாலே யினிய சொற்களைச் சொல்லிப் பொருண் முதலியவற்றைக் 
கொடுத்தும் சிவந்த கயல்போன்ற கண்களிலிருந்து முத்துக்களைப்போல 
வொழுகப்பட்ட நீரை மாற்றினான் . அப்போது அவளும் நாளடைவிலே துய 
ரமும் நீங்கினாள் . ( எ - று ) 

[ 19 ] 


சீரிய விரதமும் விருந்துஞ் செய்கையு 
மூரிய லாண்மையு மொழுகு நாளிலே 
வாரியிற் கவுத்துவ மணியை நேரெனக் 
காரிகை வயிற்றிளங் கருப்ப முற்றதே . 

( இ - ள் ) அந்தப்படியந்தச் செட்டிப்பெண்ணானவள் துயரம் நீங்கித் 
தானும் தன்னுடைய கணவனுஞ் சிறப்புள்ள சில விரதங்களையனுட்டித்தும் 
விருந்தினரை யபசரித்தும் நற்செய்சையாலொழுகியும் ஊரார் மதிக்கும்படி 
யான ஆண் தன்மையுடனே இவைகளோடுங்கூடி நடந்துவருகின்ற நாளையில் 
பால்சமுத்திரத்திலே கவுத்துவமணி யுதித்தது போலக் காரிகையாகிய அப் 
பெண்ணின் வயிற்றிலே யிளமையாகிய கருப்பம் பொருந்தியது ( எ - று ) 
வயிற்றில் கருப்பம் உற்பத்தியாயிற்று 

[ 20 ] 
சூனிறைந் ததுவரி தொய்யி னீங்கின 
பானிறம் படைத்தது குமுதம் பங்கய 
மேனிகழ் சுரும்பென முலைக்கண் வீறின 
வானிடை வயங்கிய துரோம வல்லியே .. 

( இ - சு ) அப்படி யந்தப் பெண்ணின் வயிற்றிலே யுற்பத்தியான கருப் 
பம் நிறைந்தது முலைகளில் சந்தனத்தாலெழுதப்பட்ட கோலமும் தீங்கின 
ராமரை மலர்போன்ற மூலமும் குமுதமலர் போன்ற வாயும் பால் றேத்தைப் 


1 


174 


செவ்வந்திப் புராணம் 


போல் வெளுத்தன பறக்கின்ற வண்டைப்போல மேலான முலைக்கண்கள் 
கருத்தன ஆலிலைபோன்ற வயிற்றிலிருக்கின்ற உரோமவல்லியானது வெளிப் 
பட்டு விளங்கின ( எ - று இதனால் வயிறு பருத்து , வாய்வெழுத்து முலைக்கண் 
கருத்துச் சூல் றைந்ததென்பதாம் . தொய்யிலென்பது முலைகளில் சந்தனத் 
தாலெழுதப்பட்ட கோலம் 


21 ] 


அன்னையு மகள் செயலறிய வேண்டுமென் 
றுன்னின ளப்பொழு துவரி நீரயின் 
மின்னுயிர் பெருமுகி றாரை வீழ்த்தன 
பொன்னியு மிருகரை புரண்டு வந்ததே . 

(இ - ள் ) இவ்வாறாக அந்தப் பெண்ணானவள் கருப்பம் நிறைந்திருக் 
கின்ற நாளையில் அவளுடைய தாயாரும் தனது மகள் செயலை யறிய வேண்டு 
மென்று நினைத்தாள் அப்பொழுது பெரிய மேகங்கள் கடலின் நீரை யுண்டு 
மின்னியார்ப்பரித்து மழையைப் பொழிந்தன அதுனாலே காவிரியாற்றின் 
பிரவாகமானது இரண்டு கரைகளும் புரண்டு வந்தது ( எ - று ) [ 22 ] 


ஆறது தடையினா லன்னை யேகுதன் 
மாறின ளரதந வதிய றிந்தில்ள் 
பேறொடு பிறந்தகம் பெரிதுஞ் செய்திடக் 
கூறரும் பொருளெலாங் கொண்டு செல்லுமே . 

( இ - ள் ) காவிரி யாற்றினுடைய பிரவாகத்தின் தடையினாலே அந்தப் 
பெண்ணினுடைய தாயானவள் வருவது தடைபட்டு மாறினாள் . அதை 
மகளாகிய அரதாவதி யறியாதவளாகிப் பெறத்தக்க பேறுடனே பிறந்தகத் 
திலிருந்து வருகின்ற பெரிதாகிய சீரும் பெரிதாகச் செய்திடச் சொல்லுதற் 
கருமையான பொருள்களை யெல்லாம் அன்னையானவன் கொண்டுவருவா 
னென்று நினைத்துக்கொண்டிருந்தாள் ( எ - று ) 

( 23 ) 


மே . 


பூளையின் சுமையெனக் குழல்பொ லிந்திடப் 
பாளையங் குழலிதழ்ப் பவளச் சேடியர் 
தோளையு மணந்து வெண் டுகிலை மேற்கொடு 
நாளைவர் திடுமல தின்று நண் 

( இ - ள் ) எனது தாயார் பூளைப்பூவின் சுமையைப்போல கரைத்த தலை 
மயிர் விளங்கத் தெங்கின் பாளை போல விரிந்துகண்டிராநின்ற கூந்தலையும் பவ 
எம்போன்ற வாயையுமுடைய சேடியர்களுடனே அவர்கள் தோள்களையும் 
சேர்ந்து பிடித்துக்கொண்டு வெள்ளைப் புடவையையுடுத்தி மேலே போர்வை 


தாயான சருக்கம் 


115 


யாகப்போட்டுக்கொண்டு நாளையதினம் வந்திடுவாள் அல்லது இன்றையத் 
தினமாவது சேருவாளென்று அந்த அரதருவதியாகிய வணிகப்பெண் . எண் 
ணிக்கொண்டிருந்தாள் ( எ - று ) 

( 24 ) 


எதிர்நடந் தன்னையை யிறுகப் புவ்லுவோங் 
கதிநடந் திளைத்தசெங் கமலம் பற்றுவோ 
மதிமுக வெயர்வெலா மாற்று வோமென 

திசய வுணர்வினா லனைத்து மெண்ணினாள் . 
( இ - ள் ) என்னுடைய தாயார் இப்பொழுது வந்து சேர்ந்தால் எதிரே 
நடந்துபோய் அவளையிறுகத்தழுவிக்கொள்வோம் . வழிநடந்து இளைத்திருக் 
கின்ற செந்தாமரை மலர்போன்ற பாதத்தைப்பிடிப்போம் . சந்திரனையொத்த 
முகத்திலிருந்து வருகின்ற வெயர்வையெல்லாம் மாற்றுவோமென்று அதிசயங் 
களாகத் தன்னுடைய அறிவினாலே யெல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டி 
ருந்தாள் ( எ - று ) 

[ 25 ] 


மின்றிகழ் மருங்குலா ணினையும் வேளையிற் 
றென்றிசை விளங்கிய தேவர் நாயகன் 
குன்றெனு நெடுஞ்சிலை கொண்ட நாயகன் 
மன்றலங் கருங்குழன் மடந்தை நாயகன் . 

( இ - ள் ) மின்னலைப்போல் விளங்கியிராநின்ற இடையையுடைய பெண் 
ணான அரதாவதியானவள் அந்தப்பிரகாரம் நினைத்துக்கொண்டிருக்கிற வேளை 
யில் தென்றிசையிலுள்ள திரிசிராமலையில் விளங்கிய தேவர்களுக்கெல்லாம் 
நாயகனும் மகாமேருவை நீண்டவில்லாக வளைத்துக் கையிற்கொண்ட நாயக 
னும் வாசனை பொருந்திய புஷ்பங்களையணிந்த கரிய கூந்தலையுடைய மட்டு 
வார்குழலம்மை நாயகனுமான செவ்வந்திராதர் ( எ - று ) மின்றிகழ் மருங்கு 
லாள் என்பது மின்னலானது தோன்றி மறைவது போல உண்டோ இல் 
லையோவென்று சொல்லப்பட்ட இடையையுடையவள் 

[ 26 ] 
கலி நிலைத்துறை 
சங்க ரன்சிவன் சதாசிவ னீசனீ சானன் 
புங்க வன்றிரி புராந்தகன் புராதனன் புராணன் 
கங்கை நாயகன் கறைமிடற் றிறைதுதற் கண் 
னெங்க ணாயக னிராமயன் சிராமலை யிறைவன் . 

( இ - ள் ) உயிர்களுக்குச் சுகத்தைச் செய்கிற சங்கானானவர் , முத்தியைக் 
கொடுக்கிற சிவபெருமானாயிருக்கின்றவர், அனுக்கிரகத்தைச் செய்கிற சதாசிவ 


** 


6 

செவ்வந்திப் புராணம் 
ரூபமானவர் , சர்வஞ்யத்துவசதி அஷ்டகுணங்களையுடையவர். ஈசனாயிருக்கின் 
றவர் , ஈசானனாகிய ருத்திரமூர்த்தியுமானவர் , தேவர் முதலிய யாவருக்கும் 
உயர்ச்சியானவர் . திரிபுரத்தையெரித்தவர் . பழமையான புராதனர் , சகலவேதா 
கம புராணங்களாலுந் துதி செய்யப் படுகின்றவர் , கங்காதேவிக்கு நாயகனாயுள் 
எவர் , விடந்தங்கிய கண்டத்தையடையவர் , நெற்றிக்கண்ணையுடையவர் , எங்க 
ளையெல்லாமாண்டருளிய நாகனாயுள்ளவர் , அகண்டமானவர் , கிராமலையி 
லெழுந்தருளி இறைவராயிருக்கின்றவர் ( எ- று ) 

[ 27 ] 
பூர ணன்பரன் பராசரன் வெள்ளியம் பொருப்பன் 
கார ணன்மத னாந்தகன் காலனைக் கடிந்தோன் 
வார ணந்தனை யுரித்தவன் மறைப்பொருள் வகுத்தோ 
னார ணன்றனக் கரியவன் சிராமலை நாதன் . 

( இ - ள் ) எங்கும் நிறைந்த பரிபூரணர் , பாதத்துவத்தையுடையவர் , பாழும் 
அபாமுமான பாராபரமாயுள்ளவர் . வெள்ளியங்கிரியலிருப்பவர், மூவுகாரண 
னாயுள்ளவர் , மன்மதனையெரித்து நாசஞ்செய்தவர் . இயமனையுதைத்து நிக்கிர 
கஞ்செய்தவர் , யானையை யுரித்து அதன் தோலைப்போர்வையாகத்தரித்தவர் , 
வேதப்பொருளை வகுத்தவர் , நாரணனாவர்தேடிக்காண்பதற்கரியவர் , சியாமலை . 
யிலெழுந்தருளிய நாதர் ( எ - று ) 

[28 ] 
முடித்த வெண்பிறை நிகரென வளைந்திடு முதுகி 
லடுத்த வெண்ணிலா வளைந்த போ னரைக்குழ லசையத் 
திடத்தி னாலருணடத்துவோ மெனவொரு செங்கோல் 
பிடித்த வாறென வேணுதண் டங்கையிற் பிறங்க . 

( இ - ள் ) அத்தன்மையாகிய சிராமலை நாதர் தமது சடையில் முடித்த 
வேண்மை நிறமான பிறையைப்போலக் கனி வளைந்திருக்கின்ற முதுகின் 
பேரில் பொருந்திய வெள்ளை நிலாவானது வளைந்ததைப்போல நரைத்த மயி 
ரையுடைய கூர்தலசையவுமடியார்கள் பேரில் வைத்த திடமாகிய சிருபையை 
கடத்துவோமென்று வொப்பற்ற செங்கோல்பிடித்த விதத்தைப்போல மூங் 
சில்த்தடியானது கையில் விளங்கவும் வருகிறார் ( எ - று ) . 

[ 29 ] 
ஏட விழ்ந்தபூங் குழரிதன் விரதகள் றெனக்கொண் 
டாடு மாறெனத் திருமுக மண்டல மசையச் 
சூடு கங்கையின் நிவலேபோ னுதல்வெயர் துளிக்க 
ஈடு கொன்றையோ வொருபணி களத்திடை நிகழ 

இதழ்கள் விரிந்த மலரையணிந்த கூந்தலையுடைய வணிகப் 
பெண்களவன் போற்ற விரழரனது கன்ஜென்று கொண்டாடுகின்ற விதத் 


தாயான சருக்கம் 
தைப்போல் அழகிய முகமண்டலம் அசையவும் சிரசிற்குடிய சங்காந்தியின் 
துளிகளைப்போல கெற்றியில் வெயர்வை துளிக்கவும் சடையிலனிந்திராநின்ற 
நீண்ட கொன்றை மாலையைப்போலவொரு ஆபாணமானது கழுத்திலே 
விளங்கவும் சிராமலைநாதர் வருகிறார் . ( எ - று ) 

[ 80 ] 
நின்று நின்று சென் றிளைப்புற நெடிதுமூச் செறிய 
வொன்று செங்கையிற் கழையின்மே அடலெலா மொடுக்கிக் 
கன்று மானையு மழுவையும் விடையையுங் காந்து 
மன்றி லாடலு மொழிந்தவ ளன்னை போல் வந்தான் . 

( இ - ள் ) மெதுவாக நின்று நின்று கொண்டு , இளைப்படையப் பெருமூச் 
செறிய நடந்து சிவந்தகையிற் பிடித்த மூங்கில் தடியின் மேலுடலமெல்லா 
மொடுக்கிக் கன்றுதலையுடைய மானையும் , மழுவையும் , ரிஷபத்தையுமறைத் 
துத் தில்லையம்பலத்துளாடலையுமொழிந்து அந்த வணிகப்பெண்ணினுடைய 
தாயாரைப் போலச் சிராமலைநாதர் வந்தார் . ( எ - று ) 

[ 31 ] 
காய பண்டமு மெண்ணெயின் கலசமுங் கனகத் 
தூய முத்தணி கலன்களும் விலையிலாத் துயிலு 
மேய மங்கைய ரிருவர்மேற் சுமைகளா வெடுப்ப 
மாய் வன்றனக் கரியவ னெளியனாய் வந்தான் . 

( இ - ள் ) காயங்கடைச்சரக்கு முதலிய பண்டங்களும் எண்ணெய்க் கல 
யமும் , பொன்னாபரணங்களும் , பரிசுத்தமான முத்தாபரணங்களும் , விலையில் 
லாத புடவைகளும் , தமக்குப் பொருந்திய உமாதேவி , கங்காதேவியென்கின்ற 
இரண்டு பெண்களின்மேலே சுமைகளாக வெடுப்பித்துக்கொண்டு விஷ்ணு 
வாலுந் தேடிக்காண்பதற்கரிதான சிராமலைநாதர் அந்த வணிகப்பெண்ணின் 
தாயாரைப்போல எளியவராக வந்தார் . ( எ - று ) 

[ 32 ] 
தூர வந்திடு மவளையீன் றவளெனத் துணிந்தாள் 
சோ வந்திடும் பொழுதினி லெழுந்தெதிர் சென்று 
பார வந்தனை புரிந்திரு பதங்களிற் பணிந்தா 
ளார வந்திரு காங்களாற் றழுவின ளன்னை .. 

இன் ) கண்களுக்குத் தோன்றும் படியாகத் தூரத்தில் வருகின்ற கட 
வளாகிய அன்னையைத் தன் ஓடைய தாயாரென்று நிச்சயமாய்த் துணிந்தாள் 
சமீபமாய் செருக்கி வரும் பொழுது எழுந்து எதிரே சென்று வயிற்றிலுள்ள 
கருப்ப முதிர்ச்சியின் பாரத்தினாலே தள்ளாடி வர்தனை செய்து இரண்டு பாத 
களிலும் நமஸ்காரம் பண்ணினாள் . அவளை யன்பு பொருந்தவந்து அன்னை 
யானவள் தன்னிரண்டு கைகளாலுமெடுத்துத் தழுவிக்கொண்டாள் . ( எ - று ) 

23 


178 

செவ்வந்திப் புராணம் 
மோந்து கொண்டன ளுச்சியை மோந்தனண் முகத்தைக் 
காந்த ளுந்தொழுங் கரங்களை யழுத்தினள் கண்ணிற் 
பாய்ந்த கண்ணினீர் புலர்ந்திட வருண்மொழி பகர்ந்து 
சாய்ந்த கொம்புநேர் மகளுட னிருந்தன டவிசில் . 

( இ - ள் ) அந்தப்பிரகாரந்தாயானவள், மகளைத்தழுவிக்கொண்டு , உச்சிமோ 
ந்து முகத்தையும் மோந்து செங்காந்தள் மலருந் தொழும்படியான கைகளைக் 
கண்ணிலழுந்தும்படியாக வைத்து மகளுடைய கண்களினீரைத் துடைத் 
தாள் . அப்படித் துடைத்ததும் அதிகமாயுண்டாகப்பட்ட கண்களினீர் நீங் 
கும்படி கிருபாவசனங்களைச் சொல்லிப் பாரந்தாங்காமற் சாய்ந்த கொம்பை 
யொத்த மகளுடனே தாயானவள் ஆசனத்திலிருந்தாள் . ( எ - று ) அந்தப் 
பெண்ணினுடைய தகப்பனிறந்துபோன துக்க முதலியவைகளும் அந்தவரு 
ளாகிய மொழியில் அடங்கின . 

[ 34 ] 
எண்ணி லாவருங் காயபண் டங்களா மெவையும் 
வண்ண மேகலைப் பேழையுங் கொணந்தமங் கையருக் 
குண்ணு நீர்முத லளித்துநல் லடிசிலு முதவிக் 
கண்னை நேரெனுந் தாயுட னிருந்தனள் களித்து . 

( இ - ள் ) எண்ணிக்கையில்லாத அருமையான காயங் கடைச்சரக்கு 
முதலிய பதார்த்தங்களான எவற்றையும் அழகிய மேகலை முலிதய ஆபரணங் 
களையும் விலையில்லாத புடவைகளடங்கிய பேழைப் பெட்டியுங் கொண்டுவந்த 
பெண்களுக்கு முதலில் தாகத்துக்குண்ணும்படி ஜலங்கொடுத்துப் பின்பு 
நல்ல அன்னமும் உதவி யப்பால் கண்களை யொத்ததாயான செல்வமாகிய 
தாயாருடனே மகிழ்ந்து அந்தப் பெண்ணான அரதாவதி யென்பவள் இருந் 
தாள் , ( எ - று . ) 

[ 35 ] 
மற்றை நாளிலே யுதாநொந் தழுங்கின மகளைப் 
பெற்ற தாழியடுத் தணைத்துமேற் றயிலமும் பெய்து 
முற்று மன்பினான் மருத்துவத் தொழிலெலா முடித்தாள் 
குற்ற மொன்றிலா மடந்தையும் பயந்தனள் குழவி . 

( இ - ள் ) மற்றைத் தினத்திலே வயிறு கொத்து வருந்துகின்ற மகளைப் 
பெற்ற தாயாக வந்த தாயான செல்வமாகிய அன்னையானவள் தன் கைகளா 
லெடுத்து மார்போடணைத்துச் சரீரத்தின் மேலே தயிலத்தையும் தடவி 
முதிர்ந்த அன்பினாலே மருத்துவச்சி செய்கிற தொழில்களை யெல்லாஞ்செய்து 
முடித்தாள் , ஒரு குற்றமுமில்லாத அந்தப் பெண்ணும் கல்ல ஆண் வந்தை 
மைப் பெற்றுள் , ( எ - று .) 

"186 ) 


- 


தாயான சருக்கம் 


119 


குழவி யீன்றவட் கருமருந் தெண்ணெயுங் கொடுத்தே 
யெழுதினத்தள விழைத்திடுஞ் செயலெலா மியற்றி 
யழகு தொட்டிலுட் டுயிற்றியங் கொருமதி யளவா 
மழகளிற்றினை முருகவே ளெனும்படி வளர்த்தாள் . 

( இ - ள் ) அப்படி ஆண் குழந்தையைப் பெற்ற மகளுக்கு அருமையான 
மருத்தெண்ணையுங் கொடுத்து ஏழுநாள் வரையிற் செய்யவேண்டிய தொழில் 
களையெல்லாம் பண்ணி யழகான தொட்டிலிலே குழந்தையைத் தாங்க 
வைத்து ஒரு மாதபரியந்தம் அந்தக் குழந்தையைத் தன்னுடைய குமாரனான 
சுப்பிரமணியரென்று சொல்லும்படி வளர்த்தாள் , ( எ - று ) மழகளிறு இள 
மையாகிய யானை . 

[ 37 ] 
சிதலை சிற்றெறும் பிளஞ்சினை சிலையினுட் டேரை 
பதக மானிட ரிமையவ ரிந்திரன் பதுமன் 
முதலி னோர் தமை வளர்த்தரு ளிறையெதிர் முகமாய் 
மதலை யொன்றினை வளர்த்தது புதுமையோ மறையீர். 

( இ - ள் ) கண்களாலே பார்க்கின்றதற்கு மிகவும் அருமையான சிறு 
கறையான் முதலிய சிற்றெறும்புகளும் அவைகளின் வயிற்றிலுள்ள கருவா 
கிய இளஞ் சினைகளும் , கல்லினுள்ளே இருக்கின்ற தேரைகளும் மிருக பட்சி 
களும் பாவ புண்ணியங்களைச் செய்யப்பட்ட மனிதர்களும் தேவர்களும் 
இந்திரனும் பிரமனுமாகிய இவர்கள் எல்லோர்களையும் மற்றுமுள்ள தாபரப் 
பொருண் முதலிய வற்றையும் வளர்த்தருளா நின்ற இறையாகிய சிராமலை 
நாதர் இப்பொழுது , பிரசன்னமாய் வந்து ஒரு குழந்தையை வளர்த்தது 
புதுமையோ கேளுங்கள் வேதங்களையுணர்ந்த முனிவர்களே யென்று வியந்து 
கவுதமரிஷி சொன்னார் . ( எ - று . ) இச்செய்யுளிலும் மேலெழுதியிருக்கிற 
செய்யுள்களிலும் வேண்டுஞ் சொற்கள் வருவித்துரைக்கப்பட்டிருக்கின்றன .[] 

மையு லாமழைக் கருமுகிற் படத்தினை மாற்றித் 
துய்ய வெண்முகிற் படமெனும் விதானம் வான் றுலக்கிற் 
றைய நுண்ணிடை யாதந வதியையங் கறியப் 
பைய வந்தன ளவளைமெய் யாகமுன் பயந்தாள் . 

( இ - ள் ) மையானது பொருந்தியது போல ஆகாசத்தில் பாவிப் பெய் 
என்ற மழையாகிய கரிய மேகங்ளென்னுர் திரைச் சீலையை நீக்கிச் சுத்தமான 
வெள்ளை மேகங்களென்கிற வஸ்திரமென்னும் மேற் கட்டியினால் ஆகாச 
மானது விளக்கஞ்செய்தது . அப்பொழுது உண்டோ இல்லையோவென்று 
சந்தேகப்படுகின்ற நுட்பமான இடையையுடைய அரதனவதியாகிய பெண் 


180 

சேன்லந்திய புராணம் 
ணையறியும்படியார் உண்மையாக முன்னே பெற்ற தாயானவன் . மெதுவாக 
மெள்ள நடந்து மகள் வீட்டிற்கு வர்தாள் . ( எ - ஆ ) கோ படலம் நீங்கி 
ஆகாசம் வெளியாயிற்று . 

[ 39 ] 
மாது லன்பெருந் தேவிதன் மனையிடை வருதல் 
காத லன்பினாற் பெருந்தா குத்தனுங் கண்டா 
னேதி லார்களிவ் விருவரில் யாவரோ வென்றா 

து முன்னவள் புகுந்தனண் மடநலா ளுறையுள் . 
( இ - ள் ) மாமனாருடைய பெருமை பொருந்திய தேவியானவள் தன் 
நுடைய மனையில் வருவதை மிகுந்த அன்பினாலே பெரிய தனகுத்தனுங் 
கண்டான் , அயலூரிலிருந்து வரப்பட்ட இந்த இரண்டுபேர்களில் நம்மு 
டைய மாமியார் யாவரோவென்று சந்தேகப்பட்டு நின்றான் . அப்பொழுது 
சொல்லப்பட்ட முன்னவளாகிய பெற்ற தாயார் தன் பெண்ணினுடைய 
மனையினுள்ளே போனாள் : ( எ - று ) பெற்ற தாயானவள் தன் பெண்ணி 
னுடைய வீட்டினுள்ளே போய்ப் புகுந்தாளென்பதாம் . 

[ 40 ) 


முன்னர் வந்திருந் தருளிய தாயெதிர் முகமாய்ப் 
பின்னர் வந்ததா யிருந்தன ள திசயம் பிறந்த 
தன்னை யாவளென் றரதர வதிமருண் டணைந்தாண் 
மின்னை நேரென விசும்பிலே மறைந்தனன் விமலன் 

( இ - ள் ) முன்னமே வந்திருந்து அருள் புரிந்ததாயின் எதிர்முகமாகப் 
பின்பு வந்ததாயுமிருந்தாள் . இவ்விரண்டு பேரையும் பார்த்து அதிசயம் 
பிறந்து இவர்களுள்ளே தாயாகப்பட்டவள் எவளென்று அதாவதி மயங்கி 
வெளியில் வந்தாள் அப்பொழுது மின்னைப்போல ஆகாசத்திலே விமலனான 
சிராமலைநாதர் மறைந்துவிட்டார் ( எ - று ) . 

உந்தி யாறணி சடையிளம் பிறைதனக் குறவுத் 
தொந்த முண்டென வருமதி போற்குடை துலங்க 
விந்த மண்டல மிந்துமண் டலமென விறங்கி 
வந்த தாரகைக் கணமெனச் சொரிந்திட மலர்கள் 

( இ - ள் ) மகாப் பிரவாகமான கங்கையைத் தரித்த சடையிலிருக்கின்ற 
மூன்றாம் பிமையைத் தனக்கு உளவாகிய தொந்தமுண்டென்று வருகின்ற 
பூரண சந்திர்கனப்போல சந்திர வட்டக்குடையானது விளங்கவும் இந்தச் 
சந்திர வட்டச் குடையைச் சந்திரமண்டலமென்று கருதி இறங்கி வந்தின் 
நின்ற நட்சத்திரங்களின் கூட்டங்களைப்போலத் தேவர்கள் புஷ்பமாரி சொரி 
யவும் (எ - று ) 

[ 2 ] 


காயான சுருக்கம் 


து 


ப 


தேடி யோதிழம் பறந்திட விரிந்தவெண் கிறை போன் 
மாடி மண்டினு, மசைந்தன சாமவா. வயங்கக் 
தோடு சேர்குழை மருவிய தும்புரு விகை கொண் 
டாடு பாம்யென வாலவட் டங்கணின் 

( இ - ள் ) அன்று சிவபெருமான் றிருமுடியைத்தேடிக்காண அன்ன 
ரூபங்கொண்டு பிரமதேவன் பறந்தபோது விரிந்த வெண்மையான சிறகு 
போல் இரண்டு பக்கங்களிலும் அசையப்பட்ட காமரைகள் விளங்கவும் தோ 
டணிந்த குழையாகிய விரண்டு காதுகளிற் பொருந்தும்படி தும்புரு நாரதர் 
களாற் பாடப்பட்ட இசையைக்கேட்டு வுடலிற் சர்ப்பாபரணமாய்க் கொண் 
டிராநின்ற பார்ப்புகள் படமெடுத்தாடுவது போல ஆலவட்டங்களிருபுறம் நின் 
றசையவும் ( எ - று ) 

[ 43 ] 
அந்த ரத்திலோ ரிருபது விற்கிடை யளவின் 
மந்த ரப்பெருஞ் சிகரிமேல் வருமணி மலைபோற் 
சுந்தரத்தொளிர் விடையின் மேற் றோன்றினான் றோன்ற 
லிந்தி ரப்பெய ருடையவன் முதலினோ ரிறைஞ்ச 

( இ - ன் ) ஆகாயத்திலே யொரு இருபது விற்கடையளவிலே பெரிய 
மந்திரகிரியின் மேல் வருகின்ற மாணிக்கமலையைப் போல 
விளங்கா நின்ற ரிஷப வாகனத்தின்மேல் இந்திராதி தேபர்களெல்லாம் 
வணங்கத் தாயான செல்வமாகிய சிராமலை நாதர் எழுந்தருளினார் ( எ - று ) .. [ ] 

தேவ துந்துபி முழங்கின முழங்கின சின்ன 
மாவ லம்புரி யொலித்தன வொலித்தன மதங்க 
மூவ சோடுமுப் பதின்மரு முனிவரு முளரிப் 
பூவை நேர்சொறு மிருகாங் குவித்தெதிர் போற்ற 

( இன் ) தேவதுந்துபி முளங்கவும் எக்காள சின்னங்களும் முழங்கவும் 
பெரிய வலம்புரி சங்க மொலிக்கவும் , சத்திக்கப்பட்ட அயிராவத வாகனனான 
இந்திரனுடனே முப்பத்து முக்கேர்டி தேவர்களும் , நாற்பத்தெண்ணாயிரம் 
ரிஷிகளும் தாமரைப்பூவை நேராகச் சொல்லப்பட்ட இரண்டு கைகளையுர் தலை 
மேற் குவித்து அரகரவென்று முழக்கத்துடன் எதிரே துதித்து கணங்கிக் 
கொண்டு வாவும் ( எ - று ) 

[ 45 ] 
தொல்லை யாகம் நான்மறை யெதிரெதிர் துதிக்க 
வல்வி . நாண்மவர்க் கடவுளு மம்புய மனையின் 
வல்லி நாதனு நடந்திரு புடையினும் வணங்க 
மெல்ல மெல்லவே யுவந்துகைத் தருனினான் விடையை 


அழகுடனே 


( 


1 


மேதமில் கிளைஞரு 
182 

செவ்வந்திப் புராணம் 
( இ - ள் ) பழமையாகிய சிவாமங்களும் நான்கு வேதங்களும் எதிர் எதி 
ராகத்துதிக்கவும் கமலாசனனான பிரமனும் தாமரை மலரை யில்லமாகவுடைய 
இலக்குமி நாயகனும் நடந்து இரண்டு பக்கங்களிலும் வணங்கவும் மெள்ள 
மெள்ளவே ஷந்தோஷித்து ரிஷபவாகனத்தை நடத்தி யருளினார் சிராமலை 
நாதர் ( எ - று ) 

[ 46 ] 
வேத வேள்வியந் தண கள்பா சுபதர்மா விரத 
ராதி சைவர்க ளாதியா வாலய மமைப்போர் 
காத லைந்தெழுத் துரைப்பவ ரனைவருங் காணப் 
பூத நாயக னுடன் றிருக் கோயிலுட் புகுந்தான் 
இ - ள் ) வேதங்களையுணர்ந்து வேள்வி செய்யப்பட்ட அந்தணர்களும் 

, 
பாசுபதர், மகாலிரதர் , ஆதிசைவர்கள் முதலான சிவஞானச்செல்வத்தையுடை 
யவர்களும் திருமாலயப்பணிவிடை செய்கின்றோரும் அன்புடனே பஞ்சாட் 
சரத்தையுரைக்கின்ற அன்பர்களும் , யாருந் தரிசிக்கப் பூகங்களுக்கெல்லாம் 
நாயகனான 

செய்யந்தி காதர் திருக்கோயினுள்ளே எழுந்தருளினார் ( எ - று ) 
உடனென்பது இடைச்சொல் 

[ 47 ] 
நாயி னுங்கடை யானவ ராயினு நயந்தாற் 
சேயி னுப்பரி வாகவந் தருள்செயுந் சிவனை 
யாயி ரம்பெய ருடையவண் ணலையுல கனைத்துந் 
தாயி னல்லவ னல்லவ னென் மன தழைக்க 

( இ - ள் ) நாயைப்பார்க்கிலும் கீழ்ப்பட்டவர்களாயிருந்தாலும் , பக்திசெய் 
தாலவர்களுக்குத் தமது பிள்ளையைப்பார்க்கினும் அன்பாக வந்து அருள் செய் 
கின்ற சிவபெருமானை யாயிரந் திருநாமங்களை யுடைய முதற்கடவுளை யெல்லா 
வுலகங்களுர் தாயைப்பார்க்கிலும் நல்லவர் நல்லவரென்று சொல்லித்தழைக் 
கும்படிப்புகழ்ந்து தாயான செல்வமென்று துதித்தன ( எ - று ) ( 48 ) 

கலிவிருத்தம் 
மாதந் குத்தனு மனைம டந்தையு 
நாதனை யனுதினம் பணிந்து நாரணன் 
வேதனு மறிவரும் பதத்தின் மேவினார் 

( இ - ள் ) பெருமை பொருந்திய தநகுத்தனும் அவனுடைய மனைவியாகிய 
அரதாவதியும் குற்றமில்லாத அவன் கிளையிலுதித்தோரும் இமோர்ப்பர்வத 
புத்திரியின் நாயகனான மா துருபூகேசுவரரை மனுதினமும் பணிந்து நாரண 
வம் பிரமனும் அறிகிறதற்கு அரிதாயுள்ள சிவபதத்தையடைந்தார்கள் ( எ - று ) 


தாயான் சருக்கம் 
சத்திய மிதுவெனச் சாற்றி னான் முனி 
பத்திகொ டனைவரும் பரவிக் கூறுவா 
ரித்தல மினையதே லிதனில் வைகுவார் 
முத்தியை யடைவது மொழிய வேண்டுமோ 

( இ - ள் ) இது சத்தியமான வசனமென்று கௌதம முனிவர் சொன்னார் . 
அப்படியவர் சொன்னதைப் பத்தியுடனே கேட்ட முனிவர்களனைவரும் வணங் 
கிச்சொல்லுவார்கள் . இந்தத்தலம் இத்தன்மையையுடையதேயானால் இதிலே 
இருக்கின்றவர்கள் மோட்சத்தையடைவது சொல்லவேண்டுமோவென்றார்கள் . 
வேண்டியதில்லை தானே முத்தியுண்டாமென்பதாம் ( எ - று 

) 

[ 50 ] 


ஷ வேறு 


வைய மின்புற மாதர்கற் போங்குக 
செய்ய கோலை யரசன் செலுத்துக 
பெய்க வானஞ் சிவாலயம் பிடுற 
சைவ மென்னுஞ் சமயந் தழைக்கவே .. 

( இ - ள் ) பூமியானது இன்பத்தையடையக்கடவது . மாதர்களுடைய கற் 
பானது வோங்கி வளரக்கடவது செங்கோலையரசன் செலுத்தக்கடவது . 
அதனாலே காலந்தப்பாமல் மழை பெய்யக்கடவது . சிவாலயங்கள் பெருமை 
பொருந்தக்கடவது . சைவமென்கின்ற சமயமானது தழைத்து விருத்தியா 
கடவது . ( எ.று ) 

[51 ] 
எண்சீர்க்கழிநெடிலாசிரியவிருத்தம் 
இனிய விந்தக் கதையினொன்று படித்தபேரு 

மெழுதினரு மிருசெவியி லேற்ற பேரு 
மனையிடத்தி லுபசரித்து வைத்தபேரும் 
வாசிப்போர்க் 

குறையுளுண்டி வழங்கினோருந் 
தனமிகுதி நெடுவாழ்க்கை யடைவர் நல்ல 

தனையரையும் பெறுவர்சிவ பதமுஞ் சார்வ 
ரனலணுகா தாலமுற தலகைசேரா 

தருளுறுமிம் முறையிருந்த வகத்திற் றானே . 


( இ - ள் ) யாருக்கும் இன்பத்தைத் தராநின்ற இந்தச் செவ்வர் திப் புரா 
ணக் கதைகளில் ஒரு கதையாவது படித்தபேர்களும் , எழுதின பேர்களும் 
இரண்டு காதுகளினாலே கேட்டபேர்களும் , உபசாரத்துடனே மனையில் 
வைத்தபேர்களும் , வாசிப்போர்களுக்கு இருப்பிடமும் பொசிப்புங் கொடுத்த 
பேர்களும் மிகுத் தனத்துடனே பெரிய வாழ்வையடைவார்கள் 

நல்ல 


to 


செவ்வந்திப் புராணம் 


புதல்வர்களையும் பெறுவார்கள் சிவபதத்தையுமடைவார்கள் . அருளையுடைய 
இந்தப் புராண மிகுந்த மனையினிடத்தில் ஒருநாளும் அக்கினியணுகாது 
விஷமணுகாது பேய் சேராது . ( எ - று ) 

[ 52 ] 
தாயானசருக்க முற்றிற்று . 
ஆக சருக்கம் 11 - க்கு திருவிருத்தம் 550 . 


செவ்வந்திப்புராணம் மூலமும் உரையும் . 

முற்றிற்று . 
திருச்சிற்றம்பலம் . 


சிவமயம் . 

ஸ்தல அடியார்கள் 
சமஸ்கிருத சுலோகத்திலுள்ள பதிணெண்யேர் . 
1. பிரமா 

x 10. நவக்கிரகங்கள் 
2 அகத்தியர் 

11. சிவகணங்கள் 
3. தேவேந்திரன் 

12. ஸ்ரீராமர் 
4. உமாதேவியார் 

13. அர்ச்சுனன் 
5 ஜடாயு 

14. அனுமார் 
6. சப்தரிஷிகள் 

15. சோழர்கள் 
7. தேவர் முதலானவர்கள் 

16. நாககன்னிகள் 
8. தர்மசேது x 

x 17. வண்டுகள் 
9. திரிசிரன் 

18. சாரமாமுனி 
X இவ்வடையாளமுள்ள அடியார்கள் கிடையாது . 
சித்திரைமீ எட்டாந் திருவிழாவில் வாசிக்கிற 

பட்டயத்திலுள்ள பதினெண்பேர்.. 
1. பிரமா 

10. அன்னையரேழுபேர் 
2. அகத்தியர் 

11. ஸ்ரீராமர் 
3. தேவேந்திரன் 

12. அர்ச்சுனன் 
4. அம்பிகாதேவி 

18 

சாஜருடாமணி 
5. ஜடாயு 

14. அஷ்டதிக்குப்பால 
6 சப்தரிஷிகள் 

15. காக்சன்னிகள் 
1. திரிரோ 

16 

சாரமா முனி 
8 அனுமார் 

17. அரிசாமுடையோர் 
தேசோதிகர் 

18. அரிவைதேசிகாமன 
திருச்சிற்றம்பலம் . 


ஒம் சிவம் . 


For Shareholders only. 


Private & Confidential. 


கழகத்தின் உண்மையான வரலா 

வரலாறு என்று திருவாளர் .. 
தி . மாணிக்கவாசகம்பிள்ளையவர்கள் 2-9-29ல் அச்சிட்டு 
வெளியிட்ட ஷை வரலாற்றின் பொய்ம்மை விளக்கம் . 

திருநெல்வேலி , தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
கழகம் ( லிமிட்டெட் ) நிறைவேற்றற் கூட்டத்தார் மேற்படி கழகப் 
பங்காளிகளுக்குச் செய்துகொள்ளும் அறிக்கை . 


திருநெல்வேலி , தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் 
கழகத்தில் முன் ஒரு வாரீசு அமைச்சராய் வேலை பார்த்து 
வந்து அந்த வேலையிலிருந்து 26-5-28 விசேட மகாசபைக் 
கூட்டத்தில் பங்காளிகளால் நீக்கப்பட்டவரும் , திருநெல்வேலி 
ஜில்லா கோவாப்பரேட்டிவ் பேங்கில் 35 ரூபா சம்பளத்தில் 
( Perinanent Clerk ) காயமான கிளர்க் வேலை பார்த்து வருபவ 
ரும் , திருநெல்வேலி டிஸ்டிரிக்கட்டு முன்சீப் கோர்ட்டில் 0. S. 
297 | 28 நம்பர் சிவில் வழக்கில் வா தியாயிருந்து கழகத்தின் 
பேரில் வியாச்சியம் தொடர்ந்திருப்பவருமான திருவாளர் . தி . 
மாணிக்கவாசகம் பிள்ளையவர்கள் 2-9-29ல் சித்தாந்த நூற் 
பதிப்புக் கழகத்தின் உண்மையான வரலாறு என்று ஒன்றை 
அச்சிட்டு வெளியிட்டதைப் படித்துப் பார்த்தோம் . 
கூறியிருக்கிற விஷயங்களிற் பெரும்பாலன முன் 4-6-26ல் 
திருவாளர் . தி . மாணிக்கவாசகம்பிள்ளை யவர்களால் 
அமைச்சர் திரு . வ . திருவரங்கம்பிள்ளையவர்கள் பேரில் கழக 
நிறைவேற்றற் கூட்டத்தாருக்கு எழுதிக் கொடுக்கப்பெற்று , 
அவைகளை நிறைவேற்றற் கூட்டத்தார் உட்கழகத்தார் மூலமாய் 
விசாரணை செய்வித்துப் பொய் யெனக் கண்டு , அப்படிக் கண்ட 
ரிக்கார்டுகளை யெல்லாம் 26 - 5- 28 விசேட மகாசபைக் கூட் 
டத்தார் முன் வைத்ததன் மேல் , அந்த விசேட மகாசபைக் கூட் 
டத்தார் ரிக்கார்டுகளைப் பார்த்தும் நிறைவேற்றற் கூட்டத்தா 
ரைக்கேட்டும் முடிவாகத் தீர்மானஞ்செய்த விஷயங்கள் . அவை 
களைப் பங்காளிகள் தீர்மானஞ் செய்யாத விஷயங்கள் போல் 


அதிற் 


முதல் 


தோன்றுமாறு இப்பொழுது புதிதாய்த் தங்களுக்கு அச்சிட்டு 
அனுப்பியிருப்பது பங்காளிகளை மயக்குதற்குச் செய்த சூழ்ச்சியே 
யன்றிப் பிறிதில்லை . நாங்கள் அவைகளைப் புதிதாய்த் திறந்து 
விவரமாய்க்கூறி உங்கள் காலத்தை வீணாக்காமல் 26-5-28 
விசேட மகாசபைக் கூட்டத்தார்கள் அங்கீகாரஞ் செய்த கழக 
அமைச்சர்களைப் பற்றிய அறிக்கை என்று கழகத்தாரால் 
10-6-28ல் அச்சிடப்பெற்று பங்காளிகளாகிய தங்களுக்கு 
அனுப்பப் பட்டுள்ள அதனைப் பார்வையிட்டு முழு விவரமும் 
அறிந்திருப்பீர்களென்று நம்புகிறோம் . அதனைப் பார்வையிட்டி 
ராத பங்காளிகள் இப்பொழுதாவது கவனித்துப் பார்க்கும் 
பொருட்டு அவ்வறிக்கைப் பிரதியை அனுப்பியிருக்கின்றோம் . 

* திரு . தி . மா . அவர்கள் வெளியிட்ட " உண்மையான 
வரலாற்றில் தாம் வேலைபார்த்துவந்த காலத்தில் மிக்க சிரத் 
தையுடனும் உழைப்புடனும் கழகவேலை பார்த்து வந்ததாகவும் , 
முதலமைச்சர் திருவாளர். வ . திருவரங்கம் பிள்ளையவர்கள் கழக 
வேலையைச் சரியாய்ப் பார்த்து வரவில்லை என்றுங் கூறியிருக்கி 
றார்கள் . விசேட மகாச்பைக்கூட்டத்தார் தீர்மானத்துக்கு வைத் 
தற்கு நிறைவேற்றற் கூட்டத்தார் திருவாளர் . தி . மாணிக்கவாச 
கம் பிள்ளையவர்கள் மேல் கழக ரிக்கார்டுகளைப் பொறுத்து ஏற் 
படுத்திய சார்ஜுகள் அடங்கிய விவரஸ்டேட்டுமெண்டு ஒன்றும் 
இத்துடன் அனுப்பியிருக்கிறது ; பார்த்து உண்மையான வர 
லாற்றிற் " கூறியிருப்பது எவ்வளவு தூரம் உண்மையா யிருக்கும் 
என்று அறிந்துகொள்ளும்படி தங்களைக் கேட்டுக்கொள்கிறோம் . 

சார்ஜுகள் அடங்கிய விவரஸ்டேட்டுமெண்டை நிறைவேற் 
றற் கூட்டத்தார் திரு . தி . மா . அவர்கட்கு 11-2-28ல் பதிவுத் 
தபாலில் அனுப்பி அவைகளுக்குச் சமாதானவரைகள் ( Expla 
Dations ) எழுத்து மூலமாய் அது பார்த்த பத்து நாளில் அனுப் 
பும்படி கேட்டதற்கு அவர்கள் 26-5-28 விசேட மகாசபைக் 
கூட்ட நாள் வரை யாதொரு பதிலும் கொடாமலும் அக்கூட்டத் 
தார் முன்னிலையில் வந்து பதில் கூறாமலுமிருந்தது , அச்சார்ஜ 
ளுக்கு அவர்கள் சமாதானங் கூறமுடியா திருத்தலை நன்கு 
* திரு . தி . மா . அவர்கள் என்று வரும் இடங்களிலெல்லாம் திருவாளர் 
தி . மாணிக்கவாசகம்பிள்ளை யவர்கள் என்று வாசித்துக்கொள்க . 


4 


3 


விளக்கும் . அப்படிச்சமாதான வுரைகள் ( Explanations ) கூறா 
திருந்தது தங்கள் கட்சி வழக்குக்கு மிக்க பலவீனம் என்று 
அறிந்து , அக்குறையை மறைக்கக் கருதி அவர்கள் விசேட 
மகாசபைக்கூட்ட நாளுக்கு முன்னர் ஒரு நாள் தலைவரவர்கள் 
வீட்டுக்குப் போய் சமாதானம் எழுதுவதற்குக் கழக ரிக்கார்டு 
களைப் பார்வையிட அனுமதி தரவேண்டுமென்று மட்டும் கேட் 
டுப்போயிருந்தும் , அவர்கள் முன்னிலையில் வாய்ப் பேச்சில் 
சமாதானவுரை கூறிவிட்டு வந்ததாகப் பொய்யான விவரம் ஷை 
திரு . மாணிக்கவாசகம்பிள்ளையவர்கள் கோர்ட்டாரவர்களுக்குக் 
கொடுத்த பிராதில் எழுதிக்கொடுத்திருக்கிறார்கள் . அது பொய் 
என்று நிறைவேற்றற் கூட்டத்தார் பிரதிவாதிகள் நிலைமையில் 
கோர்ட்டாரவர்கட்கு எழுதிக்கொடுத்த ஸ்டேட்மெண்டில் காட் 
டியுள்ளார்கள் . இதனை திரு . தி . மா . அவர்கள் அறிந்திருந்தும் 
தாம் வேணுமென்றே புதிதாகக் கண்டு பிடித்தது போல் " உண் 
மையான வரலாற்றில் முழுப் பொய்யை எழுதியிருக்கிறார்கள் . 


( Foolscap ) முழுத்தாள் ஐந்து பக்கங்களில் விவரங்கள் 
அடங்கிய பல குற்றங்கட்கு ( Charges ) திரு . தி . மா . அவர்கள் 
காம் தலைவரவர்கட்கு நேரில் வாய்ப் பேச்சிற் சொன்னதாகக் 
கூறிய சமாதானவுரைகள் , அவ்வுரைகள் கூறினதாகக் குறித்த 
நாளைக்குச் சில நாட்களுக்குப் பின் கூடின விசேட மகாசபைக் 
கூட்டத்தார் ஆலோசனைக்கு வைக்கிறதற்குப் பயன்படுமா என் 
பதையும் , அப்பேர்ப்பட்ட வாய்ப்பேச்சுச் சமாதான உரையை 
ஏறக்குறைய பன்னிரண்டாண்டுகளாக சப்மேஜிஸ்டிரேட் (Sub 
Magistrate ) வேலையும் , அதன் பின் ஐந்தாண்டுகளாக தாசில் 
தார் ( Tahsildar ) வேலையும் பார்த்து அனுபவமிக்க தலைவர் 
[ திருவாளர் . M. V. நெல்லையப்பபிள்ளையவர்கள் B. A. ) ஏற்றுக் 
கொள்வார்களா என்பதையும் , அவ்விதஞ் சொல்லியிருந்தாலும் 
ரிக்கார்டு செய்யாமல் விட்டுவிடுவார்களா என்பதையும் , பின் 
னால் அவ்விதஞ் சொல்லவில்லை யென்று மறுத்துப் பொய்சொல் 
லுவார்களா என்பதையும் தாங்கள் யோசித்துப் பார்த்து திரு . 
தி . மா . அவர்கள் தம் வழக்கின் பலத்திற்காக வேண்டுமென்று 
கூறிய பொய்யுரையானது பொருத்தமில்லாமலிருப்பதைக் கவ 
னித்து உண்மையை அறிந்துகொள்ள வேண்டுகிறோம் . 


4 


காலஞ்சென்ற திருவாளர் . மா . திரவியம்பிள்ளையவர்கள் 
ஆரம்பத்தில் கழகவிதியமைத்த வரலாறும் , 

வேலைபார்த்த முறையும் . 
" உண்மையான வரலாறு என்று திரு . தி . மா . அவர்கள் 
வெளியிட்டிருப்பதில் கழக சம்பந்தமாய்த் தம் தகப்பனாரவர்கள் 
செய்த வேலையைப்பற்றி மிகப்புகழ்ந்து வரைந்திருக்கிறார்கள் . 
நாங்கள் முன் அறிக்கைகளிலெல்லாம் பெருந்தன்மை குறித்து 
காலஞ்சென்ற திரு . மா . திரவியம்பிள்ளை யவர்களுடைய குணத் 
தை மட்டும் பாராட்டிக் குறைவைச் சொல்லாமலிருந்தோம் . இப் 
பொழுது திரு . தி . மா . அவர்கள் வெளியிட்ட பொய்ம்மை வர 
லாற்றினால் நாங்கள் உங்களுக்கு திரு . திரவியம்பிள்ளை யவர்கள் 
வாஸ்தவத்திற் கழகத்திற்குச் செய்த குறையையும் எடுத்துச் 
சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததற்காக மனம் வருந்தி அத 
னைச் சொல்லுகின்றோம் . 

( A ) காலஞ்சென்ற திருவாளர் . மா . திரவியம் பிள்ளையவர்கள் 
சென்னைக்கு வந்த காலத்தில் , திருவாளர் . வ . திருவரங்கம் 
பிள்ளை யவர்கள் திருசங்கர் கம்பெனி ஏற்படுத்தி அதன் மூல 
மாய் திருவாசக விரிவுரை முதலிய உயர்ந்த நூல்கள் வெளியிட்டு 
வந்ததையும் , அதன் மூலமாய் அக்கம்பெனியின் வியாபகம் தமிழ் 
நாடெங்கணும் பரவியிருந்ததையுங் கேள்விப்பட்டு ஒரு லிமிட் 
டெட் கம்பெனி அமைத்து இருவருஞ்சேர்ந்து நடத்தலாமா 
வென்று திருவரங்கம்பிள்ளையவர்களைக் கலந்து முடிவு செய்து 
21-9-20ல் கழகத்தை நிறுவத் துணிந்தார்கள் . அப்பால் , 
கழகக்கூட்ட யாதாஸ்தையும் கூட்ட நிபந்தனை விதிகளையும் 
திருவாளர் . மா . திரவியம்பிள்ளையவர்களே தயாரித்தார்கள் . அவ் 
வாறு அவர்கள் தயாரித்து வெளிப்படுத்திய காட்ட யாதாஸ்தில் 
( Original Secretaries ) முதல் அமைச்சர்களை கழக ஆரம்ப 
முதல் 35 ஆண்டுக்கு நிறைவேற்றற் கூட்டத்தார் நீக்கக்கூடாது 
என்றும் , மாதச்சம்பளம் தவிர செலவுகழியாத மொத்த லாபத் 
தில் ( Total gross income ) 100 - க்கு 15 வீதம் அமைச்சர்கள் 
கமிஷன் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் , முதல் அமைச் 
சர்களின் வாரீசு முதலியவர்கள் அமைச்சர்களாக வந்தால் 
அமைச்சர் வேலைக்குத் தகுதியில்லாதவர்கள் என்று விசேஷ 


5 


மகா சபையாரால் தீர்மானிக்கப்பட்டாலொழிய அமைச்சர் வேலை 
பார்த்து வரவேண்டும் என்றும் விதிகள் அமைத்திருந்தார்கள் . 
ஆரம்பமுதலே பங்கு எடுத்த கனவான்களும் , பங்கு போட 
விரும்பின பெருமக்களும் மேலே கூறின சுயநலவிதிகளை ஆக்ஷே 
பனை செய்தே வந்தார்கள் . அமைச்சர் திருவரங்கம்பிள்ளையவர் 
களே ஆரம்பமுதல் பெரும்பாலும் கழகத்திற்குப்பங்குகள் சேர் 
க்கப் போகவேண்டி நேர்ந்தமையால் ஆக்ஷேபனைசெய்த அறிஞர் 
களிடமெல்லாம் அவ்விதிகளைப் பின்னால் பங்காளிகள் பொதுக் 
கூட்டத்தில் மாற்றிவிடுவதாக வாக்குறுதி கூறிப் பங்குகள் சேர்த் 
துக்கொண்டு வந்தார்கள் . அவர்கள் தாம் வாக்குறுதி கூறிப் 
பங்குகள் சேர்த்து வரும் விவரங்களை நிறைவேற்றற் கூட்டத்தா 
ரிடமும் அவ்வப்பொழுது தெரிவித்து வந்தார்கள் . பின்னால் , 
நிறைவேற்றற்கூட்டத்தார் திரு . மா . திரவியம்பிள்ளையவர்களிடம் 
கூட்டயாதாஸ்து ஆக்ஷேபனை விதிகளைக் கட்டாயம் மாற்றித்தீர 
வேண்டுமென்று வற்புறுத்தவே 11-11-23ல் நடந்த பங்காளி 
கள் பொதுக்கூட்டத்தில் கூட்டயாதாஸ்திற்கண்ட 35 ஆண்டை 
25 ஆண்டாகவும் , ( Total gross income ) செலவைக்கழியாமல் 
வரும் மொத்த வருமான வரவில் 100 க்கு 15 என்று இருந் 
ததை , செலவைக்கழித்து வரும் ( Net income ) மிச்ச லாபத் 
தில் 100 - க்கு 20 என்றும் விதிகள் மாற்றப்பட்டன . இத்தகைய 
மாறுதலுக்கு முன்னிருந்த கூட்ட யாதாஸ் தின்படி அமைச்சர் 
கள் கமிஷன் பெற்றுக்கொள்வதாயிருந்தால் பங்காளிக 

பங்காளிகளுக்கு 
ஆதாய வீதம் அரைக்கால் வட்டி கூட கிடைத்திருக்கமாட்டாது . 
கழகத்தைச் சார்ந்த அறநிலையங்களுக்கு இப்பொழுது கிடைத்து 
வருவதைவிட மிகக் குறைவான லாபமே கிடைத்திருக்கக்கூடும் . 

b . கழக ஆரம்ப காலத்தில் முதலமைச்சர் திரு வ . திருவ 
ரங்கம் பிள்ளையவர்கள் கலியாணமாகாதவ ராயிருந்திருக்க , திரு 
வாளர் . மா.திரவியம்பிள்ளையவர்கள் தமக்கு இரண்டு வாரீசுகள் 
மேஜராக இருப்பதால் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட்டு கருத் 
துக்கு மாறாக வாரீசுகளுக்கும் கூட்ட யாதாஸ்தில் (Memoran 
dam of Association ) பாத்தியதை விதியமைத்துக்கொண்டது 
சுயநலமா ? பொதுநலமா ? என்பதையும் , 
கழக ஆரம்ப காலமுதல் இரண்டு 

ரண்டு அமைச்சர்களும் 
சேர்ந்து உழைக்கவேண்டியது கடமையாயிருக்க அமைச்சர் 


18 


திரு . வ . தி . அவர்களை மட்டும் கழகத்தில் முழுக்காலமும் 
வேலை பார்க்கும் படி செய்து விட்டு, திரு. மா . தி . அவர்கள் மாத் 
திரம் கழக ஆரம்ப காலமுதல் இறக்குங் காலம் வரை ஆரம்பத் 
தில் வாக்குச் சொன்னபடி நடவாமல பேரூதியர் கிடைக்கக்கூ 
டிய திருநெல்வேலி K. S பேங்கு மானேஜர் வேலையையும் , 
பணவருவாயுள்ள வேறு சில வேலைகளையும் பார்த்துக்கொண் 
டும் , அவ்வேலைகளின் ஒழிவு காலங்களில் மட்டும் கழக வேலையை 
மேற்பார்த்து வந்தது கொண்டு அவர்கள் எவ்வளவு தூரம் சுய 
நலங் கருதாது பொதுநலம் கருதி வேலை செய்து வந்தார்கள் என் 
பதையும் தாங்களே ஊகித்து அறிந்துகொள்ளலாம் . 


மேற்படி திரவியம் பிள்ளையவர்கள் மற்றொரு முதல் அமைச் 
சரைப்போல் சம்பளமும் கமிஷனும் பெற்றுக்கொண்டாலும் 
திரு . வ . தி . அவர்கள் வேறு வேலைபாராமல் கழக வேலையை 
மட்டும் பார்த்து வந்தது போல் திரு . திரவியப் பிள்ளையவர்கள் 
தங்கள் முழு 

நேரத்தையும் உபயோகித்துக் கழகவேலை செய்யா 
திருந்ததைப்பற்றி நிறைவேற்றற் கூட்டத்தார் ஆக்ஷேபனை செய் 
கதின் மேல் திரு. மா . தி . அவர்கள் திருவாளர் சண்முகசுந்தரம் 
பிள்ளையவர்களை கழகக் கணக்கு வேலை பார்க்கும்படி தங்கள் 
செலவில் மாசம் 1 - க்கு 25 ரூபா சம்பளங் கொடுத்து நியம் 
னம் செய்திருந்தார்கள் . ஷை சண்முகசுந்தரம் பிள்ளையவர்கள் 
18-2-22 முதல் 12-3-24 வரை கழகக் கணக்கு வேலை 
பார்த்து வந்தார்கள் . பின்னால் திரு . மா . தி . அவர்கள் மேற்படி 
சண்முகசுந்தரம் பிள்ளையவர்களுக்குத் தம் பொறுப்பில் சம்ப 
பளம் கொடுக்க மனமில்லா தபடியால் , 10 ரூபா சம்பளத்தில் 
கழகச் சிப்பந்தியாக ஒருவரை கணக்கு வேலை பார்க்க நியமிக்க 
வேண்டுமென்று நிறைவேற்றற் கூட்டத்தாருக்கு திரு . மா . தி . 
அவர்கள் மெமோ எழுதி அனுமதிபெற்றவுடன் திரு . சண் 
சுந்தரம்பிள்ளையவர்கள் கழகத்தினின்று விலகினார்களேயொழிய 
“ உண்மையான வரலாறு " என்று திரு . தி . மா . அவர்கள் வெளி 
யிட்ட பிரசுரத்திற் கண்டபடி மற்றொரு அமைச்சரினால் ஏற் 
பட்ட அதிருப்தியால் அன்று . 


* திரு.வ. தி . அவர்கள் என்று வரும் இடங்களிலெல்லாம் திருவாளர் . 
வ . திருவாங்கம்பிள்ளையவர்கள் என்று வாசித்துக்கொள்க . 


உண்மையான வரலாறு 
று " என் று திரு . தி . மா . அவர்கள் 
வெளியிட்ட வெளியீட்டின் 2 - வது பக்கத்தின் முதற் பாராவில் 
தம் தகப்பனார் திருவாளர் . மா . திரவியம் பிள்ளையவர்களே இக் 
கழகத்தில் முதல் நான்கு ஆண்டுகளிலும் பெரும்பாலும் தமக்கு 
வரும் ஊதியத்தைக் கழகத்திற்கே செலவு செய்தும் மிகுந்த 
சிரமமும் உழைப்பும் எடுத்து கழகத்தை உருப்படுத்தி ஒழுங் 
காக வேலை நடக்கும் முறைக்குக் கொண்டுவந்தார்கள் என் 
கூறியிருக்கிறபடி திரு . 

திரு . மா . தி . அவர்கள் தம் ஊதியத்தி 
லிருந்து கழகத்திற்கு யாதொரு செலவும் செய்யவில்லை என்ப 
தையும் , அவர்கள் சரியான முறையில் கழக வேலையைக்கழக ஆரம் 
பமுதல் கவனிக்கவில்லை யென்பதையும், இவ்வெளியீட்டினாலும் , 
முன் கழகத்தாரால் வெளியிடப்பட்ட க 

கழக அமைச்சர்களைப் 
பற்றிய அறிக்கை யினாலும் தெள்ளிதிலுணரலாம் . 

இரண்டு அமைச்சர்களில் திரு. வ . தி . அவர்கள் 
வெளியே போய்க் கழகத்திற்குப் பங்குகள் சேர்த்தல் வேண்டு 
மென்றும் , அமைச்சர் திரு தி . மா . அவர்கள் கழக ஆபீசிலி 
ருந்து கணக்கு வேலை பார்த்துக்கொள்ள வேண்டுமென்றும் தங் 
களுக்குள் ஏற்பாடு செய்து கொண்டதாக " உண்மையான வர 
வாறு என்ற வெளியீட்டிற் கண்டிருப்பது முற்றிலும் பொய் .. 
அந்தப் பொய்யுரையானது திரு . தி . மா . அவர்கள் தாம் முதலா 
வது வாரீசு அமைச்சராய் வேலை பார்த்து வந்த இருபத்தொரு 
மாத காலத்தில் முதலமைச்சர் திரு . வ . தி . அவர்களுடன் சண் 
டை செய்தற்கும் , கேடு சூழ்தற்கும் தமக்குத் துணையாய் 
அமைந்துள்ள நண்பர்கள் சிலரைப் பங்காளிகளாகச் சேர்த்ததை 
தவிர , கழகத்திற்கு நன்மை பயக்க விரும்பிப் பங்காளிகள் சேர் 
க்கவில்லை யென்று அமைச்சரைப் பற்றி யெழுதிய உரையிற் 
கூறிய சார்ஜுகளுக்குப் பதிலாக எழுதிய சாக்குப்போக்குச் 
சமாதான உரையே யன்றிப் பிறிதில்லை . திரு . தி . மா . அவர்கள் 
வேலை பார்த்த காலத்தில் கணக்கு வேலை பார்க்க ஒரு கணக்கா 
ளர் பிரத்தியேகமாக நியமிக்கப்பட்டிருந்தும் , பெரும்பான்மை 
யும் கணக்குகளும் கோஷ்பாபாவும் அந்தக் கணக்காளர் கையெ 
ழுத்தில் எழுதப்பட்டிருந்ததும் அந்தக் கணக்காளர் செய்த 
வேலையைக்கூட மேற்பாராமலிருந்தது பற்றி திரு . தி . மா . அவர் 
கள் பேரில் சார்ஜுகள் ஏற்பட்டிருப்பதும் ( சார்ஜ் விபர ஸ்கே 


மெண்டு பார்க்க ) திரு . தி . மா . அவர்கள் சொல்லும் சமாதான 
உரை பங்காளிகளாகிய தங்களை மயக்கும்படி சொன்ன பொய் 
யுரை என்பதும் நன்கு வெளிப்படுத்தும் . 

அமைச்சர்களைப்பற்றிய அறிக்கை யில் அமைச்சர்கள் 
ஒவ்வொருவரும் சேர்த்த பங்கு களின் எண்ணங்கள் 

கழக 

ரிக் 
கார்டுகளைப் பொறுத்தே யெழுதப்பட்டன அன்றி திரு . தி . மா . 
அவர்கள் வெளியிட்ட உண்மையான வரலாறு என்ற திற்கண் 
டபடி ஆதாரமில்லாமல் எழுதப்படவில்லை. 
இரண்டு 

முதலமைச்சர்களும் கழக சம்பந்தமாய்ச் 
செய்து கொண்ட ஒப்பந்தப்படி திருவாளர் . வ . திருவரங்கம் 
பிள்ளையவர்களுக்கே சொந்தமாக உரிய திருவாசக விரிவுரையில் 
கழகத்திற்கு கமிஷன் தொகை லாபமாகக் கிடைத்திருந்ததே 
யன்றி உண்மையான வரலாறு என்ற தில் திரு . தி . மா . அவர் 
கள் கூறியபடி கழகத்திற்கு அதனால் நட்டமொன்றுமில்லை அது 
சம்பந்தமாயும் வேறு புத்தகங்கள் சம்பந்தமாயும் திருவாளர் . 
வ . திருவரங்கம்பிள்ளையவர்கள் தாம் செய்த உடன்படிக்கைக்கு 
விரோதமாக ஒன்றும் செய்யவில்லை . 

" உண்மையான வரலாறு என்ற தின் 6.வது பக்கம் 
முதலாவது பாராலில் நிறைவேற்றற் கூட்டத்தார் நியமித்த உட் 
கழகத்தார் ( திருவாளர்கள் M. V. நெல்லையப்பபிள்ளையவர்கள் 
B. A. ( தலைவர் ) , T. P. நெல்லை நாயகம்பிள்ளையவர்கள் பேரூ 
ரணி மிட்டாதார் , N. இராமலிங்கம் பிள்ளையவர்கள் . மிராசு 
தார் ] ரிப்போர்ட்டை அனுசரித்து நிறைவேற்றற் கூட்டத்தார் 
செய்த தீர்மானங்களை 26-5-28 ல் கூடிய விசேட மகாசபைக் 
கூட்டத்தார் நன்கு ஆராய்ந்து அங்கீகாரம் செய்திருக்கிறார்கள் . 
அத்தீர்மானங்களை முற்றிலும் பொய் என்று திரு . தி . மா . அவர் 
கள் அஞ்சாமலும் ரிக்கார்டுகளுக்கு முற்றிலும் விரோதமாகவும் 
வெளியிட்டிருப்பதினால் பங்காளிகளையும் நிறைவேற்றத் கூட்டத் 
தாரையும் அவர்கள் எவ்வளவு தூரம் மதித்து ஒழுகியுள்ளார் 
என்பது விளங்கும் . 

கழகத் தலைவரவர்களிடமும் , அமைச்சாவர்களிடமும் 
கழகப் பங்காளிகள் விஸ்டு தரும்படி கேட்டதாக திரு . தி . மா . 
அவர்கள் சொல்வது முற்றிலும் பொய் . 


9 ) 


சென்ற இரண்டாண்டுகளாகக் கழகத்தில் லாபங்குறை 
கிறதற்கு முக்கிய காரணங்கள் : 

நான்கு வாய்தாத்தொகையுஞ் செலுத்திய பங்காளிகள் மிகு 
தியும் , பன்னிரு திருமுறை திருவிளையாடற் புராண உரை முத 
லிய பெரிய புத்தகங்கள் அச்சிலிருந்து முழுப்பகுதிகளும் வெளி 
வராமையும் , கட்டிடவாடகை மிகுதியும் , சம்பளச் சிப்பந் திச் 
செலவு மிகுதியும் , வாரீசு அமைச்சர்கள் திருவாளர் . தி . கண 
பதியப்பபிள்ளையவர்களையும் , திரு . தி . மா . அவர்களையும் நீக் 
தற்கு நேரிட்ட மூன்று விசேட மகாசபைக் கூட்டச் செலவும் , 
திரு . தி . மா . அவர்கள் கழகத்தின் மேல் தொடுத்த வழக்கின் 
எதிர்வாதக் கோர்ட்டுச் செலவும் , ரிசர்வ்பண்டு அதிகமாய் வைக்க 
நேர்ந்தமையும் ஆகிய இவைகளே . தேவாரம் - திருமுறைகள் 
அடங்கிய 3 புத்தகங்களும் திருவிளையாடற்புராண உரை 3 புத் 
தகங்களில் முதல் இரண்டு புத்தகங்களும் அச்சிட்டு முடிந்து 
விட்டன . இனித்தான் அவைகளிலிருந்து விசேட லாபம் எதிர் 
பார்க்கலாம் . 

திருநெல்வேலிக் கழகக் கணக்குகள் நிறைவேற்றற் 
கூட்ட உறுப்பினர் ஒருவரால் அடிக்கடி தணிக்கை செய்யப்பட்டு 
வருகின்றன . சென்னைக் கிளையாபீசு 

சென்னைக் கிளையாபீசுக் கணக்குகளும் வருவிக் 
கப்பட்டு ஷை நிறைவேற்றற் கட்ட உறுப்பினரால் தணிக்கை 
செய்யப்பட்டு வருகின்றன. நிறைவேற்றற் கூட்டத்தாரவர்களும் 
ஒவ்வொரு மாதத்திலும் கூட்டங்கள் கூட்டி அவைகளை மேற் 
பார்த்து அங்கீகாரஞ் செய்து வருகின்றார்கள் . ஒவ்வொரு ஆண்டு 
முடிவிலும் ( Government certified Auditor ) கவர்ன்மெண்டு 
சர்ட்டிபைட் ஆடிட்டர் ஒருவர் கணக்குகளைத் தணிக்கைசெய்து 
ரிப்போர்ட்டு அனுப்பி வருகிறார்கள் . இவ்வாறு செய்து வருவ 
தினால் அமைச்சர் திரு . வ . தி . அவர்களாவது அவர்கள் தம்பி 
சென்னை ஏஜண்டு வ . சுப்பையாபிள்ளையவர்களாவது திரு . தி.மா. 
அவர்கள் வெளியிட்ட பிரசுரத்திற்கண்டபடி ( Secret Profit ) 
மறைவு லாபம் அடைந்து வருதற்கு இடமில்லை . திரு . தி.மா 
அவர்கள் தம்முடைய மனதில் அவர்களிருவர்கள் பேரிலும் 
பங்காளிகளுக்கு அவநம்பிக்கையும் அருவருப்பும் உண்டாக்கித் , 
தம் பேரில் நம்பிக்கையும் பற்றும் உண்டாகும்படி செய்தற்பொ 
ருட்டே இந்தப் பொய்யுரை எழுதி யிருப்பதாக எங்களுக்குத் 
தான்றுகிறது . 


10 


திருவாளர் . தி . மாணிக்கவாசகம்பிள்ளையவர்கள் 

பிராக்சி வாங்கிவருகிற முறை . 
திருநெல்வேலி டி.ஸ்டிரிக்கட்டு முன் சீபுக் கோர்ட்டாரவர் 
களால் நியமிக்கப்பட்ட கமிஷனர் திரு . R. இராஜகோபாலாசாரி 
யாரவர்கள் B A. , M. L. , அட்வக்கேட் 3-11-29 கழகவிசேட 
மகாசபைக் கூட்ட அறிவிப்புப் பங்காளிகளுக்கு அனுப்பு முன் 
னமே , வாதி திரு . தி . மா . அவர்கள் ; கமிஷனர் அவர்கள் ஷை 
கூட்ட அறிவிப்பு அச்சடிக்கக்கொடுத்த அச்சுக்கூடத்தில் கமிஷ 
னரவர்கட்கு அச்சிட்டுக்கொடுக்கும் முன்னரே ரகசியமாய் 
பிராக்சி பாரங்கள் அச்சடித்து வாங்கிக்கொண்டு தூத்துக்குடியி 
லும் , திருநெல்வேலியிலும் வேறு சில இடங்களிலும் உள்ளகழகப் 
பங்காளிகளிடம் போய்க் கழகத்தில் முதலமைச்சர் திரு . வ . தி . 
அவர்கள் கழகக்காரியங்களை ஒழுங்காய் நடத்தாமலிருப்பதாக 
வும் , கழகப்பணத்தைக் கையாடி வருவதாகவும் ,தம்மைத் திரும் 
பவும் அமைச்சராக நியமித்தால் கழகக்காரியங்களைச் சீர்திருத் 
தம் செய்து பங்காளிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக் கூடிய 
விதத்தில் வேலை செய்வதாகவும் , நயவஞ்சக உரைகூறி அந்தப் 
பிராக்சி பாரங்களில் தேதி போடாமல் கையெழுத்து மட்டும் 
வாங்கினதாகவும் சூலைமீ 27 , 28 ஆந்தேதிகளில் எங்களில் சில 

க்குத் தெரியவந்தது . கொழும்புக்குக் கழகத்திற்குப் பங்கு 
கள் சேர்க்கவும் , புத்தகங்கள் விற்கவும் போயிருந்த முதலமைச் 
சர் திரு . வ . தி . அவர்களுக்கு வாதி மாணிக்கவாசகம்பிள்ளை 
யவர்கள் செய்யுஞ் சூழ்ச்சியை தூத்துக்குடியிலிருந்து பங்காளி 
களிலொருவரும் , திருநெல்வேலியிலிருந்து கழகத்தலைவரவர்க 
ளும் தந்தி மூலமாய்த் தெரிவித்ததின் பேரில் உடனே அவர்கள் 
கொழும்பிலிருந்து புறப்பட்டு தூத்துக்குடிக்கு 30-7-29 ல் 
வந்தார்கள் . தூத்துக்குடியில் பங்காளிகளை அவர்கள் விசாரித் 
ததில் வாதி . திரு . தி . மா . அவர்கள் திருவாளர் V. சிதம்பரராம 
லிங்கம்பிள்ளை யவர்களுடன் வந்து தங்களிடம் பொய்யுரைகள் 
பலவாறு கூறிப் பிராக்சியில் கையெழுத்து வாங்கிப் போனதாக 
திரு . வ . தி . அவர்களிடம் சொன்னார்கள் . மேற்படி பங்காளி 
கள் உண்மையை விசாரித்துத் தெளிந்தபின் , முன் திரு . தி . மா . 
அவர்கள் மூலம் கொடுத்த பிராக்சி பாரங்களை ரத்துச்செய்து 
கமிஷனரவர்களுக்கு அறிவித்திருப்பதாக அமைச்சர் திரு . வ . 


11 


பொய்யுரை 


தி . அவர்களுக்கு நேரிலும் , எழுத்துமூலமாயுந் தெரிவித்திருக் 
கிறார்கள் . அவ்வாறு ரத்துச்செய்த பங்காளிகள் பலரில் அடி 
யிற்கண்ட கனவான்களும் சேர்ந்திருக்கிறார்கள் . 
1. திருவாளர் . Sir T. N. சிவஞானம் பிள்ளை யவர்கள் 

B. A. ( Ex - minister ) 
மாகாண மாசி வளர்நெறி யமைச்சர் , திருநெல்வேலி. 
2. திருவாளர் . சி . வ . நல்லபெருமாள் பிள்ளையவர்கள் , 

பாங்கர் , மெர்ச்சண்டு & மிராசுதார் , தூத்துக்குடி . 
3. திருவாளர் . சி . த . சிதம்பரம்பிள்ளையவர்கள் , 

மெர்ச்சண்டு , தூத்துக்குடி . 

தொகுப்புரை 
திரு . தி . மா . அவர்கள் கழகப்பங்காளிகளுக்கு 2-9-29 ல் 
அச்சிட்டனுப்பிய உண்மையான வரலாறு என்ற பிரசுரத்திற் 
கூறப்பட்டுள்ள பெரும்பாலான விஷயங்கள் தம்மிடத்தில் 
பங்காளிகளாகிய தாங்கள் பற்று வைத்து அனுகூலஞ் செய்தல் 
வேண்டுமென்ற நோக்கத்துடன் வேண்டுமென்று 
களாய்க் கூறப்பட்டவைகள் . அவைகளெல்லாம் கழக ரிக்கார்டு 
களுக்குப் பொருந்தாதவைகள் . அவைகள் பெரும்பாலும் திரு 
தி.மா. அவர்கள் முன்னமே 4--6-26 ல் எழுதிக்கொடுத்து 
நிறைவேற்றற் கூட்டத்தாராலும் விசேட மகாசபைக் கூட்டத் 
தாராலும் விசாரித்து முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள் . அவைகள் 
" அமைச்சர்களைப்பற்றிய அறிக்கை " யிற்கூறப்பட்டுள்ளன . கழக 
நிறைவேற்றற்கூட்டத்தார் கோர்ட்டில் தாக்கல் செய்த பிரதிவாதி 
ஸ்டேட்டுமெண்டிலும் கூறப்பட்டுள்ளன . விரிவஞ்சி அந்த அறி 
க்கையிற் கூறப்படாத சில விஷயங்களை மட்டும் நாங்கள் இந்த 
அறிக்கையிற் கூறியிருக்கின்றோம் . திரு . தி மா . அவர்கள் வர 
லாற்றில் கீழ்மையான நோக்குடன் தெரிவிக்கும் சில விஷயங் 
களும் கூறப்பட்டுள்ளன . அவைகள் பெருந்தன்மையாளர்களாற் 
கவனிக்கத்தக்கவைகள் அல்லவென்று விரிவஞ்சி விடப்பட்டன . 

நிறைவேற்றற்கூட்டத்தார் கழக வேலையைப் பார்க்கப் பங் 
காளிகளால் நியமிக்கப்பட்ட கௌரவ பிரதிநிதிகள் . கழகவேலை 
செய்யப் பொறுப்பாயுள்ளவர்கள் இரண்டு அமைச்சர்களுமே . 
நிறைவேற்றற்கூட்டத்தார் அமைச்சர்கள் செய்யும் வேலையையும் 


12 


. 


சென்ற 9 ஆண்டுகளாகக் கழகப் பொது அறநலங்குறித்து மேற் 
பார்வை செய்து கழகத்தை நடத்தி அதனை இப்பொழுதிருக்கிற 
நடுத்தர நிலைக்குக் கொண்டுவந்திருக்கிறார்கள் . 

அமைச்சர்களைப் பற்றிய அறிக்கை யிற் கண்டபடி இந்த 
ஒன்பது ஆண்டுகளாகத் தொடர்ச்சியாய் உழைப்பு எடுத்து 
வேறு வேலை ஒன்றுஞ் செய்யாமல் தமது கால முழுவதையும் 
கழகத்திற்கே உபயோகப்படுத்தி வேலை பார்த்து வந்தவர்கள் 
திருவாளர் . வ . திருவரங்கம்பிள்ளையவர்களே . இதுவரை சேர்ந் 
திருக்கும் பங்குகளில் முக்கால்வாசிப் பங்குகள் சேர்த்தவர் 
களும் இவர்களே என்பதை அடியில் வரும் விவரங்களானும் 
அறியலாம் . 
1. திரு . மா . திரவியம்பிள்ளை யவர்கள் 

சேர்த்த 

124 
2. திரு . 
திரு . வ . 
வ . திருவரங்கம்பிள்ளையவர்கள் 

தனியாய்ச் சேர்த்த பங்குகள் 
33. திரு . மா . தி . அவர்களும் , திரு . வ . தி . ) 

அவர்களும் சேர்ந்து சேர்த்த பங்குகள் 
4. திரு . தி . மாணிக்கவாசகம்பிள்ளையவர்கள் 
தனியாய்ச்சேர்த்த பங்குகள் 

15 
5. திரு . தி . கணபதியப்பபிள்ளையவர்கள் 

தனியாய்ச் சேர்த்த பங்குகள் 


} 3216 

1120 


4475 
கழக ஆரம்பத்திலிருந்து காலஞ்சென்ற திருவாளர் . மா . 
திரவியம்பிள்ளையவர்கள் 4 ஆண்டுகள் மேற்படி திருவாளர் . வ . 
ருவரங்கம்பிள்ளையவர்களுடன் சேர்ந்து வேலை பார்த்து வந் 
தார்கள் . ஆனால் முன்னே கூறியபடி திரு . மா . தி . அவர்கள் 
வேறு வேலைகள் வைத்துக்கொண்டு ஒழிவு நேரங்களில் மாத் 
திரம் கழக வேலையைப் பார்த்து வந்தார்கள் . 

திரு . மா . தி . அவர்களுக்குப் பின் வாரீசு அமைச்சராய் 
முதன் முதல் வந்த திரு . தி . மாணிக்கவாசகம்பிள்ளை யவர்கள் 
21 மாதகாலம் கழகவேலை பார்த்து வந்ததில் " அமைச்சர்களைப் 
பற்றிய அறிக்கை "யிலும் , சார்ஜுலிவா ஸ்டேட்மெண்டிலும் 
கண்டிருக்கிறபடி கிரமமாய்க் கழக வேலையைப் பாராமலிருந்த 
துடன் ( தமக்கு ஊதியந்தரத்தக்க நூலெழுதும் வேலை முன் 


18 


கழகத்தார் சிலகாலங்கொடுத்து வந்து , பின் அவ்வேலை கழகத் 
தார்க்குத் திருப்தி தராமையால் நிறுத்தப்பட்ட காரணத்தால் 
கழகத்தை நடத்தவொட்டாமல் தடைசெய்து கெடுத்துவிட 
வேண்டும் என்ற நோக்கமுடைய திருவாளர் . V. சிதம்பரராம 
லிங்கம்பிள்ளை யவர்களுடன் ( தமிழ்ப் பண்டிதர் , திருநெல்வேலி 
ஹிந்து கலாசாலை . ) சேர்ந்துகொண்டு 

முதலமைச்சர் திருவாளர் . 
வ . திருவரங்கம் பிள்ளையவர்களுடன் பகைமை பாராட்டி அவர் 
கள் பேரில் வீணான குறைசொல்லிக்கொண்டு வந்தார்கள் . திரு . 
தி.மா. அவர்கள் பொறுப்பாய்க் கழக அமைச்சர் வேலையைப் 
பாராமலிருந்ததனால் மற்றொரு முதலமைச்சர் திரு . வ . தி . 
அவர்கள் வெளியூர் போய் அதிகப் பங்குகள் சேர்க்க 

முடியாம 
லும் , புத்தக விற்பனையை மிகுதியாய்ச் செய்ய முடியாமலுமி 
ருந்தது . 

மேலும் , திரு . தி மா . அவர்களைத் திருத்த நிறைவேற்றற் 
கூட்டத்தார் எவ்வளவோ முயன்றும் பயன் விளையாமலிருந்த 
தினால் மூன்று ஆண்டு ரஜா வாங்கும்படி சொல்லி அவர்கள் 
அதற்கு இணங்கினதன் பேரில் அவர்கள் தமையனார் திருவாளர் 
தி . கணபதியப்ப பிள்ளையவர்களை நிறைவேற்றற் கூட்டத்தார் 

ரண்டாவது வாரீசு அமைச்சராக நியமிக்க , அவர்கள் 13 மாத 
காலம் வேலைபார்த்து வந்தார்கள் . " கழக அமைச்சர்களைப்பற் 
றிய அறிக்கை " யிற் கண்டபடி திருவாளர் . தி . கணபதியப்ப 
பிள்ளையவர்களும் கழக வேலையை ஒழுங்காகப் பாராததோடு 
கழகப்பணத்தைக் கையாடி கிரிமினல் பிராசிகியூஷன் செய்யும் 
படியாயுள்ள குற்றங்களுஞ் செய்துவந்தார்கள் . திருவாளர் . 
மா . திரவியம் பிள்ளையவர்கள் குமாரர்களிருவர்களில் எவரையா 
வது முதலமைச்சர் திருவாளர் . வ . திருவரங்கப் பிள்ளையவர்க 
ளுடன் சேர்ந்து வேலை பார்க்கும்படி செய்து கழக வேலையை 
நடத்தக்கூடாத நிலைமையில் வேறு வழியில்லாமல் நிறைவேற்றற் 
கூட்டத்தார் கழகம் இனிது நடைபெற விரும்பிக் கழகக்கூட்ட 
யாதாஸ்து IV - வது பாரா 3 - வது உட்பிரிவு ( c ) நிபந்தனைப்படி 
விசேட மகாசபைக் கூட்டங்கள் மூன்று முறை மிக்க பிரயாசை 
யுடனுஞ் செலவுடனுங் கூட்டி மகாசபையாருக்கு உண்மை விவ 
ரங்களைச் சொல்லவே , மகாசபையார் திரு . தி . மா . அவர்களை 
அமைச்சர் வேலையினின்றும் நீக்கினார்கள் . 


14 


மகா 


திருவாளர் . தி . கணபதியப்ப பிள்ளையவர்கள் தம்பேரில் 
குற்றமிருப்பதால் தம்மை விசேட மகாசபைக் கூட்டத்தார் 
அமைச்சர் வேலையிலிருந்து நீக்கிவிடுவார்கள் என்று அஞ்சி 
கௌரவமாய் வேலையை ராஜினாமாக் கொடுத்து விட்டு 
சபைக்கூட்டத்தில் மன்னிப்புங் கேட்டுக்கொண்டார்கள் . 

இப்பொழுது திருவாளர் . தி . மாணிக்கவாசகம்பிள்ளையவர் 
கள் தம்மை அமைச்சர் வேலையிலிருந்து 26 - 5 - 28 ல் கூடிய 
விசேட மகாசபைக் கூட்டத்தார் நீக்கிய உத்தரவை ரத்துச்செய் 
யவேண்டுமென்று திருநெல்வேலி கி . டி .. மு . கோர்ட்டில் வழக் 
குத்தொடுத்து அந்த வழக்கில் கோர்ட்டாரவர்கள் உத்திரவுப்படி 
கமிஷனரவர்கள் ஒருவிசேட மகாசபைக் கூட்டங்கட்ட , பிராக்சி 
பாரத்துடன் பங்காளிகளுக்கு கூட்ட அறிவிப்பு அனுப்பியிருக் 
கிறார்கள் . அந்தக் கூட்ட அறிவிப்புப் பங்காளிகளுக்குக் கிடைக்கு 
முன்னரே திரு . திமா. அவர்கள் தம் ஆப்த நண்பர் திருவாளர் . 
V. சிதம்பர ராமலிங்கம் பிள்ளையவர்களுடன் பங்காளிகளிடம் 
போய்த் தப்பான சமாசாரங்கள் தெரிவித்து முன் பாராவிற் 
கண்டபடி ஏறக்குறைய நூற்றுக்கு மேற்பட்ட பங்காளிகளிடம் 
தேதி போடாமல் பிராக்சியில் கையெழுத்து வாங்கியிருப்பதாக 
பங்களுக்குத் தெரிகிறது . திரு . தி . மா . அவர்கள் இவ்வாறு 
கோர்ட்டு சம்பந்தமான நடபடிக்கையிலேயே தங்கள் கருத்து 
நிறை வேறுகிறதற்காக எமாற்றமான செயல்கள் செய்வார்களா 
னால் , கழக சம்பந்தமான மற்ற நடபடிக்கைகளில் என்னதான் 
துணிந்து செய்யமாட்டார்கள் என்பதைப் பங்காளிகளாகிய 
தாங்களே யோசித்துக் கொள்ளல்வேண்டும் . 

திருவாளர் . தி . மாணிக்கவாசகம் பிள்ளையவர்கள் உண் 
மையான வாலாறு என்ற பிரசுரத்திற் கூறியபடி கழக வேலை 
. யைக் கிரமமாய்ச்செய்து வந்திருந்தால் , கழக வேலை செவ்வி தாய் 
நடைபெற வேண்டுமென்ற குறிக்கோளையே முதன்மையாகக் 
கொண்ட நிறை வேற்றம் கூட்டத்தார் அமைச்சர்கள் எவ்வாறு 
நடந்து கொண்டாலும் அவர்களை வேலையிலிருந்து நீக்கவாவது 
அபராதம் போடவாவது கழகக் கூட்ட நிபந்தனைகளின் படி தங் 
களுக்கு அதிகாரமில்லா திருக்கு நிலைமையில் மிகுந்த பிரயாசை 
யெடுத்துச் செலவு செய்து விசேடமகாசபை கூட்டி. அக்கூட் 
டத்தாரால் அவர்களை நீக்கும்படி செய்வதற்கு என்ன காரணம் ? 


* 14 


யாத கெட்ட 


7 


திருவாளர் . தி . மாணிக்கவாசகம்பிள்ளை யவர்கள் பேரில் நின்ற 
வேற்றற் கூட்ட உறுப்பினர்களில் எவர்களுக்காவது பகைமை 
யாவது துரபிமானமாவது உண்டா ? முதலமைச்சர் திருவாளர். 
வ . திருவரங்கம்பிள்ளை யவர்களிடத்தில் உறவாவது நட்பாவது 
உண்டா ? நிறைவேற்றற் கூட்டத்தாருக்கு அவ்வித பாரபகூ 
மிருப்பதாக “ உண்மையான வரலாற்றில் திரு. தி . மா . அவர் 
கள் கூறவுமில்லை. திருவாளர் . தி . மாணிக்கவாசகம் பிள்ளையவர் 
களே திருவாளர் . வ . திருவரங்கம்பிள்ளையவர்கள் தமக்குப் பிடி 

குணமுடையவர் என்றும் , கழகத்துக்குக் கேடு 
சூழ்ந்து வரும் திருவாளர் . V. சிதப்பா ராமலிங்கம்பிள்ளையவர் 
கள் தங்களுக்கு ஆப்த நண்பர் என்றும் ஒப்புக்கொண்டிருக்கி 
றார்கள் . ஒன்பது ஆண்டுகளாய்த தொடர்ச்சியாய்க் கழகவேலை 
யே 

தமது முழு ஃவலையாய்ப் பார்த்து வந்திருக்கிற முதலமைச்சர் 
திருவாளர் . வ . திருவரங்கம்பிள்ளையவர்களுடன் மிக்க பகைமை 
பாராட்டி வருகிறவர்களும் , ரிக்கார்டைப்பொறுத்துத் தயார்செய் 
யப்பட்ட சார்ஜ் விவர ஸ்டேட்மெண்டிற் கண்டபடி தாம் வேலை 
பார்த்த 21 மாதங்களிலும் கிரமமாய் வேலை பாராதவருமான 
திருவாளர் தி . மாணிக்கவாசகம் பிள்ளையவர்களை வாரீசு அமைச் 
சராய் வைத்துக்கொண்டு நிறைவேற்றற் கூட்டத்தார் கழக 
வேலையை நடத்திவர முடியுமா ? என்பதையும் பங்காளிகளாகிய 
தாங்களே யோசித்துப் பார்க்க வேண்டும் . 

திருவாளர் . தி . மாணிக்கவாசகம்பிள்ளையவர்களை அமைச்சர் 
வேலையிலிருந்து நீக்கினாலொழியகழகவேலை இனி நடத்தமுடியா 
தென்று உறுதியாய்க் கண்டதன் பேரில் தான் நிறைவேற்றற் 
கூட்டத்தார் 26-5-23லும் 10-6-23லும் விசேடமகாசபை 
கூட்டி அவர்களுக்கு உணமை விவரங்களை தெரிவித்ததிலிருந்து 
திரு . தி . மா . அவர்களை ஷை விசேட மகாசபையார் நீக்கி யிருக் 
கிறார்களேயொழிய வேறில்லை . இப்பொழுது பங்காளிகளாகிய 
தாங்களே முன் 26-5-28லும் 10- 6 - 28 லும் செய்த தீர்மா 
ளத்துக்குத் மாறாக திரு . தி . மா . அவர்களைத் திரும்பவும் 
வாரீசு அமைச்சராக நியமிப்பதாயிருந்தால் இரண்டு அமைச் 
சர்களும் ஒருவருக்கொருவர் ஒத்துக் கழகவேலையை நடத்த 
முடியாமல் நேரிட்டுக் கழகத்தை ( Winding up ) உலைத்து 
தான் செய்யவேண்டிய அவசியம் வந்தே தீரும் என்பதற்கு 


. 


16 


ஆரம்ப முதல் கழகத்தை மேற்பார்த்து வரும் நிறைவேற 
மற் கூட்டத்தாரும் மகா சபையார்களும் வெளியிட்ட அறிக்கை 
களிற் கண்ட விஷயங்கள் நம்பத்தக்கனவா அல்லது இடையில் 
சொற்பகாலம் ( 21 மாதங்கள் மட்டும் ) வாரீசு அமைச்சராகிப் 
பெயாளவில் வேலை பார்த்து வந்து விசேடமகாசபையாரால் விலக் 
கப்பட்ட திரு . தி . மா . அவர்கள் மனப்புழுக்கத்தினால் உண் 
மையான வரலாறு " என்று வெளியிட்ட பிரசுரத்திற்கண்ட விவ 
யங்கள் நம்பத்தக்கனவா என்பதைப் பங்காளிகள் கவனிக்க 
வேண்டுகிறோம் . 

26 - 5 - 28 லும் , 10-6-28 லுங் கூடின விசேட மகா 
சபைக் கூட்டங்களில் பங்காளிகளாலே கழக அமைச்சர் வேலை 
யிலிருந்து திரு . தி . மா . அவர்கள் நீக்கப்பட்டிருந்தும் , அவர்கள் 
2-9--29 ல் வெளியிட்ட உண்மையான வரலாறு என்ற பிர 
சுரத்திலும் , அவர்கள் தமக்கு வேண்டியவர்கள் பேருக்கு பிராக்சி 
போட்டு அனுப்பும்படி பங்காளிகளுக்கு எழுதிய கடிதங்களி 
லுந் தம்மைக் " கழக அமைச்சர் " என்று கையெழுத்துச் செய் 
திருப்பது அவர்களைக் கூட்ட யாதாஸ்து விதிப்படி விலக்க பங் 
காளிகளாகிய தங்களுக்கு அதிகாரமில்லை என்பதாக அவர்கள் 
எண்ணியிருப்பதைக் காட்டும் . 

ஆதலின் இதிற் கூறியிருக்கிற விஷயங்களையும் உண்மை 
பான வரலாறு " என்றதில் திரு . தி . மா . அவர்கள் கூறியிருக்கிற 
விஷயங்களையும் ஒத்துப்பார்த்து உண்மை எதுவென் 

எதுவென்று தெளி 
த்து கழகப் பொதுநலமும் , நடுநிலையுங் குறித்துத் தகுந்தவாறு 
நடந்துகொள்ளும்படி பங்காளிகளாகிய தங்கள் ஒவ்வொருவ 
ரையும் தாழ்மையாய் வேண்டிக்கொள்கிறோம் . 

இது 11-9-29ல் கூடிய நிறைவேற்றற் கட்டத்தில் அடியிற் 
குறித்த உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பெற்றது . 

பி .ராம திருபுரையாபிள்ளை 
T. P. Velayutham Pillai 
M. V. Nellaiappa Pillai ( தலைவர் ) 
பு . சி . புன்னைவன நாதன் 

V. Thiruvarangam Pillai 
11-0-29 . T. P. Nellainayagam Pillai 

மீரானியா பிரஸ் , திருநெல்வேலி. 9-29 .... 


நிறைவேற்றற் டத்தார். 


கழக அமைச் 


For Shareholders only 

ம் . Private & Confidential 
ரு . தி . மாணிக்கவாசகம் பிள்ளையவர்கள் பேரில் 
ஏற்பட்ட சார்ஜ் விபர ஸ்டேட்டுமெண்டு . 

திருநெல்வேலி , 
தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் 

லிமிட்டெட் நிறைவேற்றற் கூட்டத்தார் 
திருவாளர் மா . திரவிபம்பிள்ளை யவர்கள் குமாரர் 
திருவாளர் தி . மாணிக்கவாசகம்பிள்ளை யவர்களுக்கு 

தாங்கள் தென்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக்கழக 
சர்களில் 

ஒருவராக வேலை பார்த்த காலத்தில் கழகக்காரியம் முட்டுப்பாடு 
அடையும்படி நடந்துகொண்டீர்கள் , 

அப்படிக் கழகக்காரியம் முட்டுப் 
பாடு அடைவதற்குக் காரணமாய்த் தங்கள் பேரில் எற்பட்ட சார்ச்சுகள் 
அடியில் வருவன . அவைகள் ஒவ்வொன்றுக்கும் தாங்கள் சொல்ல விரும் 
பும் சமாதான உரைகா ( Explanations ) எழுதி எங்கள் தலைவ. பவர் 
களுக்கு அனுப்பவேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறோம் .. 

I. தாங்கள் வேலை பார்த்த காலத்தில் சரியாகக் கணக்கு எழுதா 
மலும் , நிலுவை யாதும் வசூல் செய்யாமலும் , பங்குகள் முறையாகச் சேர்க் 
காமலும் , கழக ஆபீசிற்குக் கூட ஒழுங்க , க நாடோறும் , வந்திருந்து வேலை 
களைக் கவனியாமலும் , மெத்தனமாயும் , அசட்டையாயு விருந்து அமைச்சர் 
கடமையைச் சரிவரச்செய்யாம. 

அப்படித் தாங்கள் வேலை செய்யாதிருந்தமையை நாங்களும் எங்க 
ளில் தலைவரவர்களும் நேரில் அறிந்ததல்லாமல் அடியிற்கண்ட கழகப் பதிவு 
களாலும் தெரியவருகிறது. 

A. சரியாகக் கணக்கு எழுதாமை . 
( 1 ) தாங்கள் திருநெல் வலியில் சுமார் 17 மாதங்கள் 
வேலை பார்த்ததிலே சுமார் 3 மாதங்கள் ( 33 பக்கங்கள் ) மட்டும் கணக்குகள் 
எழுதியதாகத் தெரிக , க . மற் நாட்களில் என் தாங்கள் வேலை செய்ய 
வில்லை . தாங்கள் மற்ற நாட்களிலும் ஒழுங்காக கணக்குகள் எழுதியிருக் 
தால் கணக்குக்காக வேறு ஆள் நீ பமனம் அவசி பமில்லை . 

( 2 ) தாங்கள் 17 மாதங்கள் கோஷ்பாரா தயார் செய்ய வேண் 
டியதிருக்க மற்றவர்கள் செய்ததில் 7 மாதம் கோஷ்பாராவை மட்டும் தாங் 
கள் ( Fair copy ) அசல் எழுதியிருக்கிறீர்கள் . மற்றவைகளைத் தாங்கள் 
என் தயார் செய்யவில்லை . 

B. கிளார்க் எழுதிய கணக்கைச் சரிபாராமை . 
பின் கருங்குற்றங்களைத் தாங்கள் என் கவனிக்க வில்லை . 

( 1 ) 24--12-2ல் திரு . சி . குமாரசாமிப்பிள் காடவர்களாம், 
திரு . N. T. நெல்லையப்படள் காயவர்களும் டிவிடெண்டு மூலமாய்ப் 
பணங்கொடுத்திருப்பக் கணக்கில் அதனை வரவு வையாமை . 


2 


( 2 ) 2--1-26 ல் செல்வம் கம்பெனியார் குரோதன ஆண்டுப் 
பஞ்சாங்கத்திற்கு ரூ . 5-7-6 T. S. விநாயகம்பிள்ளை இடம் கொடுத் 
திருக்க அதனைக் கணக்கில் வரவு வையாமை . 

( 8 ) திருவனந்தபுரம் திரு . R. T. திரவியம்பிள்ளை யவர்கள் 
விற்பனையாகாத குரோதன ஆண்டுப் பஞ்சாங்கம் 150 - ம் , திருநெல்வேலிப் 
பாலம் திரு . சுப்பையாபிள்ளையவர்கள் ஷை பஞ்சாங்கம் 45 - ம் திரும்பக் 
கொடுத்து வரவுவைக்கச்சொல்லியிருப்ப அதனை கணக்கில் வரவுவையாமை 

( 4 ) 18-1-26 ல் வவுச்சரில்லாமலும் , விவர மில்லாமலும் 
ரூ . 19-15-0 க்குக் கணக்கில் கொள்முதல் எழுதியிருத்தல் . 

C. வந்த பணத்தை வரவு வையாமை . 
பாளையங்கோட்டை திரு . S. ஈசுரமூர்த்தியாபிள்ளை அவர்களிடம் 
பங்கு 3 - க்கு இரண்டாவது வாயிதாப்பணம் ரூ . 7-8-0 ஒத்தாங்களே வாங் 
சிக்கொண்டு 15-1-26 ல் ரசீது கொடுத்திருந்தும் கணக்கில் வரவுவையாமை . 

D. நிலுவை யாதும் வசூல் செய்யாமை . 
( 1 ) முதல் அமைச்சர் கழகத்திலிருந்த காலத்தில் நிலுவை வஞலா 
னது தலிர அவர்களில்லாத காலத்தில் தங்களுக்குப் போதிய நேரமிருந் 
தும் நிலுவைகளை வசூல் செய்யாமை . 

( 2 ) தாங்கள் தங்களுக்குத் தெரிந்த ஆட்களுக்குக் கடனாகப் புத் 
தகங்கள் கொடுத்திருப்பதில் அவர்களிடமிருந்து பாக்கியை வசூல் செய்த 
தாகவம் தெரியவில்லை . 

E. பங்கு முறையாகச் சேர்க்காமை . 
( 1 ) தாங்கள் வேலைக்கு வந்து 20 மாதங்களாகியும் ஒரு பங்கு 
கூடச்சேராதவர்கள் முதலமைச்சருடன் பிணக்குவந்த பின் தங்களுக்குத் 
துணையாக இருத்தற்பொருட்டு தங்களுக்கு வேண்டியவர்களிடத்திலிருந்து 
மாத்திரம் பன்னிரண்டு பங்குகள் சேர்த்து அவற்றை Allot செய்யவேண் 
டிய முறைப்படி மற்றொரு அமைச்சரையாவது நிறைவேற்றற் கூட்டத் 
தாரையாவது கலக்காயல் ஒழுங்கீனமாகப் பதிவுசெய்து கொண்டமைதவிர 
தாம் வெளியூர்க்குச் சென்றபோதாவது சாவகாசமுள்ள நேரங்களிலாவது 
வேறு யாதொரு பங்கும் சேர்க்காமை . 

F. மெத்தனமாயும் அசட்டையாயு மிருந்தமை . 

தாங்கள் கழக ஆபீசிற்குப் பலநாட்கள் நிறைவேற்றற் கூட்டத்தார்க் 
குத்தெரிவியாமல் வராதிருந்தது கழ்கவேவை ஒழுங்காக நடைபெற முடியா . 
மைக்குத் தாங்கள் காரணரானீர்கள் . 

II வேலைத்திறனில்லாமை . 
தாங்கள் வேலைத்திறனில்லாதவர்கள் என்பது தாங்கள், பத்தாம் வக 
பனையைச் செவ்வையாக நடத்தாமலும் , நடத்திய அளவில் கீழ் இந்து 


3 


நட்டம் ஏற்படுத்தினமையாலும் , புத்தகங்களை அனாவசியமாகப் பிறருக்குத் 
தானங்கொடுத்தமையாலும் , கழகப் பொருள்களைக் கவலையோடு பாதுகாவா 
மையாலும் , பிறவாற்றாலும் எங்களுக்குத் தெரிய வந்தது . இதனாலும் கழக 
வேலைக்கு முட்டுப்பாடு ஏற்பட்டது . 

புத்தக விற்பனை யாதும் செவ்வையாக நடத்தாமை . 

( 1 ) முதல் அமைச்சர் சென்னைக்குப் போனபின் தாங்கள் நிறை 
வேற்றற் கூட்டத்தார் அனுமதியின்றி மதுரை , வில்லாபுரம் N. பொன்னு 
சாமிபிள்ளை என்ற புத்தக வியாபாரிக்கு 14 , 15-6-25ல் ரூ . 106-0-6 
குப் புத்தகங்களை கடனாகக் கொடுத்துக் கழகத்திற்கு நட்டம் வரும்படி 
செய்தமை . 

( 2 ) நிறைவேற்றற் கூட்டத்தார் அனுமதியின்றிகழகத்திற்கு நட் 
டம் உண்டாகும்படியாகத் தங்கள் நண்பர் ஒருவருக்கு ரூ . 16-7-0 பெறு 
மான புத்தகங்களைத் தாங்கள் நினைத்தபடி தானஞ் செய்தமை . 

( 3 ) கழகப்பொருள்களைத் தாமே கவனித்துப் பாதுகாவாமல் 
இருப்புத்தொகையையும் இருப்புப் புத்தக பீரோல் சாவிகளையும் கிளார்க் 
செந்திவிநாயகம்பிள்ளையிடம் கொடுத்து வைத்திருந்தமையால் கழக இருப் 
புப் புத்தகங்கள் குறைந்தமை ,. 

III ஒத்துழையாமை . 
1. முன் வேலை பார்த்துக்கொண்டு வந்திருக்கிற முதல் அமைச் 
சரோடு தாங்கள் கழக வேலை பார்க்கவந்த நாள் முதல் ஒத்துக்காரியங்களைக் 
கவனியாமையோடு அவரோடு பிணங்கியும் , அவர்களை இகழ்ந்தும் , குறை 
றியும் , ஒற்றுமைக்கேடு விளைத்துங் கழகக்காரியம் நன்கு நடைபெற இட 
மில்லாமற் செய்தமை . 

( 1 ) இதற்குத் தாங்கள் முதல் அமச்சரைப்பற்றி நிறைவேற்றற் 
கூட்டத்தாருக்குக் கொடுத்த பிராதே தக்க சான்றாகும் . 

( 2 ) அதனுள் அவர்கள் ரூ .2000 வரை கழகப்பணம் அபகரிப்பு 
முதலிய குற்றங்களை முதல் அமைச்சர் பேரில் காரணமின்றிச் சுமத்திய 
துந்தவிர அவர்கள் பிறரிடம் சரியாய் நடந்துகொள்ளவில்லை யென்று கழ 
கக் காரியத்தோடு தொடர்பில்லாத முறையில் இகழ்ந்தும் பேசியிருக்கின் 
றீர்கள் , 

( 3 ) சென்னை ஏஜெண்டு வ . சுப்பையாப்பிள்ளை நோயினால் இவ் 
விடம் வந்தபின் , முதல் அமைச்சர் சென்னை போகும்போது தங்களைக் 
கூட்டிக்கொண்டு போய்ச் சென்னையில் வைத்துவிட்டு பங்கு சேர்ப்பதற்கா 
கவும் புத்தகம் விற்பதற்காகவும் போகத் தீர்மானித்துப் போகும்போது தங் 
களைச் சென்னைக்குக் கூடவரும்படி கேட்டும் தாங்கள் கழக வேலைக்கு 
முட்டுப்பாடுண்டாகுமாறு போகாமல் 8 மாதம் வரை தாமதம் செய்தமை , 
எட்மொசத்திற்குப் பின் சென்னை போயும் அவர்களுடன் இணங்கிக் கழ 
வேலயைச் செய்யாமை 


கூ 


4 


IV கீழ்ப்படியாமை . 
1 தாங்கள் நிறைவேற்றற் கூட்டத்தாருக்கும் தலைவருக்கும் கீழ்ப் 
படியாமலும் , பணிவில்லாமலும் நடந்து கொண்டமை . 

( 1 ) தாங்கள் கழகத்திற்கு ஒழுங்காய் நாடோறும் வந்து வேலை 
செய்யவேண்டுமென்று நாங்களும் தலைவரவர்களும் நேரிற் பல முறை 
கூறியதைக் கவனியாமை . 

( 2 ) தாங்களே கணக்குகளை எழுதிவரவேண்டுமென்று பலமுறை 
நாங்கள் சொல்லி வந்ததைக் கவனியாமை . 

( 3 ) கழக இருப்புப் பீரோல் சாவிகளையும் ரொக்க இருப்பையும் 
கிளார்க் செந்திவிநாயகம்பிள்ளையிடம் கொடுக்காமல் தாங்களே வைத்திரு 
க்கவேண்டுமென்று நிறைவேற்றற் கூட்டத்தார் எச்சரிக்கையைப் பொருட் 
படுத்தாமை . 

( 4 ) தாங்கள் சென்னைக்குப்போயும் பயனில்லாமையால் தாங்கள் 
திரும்ப வரும்படி நிறைவேற்றற் கூட்டத்தார் 18-4-26 ல் அனுப்பிய தீர் 
மானத்தைப் பெற்றுக்கொண்டபின் உடனே நெல்லைக்கு வராமலும் கழக 
வேலைகளைப் பாராமலும் தல யாத்திரை செய்துவிட்டு மூன்று வாரம் கால 
தாமதஞ் செய்து இவ்விடம் மீண்டமை . இவைகளுக்குத் தக்க சமாதான 
உரைகளைச் சொல்வதோடு பின் வரும் கேள்விகளுக்குத் தக்க பதிலளிக் 
கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் . 

கேள்விகள் : 
( 1 ) தாங்கள் 

சில் நிலையான வேலையில் அமர்ந் 
திருக்கக் கழக அமைச்சர் வேலையை வந்து பார்க்கிறதாகச் சொல்லுகிறீர் 
களே . வேறுவேலையில்லாமல் தனியே கழக வேலை பார்த்த காலத்திலேயே 
அதனைச்சரிவாப்பார்க்காத தாங்கள் ஒருயே லையை வைத்துக்கொண்டு 
அமைச்சர் வேலையை எப்படி ஒப்புக் கொண்டு பார்க்க உத்தேசித்திருக் 
கிறீர்கள் ? 

( 2 ) தாங்கள் இப்பொழுது பார்க்கும் காயமான வேலையை ராஜீ 
னாமாக்கொடுத்து விட்டுக் கழக அமைச்சர் வேலையை ஒப்புக்கொள்வது தங் 
கள் கருத்தாயிருந்தால் முதலமைச்சரோடு பெரிதும்பிணக்குக்கொண்டுள்ள 
தாங்கள் அவர்களோடு இனி எப்படி இணங்கிக் கழகக்காரியதைப் பார்க்க 


ஒரு பப்ளிக் 


நதி 


முடியும் ? 


( 3 ) இவ்வாறு முதல் அமைச்சருடன் சிறிதும் இணக்கமில்லா 
மற் பிணங்கிக்கொண்டிருக்கிற தங்களை வைத்துக்கொண்டு நிறைவேற்றற் 
கூட்டத்தார் எப்படி கழக வேலையை நடத்தமுடியும் ? 

மேலே குறிப்பிட்டிருக்கிற எங்கள் சார்ச்சுகளுக்கும் , கேள்விகளுக் 
கும் இதனைத் தாங்கள் பெற்றுக்கொண்ட நாள் முதல் 10 நாளைக்குள் எங் 
கள் தலைவரவர்களுக்கு நேரிலாவது தபால் மூலமாயாவது பதில் அனுப் 
பக் கேட்டுக்கொள்கிறோம் . 
திருநெல்வேலி 

( Sd . ) M. V. Nellaiappa Pillai , 
3-2-28 1 True Copy . 

President . 
மீரானியா பிரஸ் , திருநெல்வேலி . 9-29 . 


} 


RAMAKRISHNA 


ஓம் : 


ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ராமகிருஷ்ணாய : 


சாக 


சேலம் 
(சிவசாமிபுரம் எக்ஸ்டென்ஷன் ) 


ஸ்ரீராமகிருஷ்ண ஆசிரமம் . 
திருப்பணி அறிக்கைப் பத்திரம் . 


( 14--11--28 முதல் 28--2-33 வரையில் ) 


SE0 € ) அ 


பேரன்புடையீர் ! 


சகோதரிகளே !! 


சகோதரர்களே !! 


மனதை 


இவ்வாசிரமத் கின தொடக்கத்திலிருந்து 

துவரையில் 
இவ்வாசிரமம் மேறகொண்ட திருப்பணியின் சுருக்கத்தைப் 
பொது மக்களுக்கு தெரிவிதது .அவ களுடைய போதரவு என் 
றும் குறைவா நியக்தாயடி பகளை பணிவுடன் பிரார்த்திக் 
கிறேன் . 

பூாவோத்திரம் 
பகவான் ஸ்ரீராமகிருண்டை பரமஹம் ப ருடைய ஒப்புயர் 
வற்றதும் தெய்வீகமான தியான வாழ்க்கை அவரை நேசித்த 
பல பக்தர்களுடைய 

பசு தவப்படுத்தி அவர்களையும் 
அருள் பிரசாதக்கிந்த பாத்திரர்களாகும்படி 
யான முயற்சியில் தூண்டியது . கல்கத்தா நகருக்கருகிலுள்ள 
காசிபூர் , தோட்டத்தில் இப்பக்தர்கள ஒரு சாது சங்கத்தை 
தோற்றுவித்தார்கள் . நாளடைவில் இச்சாது சங்கத்தார்களால் 
பகவான ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹமசருடைய தெய்வீக வாழ்க் 
கையும் சிறந்த போதனைகளும் நாலா பக்கமும் பரவ தொடங்கி 

உலக பிரசித்தியடைந்த ஸ்ரீவிவேகானந்த சுவாமிகள் 
ச்சாது சங்கத்திற்கு தலைமை வகித்து நடத்திவந்தது இச்சங் 
தின் பெரும் பாக்கியமேயாகும் . ஸ்ரீவிவேகானந்த சுவாமி 
ஐம் முதலில் கல்கத்தா நகருக்கு சமீபத்திலுள்ள வராக 


பகவானுடைய 


யது . 


K 


2 


நகர் என்ற க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் என்ற திரு 
நாமமிட்ட ஒரு மடத்தை ஸ்தாபித்தார் . 


t 


" மரம் , செடியின் பருவம் தாண்டும் வரையில் ஆடுமாடுகள் , 
குழந்தைகளின் கொடுமைக்கும் , ஆபத்திற்கும் தப்பிவளரும்படி 
தக்க வேலியிட்டு பாதுகாத்துவந்தால் நாளடைவில் செடி மரமாகி 
ஆடுமாடுகள் மந்தை மந்தையாக வந்தாலும் தன் நிழலில் சூரிய 
வெப்பம் தாங்காது காப்பாற்றவும் , அத்தனையும் வயிறு புடை 
க்க சாப்பிட பழம் , காய் , இலை முதலியவைகளை தாராளமாய் 
தனக்கு எவ்வித குறையும் ஆபத்துமின்றி கொடுப்பதை நாம் 
அனுபவத்தில் காணுகிறோமன்றோ? அகைப்போலவே ஒவ் 
வொருவரிடமும் மறைந்து சிறிதளவே வெளியில் தோன்றும் 
பக்தி தெய்வத்தன்மை அருள் போன்ற கல்யாண குணங்களை 
தீயோர் சாகவாசத்திலிருந்தும் , உலக மயக்கத்திலிருந்தும் காப் 
பாற்றி வளர்த்து வந்தால் நாளடை 

நாளடைவில் அக்குணங்கள் பூர்ண 
வளர்ச்சி பெற்று பிரகாசிக்கும் என்பதே சுவாமிகளின் கருத் 
தாகும் . இக்கருத்தின்படி சிறிதுகாலம் உராக நகரில் பயிற்சி, 
பெற்று வந்த சாதுக்கள் தம மட கதை பேளூருக்கு மாற்றிக் 
கொண்டார்கள் . அக்காலத்திலிருந்து பேளூர் மடம் துறவிகளின் 
முக்கிய க்ஷேத்திரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது . மண் 

பொன் ஆசைகளை துறந்து , ஏழைகளின் திருப்பணிகளை 
யே கடனாக ஏற்றுக்கொண்ட துறவிகள் பலர் பேளூர் மடத் 
தை அணுகினார்கள .. இச்சமயம் ஸ்ரீ விவேகானந்த சுவாமிகள் 
தன் தோழர்களில் ஒருவரான காலஞ்சென்ற ஸ்ரீமத ராமகினா 
ஷ்ணானந்த சுவாமிகளை , சென்னைக்கு அனுப்பி தென்னிந்தியா 
முழுதும் பகவான் அருள்மொழிகள் பரவும்படி ஏற்பாடு செய்து 
வந்தார் . ஸ்ரீராமகிருஷ்ணானந்த சுவாமிகளுக்கு பின் , தென் 
னாட்டிற்கு விஜயம் செய்த பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய 
சீடர்களில் ஒருவரான சுவாமி நிர்மலானந்தஜீ அவர்கள் பெங்க 
ளூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமத்திலிருந்து கொண்டு , தென் 
எனிந்தியா முழுதும் பல ஆஸ்ரமங்களை ஸ்தாபித்தார் . பகவான் 
ஸ்ரீராமகிருஷ்ணர் அருள்மொழிகளால் ஆட்கொள்ளப்பட்ட 
சேலம் நகர்வாசிகளில் சில அன்பர்கள் இத்தகைய மடம் ஒன் 
சேலக்கில் ஸ்காபிக்க எண்ணம் கொண்டு , சிவசாமியாம் 


பெண் , 


- 3 


டென்ஷனில் சிறியதோர் நிலம் வாங்கி அந்நிலத்தில் சுவாமி 
நிர்மலானந்தர் அவர்களையே கொண்டு இம்மடத்தின் அஸ்தி 
வாரக்கல் நாட்டினார்கள் . 


. 


கட்டிடம் : - காலம் சென்ற இந்நகர் பிரபல டாக்டர் K. நாரா 
பண அய்யர் அவர்களும் , அவர் தோழர்களும் இம்மடத்தின் 

த்திற்கென ஒரு நிதி வசூல் செய்து பின் காலஞ்சென்ற 
ஸ்ரீமான் B. V. நாமகிரி அவர்கள் அந்நிதியைக்கொண்டு இக்கட் 
டடத்தை ஆராயித்து தன் கைபணமும் போராததற்கு போட்டு 
கட்டடத்தை முயத்தார் . சேலம் குகை ஸ்ரீமான் N. K. V. 
விஜயராகவ செட்டியார் அவர்கள் இம்மடத்திற்கு மடப்பள்ளி 
யை தன் சொந்த சிலவில் கட்டி முடித்தார் . செவ்வாய்பேட்டை 
பலசரக்கு மளிகை மகா - - -ஸ்ரீ N. S. லக்ஷ்மிநரசிம்ம செட்டி 
யார் அவர்கள் ஆசிரமத்கிற்கு சேர்ந்தாற்போல் பின்புறம் கொஞ் 
சம் லெம் தர்மமாக கொடுத்திருக்கிறார் , இக்கனவான்களுக்கு 
எங்கள நன்றி உறிய காகும் . சுவாமி நிர்மலானந்தர் அப்போ 
தைககப் போது கட்டிடத்தை கவனித்துவந்து 14-11--28 - ல் 
ஆசிரமத்தை பிரதிஷ்டை செய்தார்கள் . பகவான் ஸ்ரீராமகிரு 
ஷ்ணர் கோஷ்டியில் சேர்ந்த இரு சந்தியாசிகள் அன்றிருந்து 
இவ்வாசிரமத்தை ( தென்னாட்டு தமிழ் பாஷையை ஆரம்பத்தில் 
அறியாதவர்களாயிருந்தும் பின் சரிப்படுத்திக்கொண்டு ) நடத்தி 
வருகிறார்கள் . 


4 


ஆசிரமத்தின் சேவை : - மடத்தில் ஸ்தாபனமாயிருக்கும் 
குரு தேவருக்கு சித்திய பூழைகள் . ஆராதனைகள் , ஜெபதடங் 
கள் இவ்விரு சந்நியாசிகளால் நடத்தப்பட்டு வருகின்றன . மடா 
லயத்திற்கு விஜயம் செய்யும் பக்தர்களுக்கு சம்பாஷணை மூல 
மாக பகவான் அருள்மொழிகள் போதிக்கப்பட்டுவருகின்றன . 
சௌகரியமும் சமயமும் வாய்ந்தபோதெல்லாம் தக்க பெரியோர் 
களைக்கொண்டு பிரசங்கங்களும் , கதா காலக்ஷேபங்களும் நட 
ததுவதுடன் குருதேவர் , சுவாமி விவேகானந்தர் ஜயந்திகளில் 
பிரசங்கங்கள் தக்கவர்களை கொண்டு நடத்தப்பட்டுவருகின் றன . 
இந்த கைங்கரியத்திற்கு உதவி புரிகின்ற சீமான்களுக்கு நமது 
மனமார்ந்த வந்தனம் . 


நகா 


புத்தகசாலை : - சங்கத்தினருடையவும் , சில அன்பர்களு 
டைய உதவியாலும் இம்மடத்தில் சில புத்தகங்கள் சேமிக்கப் 
பட்டு அத்துடன் மடத்திற்கு வந்துகொண்டிருக்கும் மாத சஞ் 
சிகைகள் , தினசரிப் பத்திரிக்கையும் பொ 

பொதுஜன உபயோகத் 
திற்கு வைக்கப்பட்டிருக்கின்றன . புத்தகசாலை மிகவும் சாமா 
ண்யமாகவே இருகிகின்றன . சேலம் நகர பரிபாலன சபையில் 
எக்ஸ்டென்ஷன் நிதி என்று நெடுநாட்களாக நின் றுவரும் சிறிய 
துகையை இவ்வாசிரம 

இவ்வாசிரம் புத்தகாலயத்திற்கு உதவும்படி 
சபையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் . 

பகவத்கீதை பாராயணம் : - சிவசாமிபுாக்கில் வசித்துவரும் 
8 - முதல் 12 - பிராயமுள்ள சுமார் 25 - மாணவர்கள் ஆசிரமத்தில் 
பகவத்கீதை பாடம் கேட்டுவருகிறார்கள் . சுவாமி விஸ்வம்பரா 
னந்தர் அவர்கள் பகவத்கீதை பாடங்களை கற்பித்து வருகிறார் . 

பாகவத உபந்நியாசம் : - பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 
முதல் 6 -மணி வரையில் பாகவதம் படித்து வியாக்கியானம் 
செய்யப்படுகின் 

றன . இந்நகரின் பல பாகங்களிலிருந்தும் அன்று 
அன்பர்கள் விஜயம் செய்து சிரவனைந் கிப்பது குறிப்பிடத்தக் 


கது . 


ஹரிஜன சேவை: - இவ்வாசிரம 

இவ்வாசிரம சுவாமிகள் ஹரிஜனங்கள் 
வசிக்கும் சேரிகளுக்கு சென்று அவர்களுடைய குறைகளை கவ 
னிப்பதிண்டு . ஒருசமயம் இரசேரிகள் ஒன்றில் காலரா ஆரம் 
பித்தபோது சேரி மக்களுக்கு காலா மருந்து கொடுத்து தொ 
ண்டுபுரியும் பாக்கியம் கிடைத்தது . இம்மடத்தை தோற்று 
வித்த பெரியோர்களின் கொள்கைக்கு இணங்க , ஹரிஜனங்கள் 
ஆசிரமத்திற்குள் கடவுளை வழிபடவும் பஜனகள் பாடவும் தாரா 
ளமாய் அனுமதிக்கப்படுகிறார்கள் . சமீபத்தில் மகாத்மா காந்தி 
யடிகள் திருக்குமாரர் ஸ்ரீமான் தேவதாஸ் காந்தி அவர்கள் இம் 
மடத்திற்கு விஜயம் செய்தபோது சுவாமி ஸ்ரீகண்டானந்தா 
அவர்கள் அலகாபுரத்தில் ஹரிஜனங்கள் 

வசிக்கும் சேரியில் 
ஒரு பஜனை மடத் திறப்பு விழாவை நடத்திவைத்தார் பொது 
மக்கள் ஆதரவு போதிய அளவு கிடைக்குமானால் ஹிரிஜனங்கள் 
முன்னேற்றத்தில் தம்மால் இயன்ற தொண்டு புரிய காத்திருக் 
கிறோம் என்பதை வணக்கத்துடன் தெரிவித்துக்கொள்கிறோம் . 


5 


ஸ்ரீமான் 


ஸ்ரீமகி 


கள் . 


ஆசிரமத்தின் மூலதனம் : - இவ்வாசிரமத்திற்கு எ மூல 
தனமுமில்லை . 

மடத்தின் நிர்வாகத்திற்கும் , நித்திய பூஜைகளு 
க்கும் . மற்ற சிலவுகளுக்கும் பொதுஜன உதவியையே எதிர் 
பார்த் எ நிற்கிறது . இச்சமயம் ஐந்து அன்பர்கள் , 

தப்பண்ணய்யர் (ரயில்வே கண்டிராக்டர் ) 5. ரூபாய் 
பாஸ்கர் ( பாரிஸ்டர் ) 5 - நபாய் 
ஸ்ரீனிவாசலு நாயுடு (கிருஷ்ணயில் ஏஜண்டு ) 

டிஸ்டிரிக்ட்போர்ட் மொயர் , 5 - ரூபாய் 
N. V . கிருஷ்ண செட்டியார் ( அர்பன் பாங்கி 

காரியதரிசி ) 5 - ரூடாய் 
பார்வதியம்பாள் (பெண் பாடசாலை 

பாத்தியாயனி ) 2- ரூபாய் 
ஸ்ரீமான் சாம்பசிவம் செட்டியார் 1- ரூபாய் 
பாரு பக்தர் 1 நபாய் ஆகமாநம் 24 - ரூபாயாக உதவிவருகிறார் 

மடக்கின் நிர்வாகத்திற்கு பண உதவி புரிந்துவரும் இக் 
சனவான்களுக்கு எங்கள் நன்றி உறியதாகும் . 

ஆசிரமத்தின் ரிபேர்கள் :-- தடை ஸ்ரீமான் N.V.விஜயராகவ 
செட்டியார் அவர்களால் தர்மமாக கட்டப்பட்டிருந்த மடப்பள்ளி 
யின் ரையைப் பிரிக்க சில அன்பர்களின் உதவியால் சப்பக 
தில் ஓட்டு கூரையாக போடப்பட்டி ருக்கிறது . ஆஸ்ரம் பின் 
வெராண்டாவுக்கும் ஓட் , ஈரை போடப்பட்டிருக்கிறது . குகை 
P. N. () . ராமாரி செட்டியார் அவர்கள் ஆசிரமத்திற்கு மின் 
சபவிக்குகள் போட்டு கொடுத்திருக்கர்கள் . 
களுக்கு 

எங்கள வருதனங்கள் உரியதாகும் . 
ஆயுர்வேத தர்ம வைத்தியசாலை : --- : முக ஓழயத்தில் ஈடு 
பட்டு தொண்டாற்ற வேண்டுமென்று எங்களுக்கிருந்த அவா 
இச்சமயம் நிறைவேறிவருவதைப் பற்றி மகிழ்வடைகிறோம் . நோ 
யால் பீடிக்கப்பட்டுவரும் ஏழை மக்களுக்கு ஒரு ஆயுர் வேத தர்ம 
வைக்கியசாலை இன்றியமையாததாயிருக்கிறது . அத்தகைய 
ஒரு தர்ம வைத்தியசாலையை சமீபத்தில் சேலம் கணக்கத்தெரு 
வில் ஆரம்பித்திருக்கிறோம் . ஷ தர்ம வைத்தியசாலை ஸ்ரீமான் 
C. விஜயராகவாசாரியார் அவர்களால் திறந்துவைக்கப்பட்டது . 
சேலம் அர்பன் கோவாபரேடிவ் சங்கத்தார்கள் இத்தர்ம வைத் 


க்கனவான் 


க்கு 


6 


தியசாலை தொடங்குவதற்காக ரூ . 300 நன்கொடையாக கொடு 
த்திருப்பது ஒரு திவ்ய சகுனமாக பாவிக்கிறோம் . சமயத்தில் 
உதவிபுரிந்த ஷை சங்க அங்கத்தினர்களுக்கும் காரியதரிசிக்கும் 
எங்கள் வந்தனங்கள் உறியதாகும் . 

பாலக்காட்டிற்கருகில் வடவனூரில் பிரக்யாதி பெற்றி 
ருக்கும் மலையாள வைத்தியர் V. N. நாயர் அவர்கள் தம் உத 
வியும் மாணாக்கருமான வைத்தியர் பாலகிருஷ்ண நாயா அவ ர்களை 
இவ்வாசிரம தர்ம வைத்தியசாலையில் காலை 83 - மணி முதல் 11 
மணி வரையில் இலவசமாக சிகிச்சை செய்யும்படி உதவிபுரிவ 
தாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் . ஆசிரமத்து தர்ம வைத்திய 
சாலையின் மாதாந்திர சிலவுகள் வாடகை மருந்து சிப்பந்தியின் 
சிலவுகள் உள்பட மாதம் 1 - க்கு ரூ .100 ஆகுமென எதிர்பார்க் 
கப்படுகிறது . 

அன்பும் தர்ம சிந்தனையும் உள்ள கனவான்கள் இவ்வாகி 
மத்து தர்ம வைத்தியசாலை செழித்தோங்கி , தன் பிணியை 
குல வர விரிவாக செய்யும்படி தங்களால் இயன்ற திரவிய சகா 
யம் செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம் ,. சேலம் 
ஜில்லா அர்பன் பங்கு , சேலம் பாங்கு , மற்றும் சில பாங்குகள் 
இத்தர்ம கைங்கரியத்திற்கு திரவிய சகாயம் செய்வதாக வாக் 
களித்திருப்பதையும் இங்கு தரிப்பிட மகிழ்வடைகிறேன் . 


ஆசிரமத்தின் முக்கிய தேவைகள் : - ஆசிரமத்திற்கு ஈம் . ) 
சுவரும் , கேட்டும் , கட்டடத்திற்கு முன்புறம் ஒரு கூடமும் 
உடனே கட்ட வேண்டியது இன்றியமையாததாயிருக்கிறது . தர்ம 

பத்தியசாலைக்கு ஒரு கட்டிடமும் , நிதியும் அத்தியாவசியமா 
யிருக்கிறது . புத்தகசாலையை விரிவுபடுத்த போதிய திரவியம் 
வேண்டியிருக்கிறது . கொடையாளர்கள் மேல்கண்ட பிரிவுகளில் 
எதற்கு தம் உள்ளம் இசைகிறதோ அப்பிரிவிற்கென தம் கொ 
டைகளை கீழ்கண்ட விலாசத்திற்கு அனுப்பினால் வணக்கத்துடன் 
பெற்றுக்கொள்ளப்படும் . ஓம் . தத்சத் . 

சுவாமி ஸ்ரீ கண்டானந்தா , 

ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமம் , 
28-2- 33 . 

( சிவசாமிபுரம் ) சேலம் . 


- 7 - 


ஒரே 


அதுபோல் 


ஸ்ரீராமகிருஷ்ண தேவருடைய சில தத்வ 

மொழிகள் . 
கடவுளை அடைய விரும்புவோரும் , ஸாதன மார்க்கத்தில் 
அபிவிருத்தியைக் கோருவோரும் பெண்ணாசை பொன்னாசை 
யாகிய வலையில் விழாமல் தங்களைப் பாதுகாத்துக்கொள்ளவேண் 
கிம் இல்லாவிட்டால் அவர்கள் ஒருபோதும் பரிபூர்ணர்களாகார் . 
ஒரே வஸ்துவான தண்ணீர் , சிலர் 

தண்ணீர் , சிலர் ஜலம் என்றும் , சிலர் 
வாரி என்றும் , சிலர் ஆக்வா என்றும் , சிலர் பாணி என்றும் 
வேறு வேறு வார்ததைகளால் கூறுகின் றனர் . அதுபோலவே 

ரஸச்சிதானந்த ஸ்வரூபியை சிலர் கடவுளென்றும் , சிலர் 
அல்லாவென்றும் , சிலர் ஹரி என்றும் , சிலர் பிரம்மம் என்றும் 
அழைக்கின்றனர் . 

வேறு வேறான தர்மங்களெல்லாம் ஒரே கடவுளை யடைவ 
தற்கு வேண்டிய வேறு வேறு வழிகளேயாகும் . கல்கத்தாவி 
லுள்ள காளி கோவிலுக்குப்போக பல்வேறு வழிகள் உள்ளன 

கடவுளுடைய சன்னிதானத்துக்குச் செல்லும் 
மார்க்கங்களும் பலவுள்ளன . ஒவ்வொரு தர்மமும் மனிதனை 
கடவுளிடம் கொண்டு சேர்ப்பிக்கும் அத்தகைய மார்க்கத்தைத் 
தவிர வேறன்று . 

ஒவ்வொருவரும் தன் கன் னுடைய தர்மத்தையே அனு 
ரிக்கவேண்டும் கிறிஸ்தான் கிறிஸ்து மார்க்கத்தையும் , முகம் 
மது முகம்மதியர் மார்க்கத்தையும் பின பற்றவேண்டும் . இக் 
துக்களுக்கோ ஆரிய ரிஷிகள் ஏற்படுத்திய ப்ராசீன மார்க்கந் 
தான் உத்தமமானது . 

தர்ம மார்க்கத்தை வாஸ்தவத்தில் கைபற்றுபவன் தன் 
தர்மத்தைத் தவிரக்க மற்றய தர்மங்களும் ஸதயத்தைத் தேடி 
யடைவதற்கேற்ற மார்க்கங்களென்றே கருதவேண்டும் . இதர 
தாமங்களுக்கு நாம் எப்போதும் மரியாதை பாராட்டுபவர்களா 
கவே இருக்க வேண்டும் . 

மனிதன் தயை விஷயத்தில் கிறிஸ்தவராகவும் ஆசார அனு 
ஷ்டானங்களில் முகம்மதியனைப்போலவும் , ஸர்வ ஜீவனிடத்தும் 
பாராட்டும் அன்பு விஷயத்தில் ஹிந்துவாகவும் இருக்கட்டும் . 

பக்தியோகமென்பது பக்தி மூலமாக ஈசுவரனுடன் கலப் 
பதும் தன்னை அவனுக்குச் சரணமடைவிப்பதுமே . 
யுகத்திற்குப் பிரத்தியேகமாக ஏற்பட்டுள்ள தர்மம் . இதனால் 
கர்மம் வெகுவாகக் குறைவுபடுகிறது .. சதா சர்வ காலமும் கட 
வுளின் பிரார்த்தனை அவசியம் என்பதை இது கற்பிக்கிறது . 
ஓம் சாந்தி . சாந்தி . 

சாந்தி . சாந்தி . 


து கலி 


இந்த மாகாணத்திலுள்ள 
ஸ்ரீராமகிருஷ்ண ஆஸ்ரமங்களின் குறிப்பு . 


1 
2 


தி 


4 


7 


8 


9 


மதராஸ் . 
ஸ்ரீராமகிருஷ்ண மடம் மைலாப்பூர், மதயாஸ் . 
ஸ்ரீராமகிருஷ்ண மிஷின் ஸ்டூடன்ஸ் ஹோம் , மைலாப்பூர், 

மதராஸ் . 
ராமகிருஷ்ண ஆசிரயம் , நாட்டாம்பள்ளி. 

ஷ குன்னூர் . 
5 ஸ்ரீசாரதா ஆசிரமம் , பொன்னம்பேட்டை , குடகு . 
6 ஸ்ரீராமகிருஷ்ண ஆசிரமம் , சேலம் . 

ஷ 

பெரிய காஞ்சிபுரம் . 

மைசூர் ஸ்டேட் . 
ராமகிருஷ்ண ஆசிரமம் , பசவங்குடி , பெங்களூர் சிட்டி . 
ஷ 

மைசூர் . 
திருவனந்தபுரம் ஸ்டேட் 
10 , 

ராமகிருஷ்ண ஆசிரமம் , திருவனந்தபுரம் . 
11 

ஷை 

ஹரிபா . 
12 ஸ்ரீராமகிருஷ்ண மந்திரம் , திருவாலை . 

. 
13 ஸ்ரீயோகானந்த ஆசிரமம் , ஆலப்பி .. 
14 ஸ்ரீபிர்ம்மானந்த ஆசிரமம் , முட்டம் . 
15 நராமகிருஷ்ண ஆசிரமம் , பாலாய் . 
16 ஸ்ரீபிரம்மானந்த ஆசிரமம் , காயம்குளம் . 
17 

ஸ்ரீராமகிருஷ்ண ஆசிரமம் , நெய்யூர். 
18 

மவ்வட்டுபூஜை. அவ்வாற்றுப்புழை 
19 

ஷ 

கொளத்தூர் 
20 

அடூர் . 
21 

கொச்சின் ஸ்டேட் . 
22 ஸ்ரீராமகிருஷ்ணா ஆசிரமம் , புதுக்காடு .. 
23 bong 

திரிச்சுர். 

மலபார் . 
24 ஸ்ரீகிரஞ்சன் ஆசிரமம் , ஒத்தப்பாலம் . 
25 ஸ்ரீராமகிருஷ்ண சேவாஸ்ரமம் , கள்ளிக்கோட்டை 
26 ஸ்ரீராமகிருஷ்ண ஆசிரமம் , கொய்லாண்டி . 


க்ஷ 


ஷை 
க்ஷ 


ஆரூர் 


ஸ்ரீ இலக்ஷ்மிவிலாஸ் பிரஸ் . சேலம் . 


